


எபிரெயருக்கு எழுதிய 
நிருபத்தின்‌ மீது போதனை 
டேவிட்‌ ரோப்பரின்‌ வேத வகுப்பிற்கான பாடங்கள்‌ 


1. அறிமுகம்‌ : எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ 

ஊக்கமூட்டுதலுக்கான ஒரு வார்த்தை 

நமது ஊக்கத்தின்‌ ஆதாரமூலம்‌ (1:1-4௮) 

இயேசு, தூதர்கள்‌ மற்றும்‌ நாம்‌ (1:4-14) 

நாம்‌ ஜாக்கிரதையற்றுப்‌ போகிறோமா? (2:1-4) 

இயேசு நம்மைப்‌ போல ஆனது ஏன்‌? (2:5-18) 

“இயேசுவைக்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌” (31-14) 

கடந்த காலத்தில்‌ இருந்து ஒரு எச்சரிக்கை (3:7-4:16) 

நமது பாவங்களைக்‌ குறித்து நாம்‌ என்ன 

செய்ய வேண்டும்‌?.'.(4:11-16) 

9. நமது பிரதான ஆசாரியர்‌ மகாபெரியவர்‌! (4:14-5:10) 

10. ஆவிக்குரிய வளர்ச்சியின்‌ அவசியம்‌! (5:11-69அ) 

11. ஆத்தும நங்கூரம்‌ (6:9-20) 

12. “மெல்‌-கி-சே-யார்‌?' (7:1-28) 

13. கிறிஸ்தவம்‌ மேன்மையானது! (7:1-28) 

14. பின்னோக்கி மற்றும்‌ முன்னோக்கிப்‌ பார்த்தல்‌ (:1-7) 

15. புதிய உடன்படிக்கை (8:6-13) 

16. பரிசுத்த கூடாரம்‌ பற்றிய ஒப்பனை (9:1-14) 

17. இரத்தத்தினால்‌ மீட்கப்பட்டோம்‌! (9:11-28) 

18. நிழல்‌ மற்றும்‌ பொருள்‌ (10:1-18) 

19. ஒவ்வொருரு கிறிஸ்தவருக்கும்‌ “ஊக்கமூட்டுதலுக்கான 
ஒரு வார்த்தை” (10:19-25) 

20. மனப்பூாவமான பாவத்தைக்‌ குறித்து எச்சரிக்கையாக 
இருங்கள்‌! 10:26-31) 

21. உங்களால்‌ இதை செய்ய முடியும்‌! (10:32-39) 

22. ஊக்கமிழந்த நிலைக்கு தேவனுடைய மருந்துக்‌ குறிப்பு (11:7) 

23. அந்நியர்கள்‌ மற்றும்‌ பரதேசிகள்‌ (1:8-22) 

24. “தவறாக நடத்தப்படுதலை சகித்துக்‌ கொள்ளுவதை..... 
தோந்துகொள்ளுதல்‌” (11:23-29) 

25. விசுவாசத்தின்‌ மூலமாக வெற்றி (:3040) 

26. “நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம்‌” (12:1-17) 

27. கர்த்தரால்‌ சிட்சிக்கப்படூதல்‌ (12:4-11) 

28. சீனாய்‌ மலை மற்றும்‌ சீயோன்‌ மலை (12:18-29) 

29. மக்கள்‌, விழும்‌ குழிகள்‌ மற்றும்‌ கொள்கைகள்‌ (13:1-14) 

30. “கிருபையானது உங்கள்‌ அனைவரோடும்கூட 
இருப்பதாக” (13:10-12, 15-25) 





வி்‌ த டின்‌ 








ப தர்தா ன்‌ ஜோ 


காய்‌ ரோப்பரின்‌ பிரசங்கங்கள்‌ 


இயேசு, தெய்வீகம்‌ மற்றும்‌ மனிதத்துவம்‌ (1: 2: 4:14-16) 
விசுவாச விலக்கம்‌: அதன்‌ காரணம்‌ மற்றும்‌ சிகிச்சை (3:1-4:13) 
கிறிஸ்து, நமது பிரதான ஆசாரியர்‌ (4:14-16: 5:1-10: 7:1-28: 8:1-2) 
முழுவளர்ச்சி அடைதல்‌ மீது (5:11-6:20) 

மேன்மையான உடன்படிக்கை (7:11-8:13) 

வரவிருந்த நல்ல விஷயங்களின்‌ நிழல்‌” (9:1-10:1) 


1 
அறிமுகம்‌ 


எிிரெயருக்கு எமழுத்ய 
நீருபம்‌ ஊக்கமூட்ருதலுக்கான 
ஒரு வார்த்தை 


நீங்கள்‌ எப்போதாவது ஊக்கம்‌ இழந்து போகுதலை உணர்ந்திருக்கறீர்களா? 
நம்மில்‌ பெரும்பான்மையானவர்கள்‌, அவ்வப்போது ஊக்கம்‌ இழந்துபோவதாக 
உணருகிறோம்‌.' ஊக்கமிழந்து போகுதலை நீக்கிப்போட வடிவமைக்கப்பட்ட 
வேதாகமப்‌ புத்தகம்‌ ஒன்றைப்‌ பற்றிய படிப்பை நாம்‌ தொடங்குகிறோம்‌: 
எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌. எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தைப்‌ பற்றி 
நீங்கள்‌ அவ்வாறு நினைக்காது இருக்கலாம்‌, ஆனால்‌ நாம்‌ காணப்போறெபடி, 
அதுவே அந்தப்‌ புத்தகத்தின்‌ நோக்கங்களில்‌ ஒன்றாக உள்ளது. இந்த அறிமுகப்‌ 
பாடத்தில்‌, இந்த “ஊக்கமூட்டுதலின்‌ வார்த்தையைப்‌ புரிந்துகொள்ளவும்‌, 
மதிக்கவும்‌ மற்றும்‌ இதிலிருந்து பபனடையவும்‌ உங்களைத்‌ தயார்‌ செய்வதற்காக, 
வரவிருக்கும்‌ பாடங்கள்‌ மீதான பின்னணிகள்‌ சிலவற்றை நான்‌ கொடுப்பேன்‌. 


புத்திகூறுதல்‌, ஆறுதல்படுத்துதல்‌ 
அல்லது ஊக்கமூட்டுதல்‌? 

1985ல்‌ நான்‌, எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ பற்றி நெய்ல்‌ ௩. லைட்‌ஃபூட்‌ 
அவர்களால்‌ போதிக்கப்பட்ட பட்டப்படிப்பு வகுப்பில்‌ இருந்தேன்‌. சகோதரர்‌ 
லைட்‌ஃபூட்‌ அவர்கள்‌, “எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தைப்‌ படிக்கக்‌ தொடங்க 
வேண்டிய இடம்‌ 13ம்‌ அதிகாரம்‌ ஆகும்‌” என்று கூறி இந்தப்‌ பாடத்தைத்‌ 
தொடங்கினார்‌.” 13:22ல்‌ எபிரெயருக்கு எழுதிய ஆசிரியர்‌, “சகோதரரே, நான்‌ 
சுருக்கமாய்‌ உங்களுக்கு எழுதின கப்‌ கீத தின ௭௭7779. நீங்கள்‌ 
பொறுமையாய்‌ ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக்கொள்ளுகிறேன்‌” என்று 
கூறினார்‌ (என்னால்‌ வலியுறுத்தப்படுறெது). 

“புத்திமதி” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை, “paரakaleo” 
என்பதன்‌ பெயர்ச்சொல்‌ வடிவமான “றயாஎkி55,” என்பதில்‌ இருந்து வந்துள்ளது. 
Parakaleo என்பது “பக்கமாக அழைத்தல்‌” என்று அர்த்தப்படுகிறது ஓவா 
[“பக்கமாக”] கூட்டல்‌ 8/2 [ அழைக்க?])” - உதவிக்காகப்‌ பக்கமாக அழைத்தல்‌. 
இவ்வார்த்தை, “புத்திமதிகூறுதல்‌” (எபிரெயர்‌ 13:22) அல்லது “ஆறுதல்‌ அளித்தல்‌” 
(1 தெசலோனிக்கேயர்‌ 4:18) என்று மொழிபெயர்க்கப்படக்கூடும்‌. எபிரெயர்‌ 
10:25ல்‌ NASB வேதாகமம்‌, இவ்வார்த்தையின்‌ வினைச்‌ சொல்‌ வடிவம்‌ ஒன்றை 











“ஊக்கமூட்டுதல்‌” என்று மொழிபெயர்க்கிறது. “ஊக்கமூட்டுதல்‌” என்ற 
வார்த்தை, “புத்திமதி கூறுதல்‌” என்ற கருத்தையும்‌ “ஆறுதல்‌ அளித்தல்‌” என்ற 





9 


கருத்தையும்‌ சேர்த்துச்‌ சூழ்வதாக இருக்க முடியும்‌. எபிரெயருக்கு நிருபத்தை 
எழுதியவர்‌ சிலவேளைகளில்‌, இருதயம்‌ சோர்ந்து போயிருந்த தமது வாசகர்களை 
ஆறுதல்‌ படுத்தும்‌ வார்த்தைகளைக்‌ கொண்டு ஊக்கமூட்டினார்‌. இருப்பினும்‌ 
அவர்‌ புத்திமதியின்‌ பலத்த வார்த்தைகளைக்‌ கொண்டு அவர்களுக்கு அறைகூவல்‌ 
விடவும்‌ ஊக்கப்படுத்தவும்‌ செய்தார்‌. 

எனது மகள்கள்‌ இல்லத்தில்‌ வாழ்ந்து கொண்டிருக்கையில்‌, நான்‌ 
எப்போதுமே அவர்களை ஊக்குவிக்க விரும்பினேன்‌. சிலவேளைகளில்‌ 
அதனின்‌ வார்த்தைகள்‌ முறையானவைகளாக இருக்கும்‌, ஆனால்‌ 
சிலவேளைகளில்‌ அவர்களுக்கு த கத்‌ வார்த்தைகள்‌ தேவைப்படும்‌ 
- அவர்கள்‌ குறிப்பிட்ட துறைகளில்‌ முன்னேற்றம்‌ அடைய முடியும்‌ என்ற 
எனது தைரியத்தை நான்‌ பகிர்ந்து கொண்டேன்‌. பிள்ளைகள்‌ என்ற வகையில்‌ 
நம்முடன்‌ தேவன்‌ செயல்படுகிறார்‌ (காண்க எபிரெயர்‌ 12:5, 7). நாம்‌ ஊக்கம்‌ 
இழந்து போகும்போது, நமக்கு ஆறுதலின்‌ வார்த்தைகள்‌ தேவைப்படுகின்றன; 
ஆனால்‌ சிலவேளைகளில்‌ நாம்‌, பலமான புத்திமதி கூறுதலினாலும்‌ பயன்‌ 
அடைகிறோம்‌. 





பெற்றுக்கொண்ட வர்கள்‌, எழுதியவர்‌ 
மற்றும்‌ பொருளடக்கம்‌ 


பெற்றுக்கொண்ட வர்கள்‌: ஊக்குவித்தல்‌ தேவைப்பட்ட வர்கள்‌ யார்‌? 

“எபிரெயருக்கு” என்பது இந்தப்‌ புத்தகத்தின்‌ பழந்தலைப்பாக உள்ளது. 
எபிரெயம்‌ என்பது யூதர்களால்‌ பேசப்பட்ட தனித்தன்மை வாய்ந்த மொழியாக 
இருந்தது. “எபிரெயர்‌” என்பது யூத மக்களைக்‌ குறிப்பிடப்‌ பயன்படுத்தப்பட்டது. 
வசனப்பகுதியில்‌ உள்ள பழைய ஏற்பாட்டுக்‌ குறிப்புகளும்‌ விவரிப்புகளும்‌,* 
இது யூதத்கிறிஸ்தவர்களை மனதில்‌ கொண்டு எழுதப்பட்டிருந்தது என்பதைச்‌ 
சுட்டிக்காண்பிக்கின்றன. 

இருப்பினும்‌ இது எங்குமிருந்த யூதக்கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, ஆனால்‌ 
குறிப்பிட்ட யூதக்‌ கிறிஸ்தவர்களுக்கே எழுதப்பட்டது (காண்க 13:17). 
இவர்கள்‌, இதை எழுதியவரால்‌ தனிப்பட்ட முறையில்‌ அறியப்பட்டிருந்த 
கிறிஸ்தவர்களாக இருந்தனர்‌ (காண்க 13:18, 19, 23). மற்றும்‌ இந்தப்‌ புத்தகம்‌ 
சபைக்குழுமம்‌ முழுவதற்குமானதாக இராமல்‌, சபைக்குழுமத்திற்குள்‌ இருந்த 
ஒரு குழுவினருக்கு எழுதப்படுவதை நோக்கங்கொண்டிருந்தது என்பது தெளிவு 
(காண்க 13:17, 24). 

இந்த யூதக்கிறிஸ்தவர்கள்‌ மிகச்சரியாக யார்‌ அல்லது இவர்கள்‌ எங்கே 
வாழ்ந்தனர்‌ என்று நாம்‌ அறிவதில்லை,” ஆனால்‌ நமது வசனப்பகுதியானது 
அவர்களைப்‌ பற்றிய பல விபரங்களை வெளிப்படுத்துறெது. அவர்கள்‌ 
சற்றுக்‌ காலத்திற்கு முன்னர்‌ சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிந்திருந்த (5:12; 10:32) 
இரண்டாம்‌ தலைமுறைக்‌ கிறிஸ்தவர்களாக இருந்தனர்‌ (2:3). அவர்கள்‌ 
உற்சாகத்துடன்‌ கிறிஸ்தவ வாழ்வைத்‌ தொடங்கியிருந்தனர்‌ (6:10; 10:33, 34) 
ஆனால்‌ ஊக்கம்‌ இழந்து போனவர்களாகி இருந்தனர்‌. அவர்கள்‌ ஆராதனை 
ஊழியத்தில்‌ கலந்து கொண்டிருக்கவில்லை (10:25). அவர்கள்‌ கடைசியில்‌, 
மூப்பார்களின்‌ நடத்துவத்துவத்தைப்‌ பின்பற்ற தயங்கினர்‌ (13:17). அவர்கள்‌ 





10 


விசுவாச விலக்கம்‌ அடையும்‌ அபாயத்தில்‌ இருந்தனா்‌” (2:1, 3; 6:1-6; 10:26-31). 

அவர்களின்‌ ஊக்கம்‌ இழந்துபோகப்‌ பங்களித்த காரணிகள்‌ யாவை? 
துன்புறுத்தப்படுதல்‌ என்பது ஒரு காரணியாக இருந்திருக்கலாம்‌ (10:32). 
இது மிகவும்‌ மோசமாகப்‌ போவதாக இருந்தது (12:4). மேலும்‌ அவர்கள்‌ 
(ஒருவேளை கிறிஸ்தவர்‌ அல்லாத யூதர்களால்‌) யூதத்துவத்திற்குத்‌ திரும்பும்படி 
கட்டாயப்படுத்தப்‌ பட்டனர்‌ என்பது தெளிவு. பின்வருவன போன்ற விவாதங்கள்‌ 
கிறிஸ்தவத்திற்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டன என்பது உறுதி: “கிறிஸ்தவத்தில்‌ 
பிரதான ஆசாரியர்‌ இல்லை, பலிமுறைமை இல்லை, எருசலேம்‌ போன்ற பெரிய 
நகரம்‌ இல்லை.” இவையாவற்றையும்‌ கிறிஸ்தவம்‌ கொண்டுள்ளது, மற்றும்‌ 
கிறிஸ்தவத்தில்‌ இவை ன்ஸ்‌ உள்ளன என்பது (எபிரெயருக்கு 
நிருபத்தை எழுதிய) எழுத்தாளரின்‌ பதிலுரையாக இருந்தது.” 

நம்மில்‌ பெரும்பான்மையானவர்கள்‌ யூதக்கிறிஸ்தவர்களாக இல்லை 
என்பதால்‌, இது நமக்கு நடைமுறைப்படுகிறதா? நாம்‌ யூதக்கிறிஸ்தவார்களாக 
இராதிருக்கலாம்‌, ஆனால்‌ நாம்‌ அவர்களுடன்‌ தொடர்புடையவர்களாக 
இருக்க முடியும்‌ என்பது உறுதி. ஒருவேளை நாம்‌ கிறிஸ்தவ வாழ்வை மன 
எழுச்சியுடன்‌ தொடங்கியிருக்கலாம்‌, ஆனால்‌ காலம்‌ கடந்து சென்றபோது 











அத்துடன்‌ நமது ஊக்கமும்‌ விலகிப்போயிருக்கலாம்‌. உலகம்‌ அளிக்கும்‌ 
கேளிக்கை மற்றும்‌ மன எழுச்சியை நாம்‌ தவற விடுகிறோம்‌ என்று அது நமது 
காதுகளில்‌ குசுகுசுப்பாகப்‌ பேசுகிறது. நாம்‌ நமது வாழ்வின்‌ பழைய வழிகளுக்குத்‌ 
திரும்பிச்‌ செல்லும்படி சோதிக்கப்படலாம்‌. வேறு எந்த ஒன்றும்‌ வேறு எவரும்‌ 
அளிக்கக்‌ கூடிய எந்த விஷயத்தைக்‌ காட்டிலும்‌ கிறிஸ்தவத்தின்‌ ஆசீர்வாதங்கள்‌ 
மேன்மையானவைகளாக உள்ளன என்பது எபிரெயருக்கு எழுதிய 
நிருபத்தின்‌ செய்திகளில்‌ ஒன்றாக உள்ளது. 





எழுதியவர்‌: ஊக்கமூட்டுதலை எடுத்தளித்தது யார்‌? 

எழுத்தாளர்‌ தம்மை (இந்த நிருபத்தின்‌) அடையாளப்‌ படுத்துவதில்லை.” இந்த 
நிருபத்தைத்‌ தோற்றகாலத்தில்‌ பெற்றுக்கொண்டவர்கள்‌, இதை எழுதியது யார்‌ 
என்று அறிந்திருந்தனர்‌ (காண்க 13:19), ஆனால்‌ நாம்‌ அவரை அறிவதில்லை. 

பல நூற்றாண்டுகளாக, எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ பவுலின்‌ எழுத்துக்களில்‌ 
ஒன்றாகக்‌ கருதப்‌ பட்டிருந்தது. K]V வேதாகமத்தின்‌ சில பதிப்புகளில்‌ 
பின்வரும்‌ தலைப்பு உள்ளது: “அப்போஸ்தலனாகிய பவுல்‌ எபிரெயருக்கு 
எழுதிய நிருபம்‌.” இருப்பினும்‌ சமீபத்திய ஆண்டுகளில்‌, பவுல்‌ இந்தப்‌ புத்தகத்தை 
எழுதியிருக்கலாம்‌ என்ற கருத்து கேள்விக்குள்ளாக இருக்கிறது. சிலவேளைகளில்‌ 
பின்வரும்‌ கூற்று எழுப்பப்படுறெது: “பவுல்‌ எபிரெயருக்கு நிருபத்தை எழுதி 
முக்க முடியாது.” இதற்கு நேர்மாறாக, இந்தப்‌ புத்தகத்தில்‌ உள்ள பல 
வசனப்பகுதிகள்‌, பவுலினுடையவை போன்ற ஓலிக்ைறன (எடுத்துக்காட்டாக, 
13:22-25), மற்றும்‌ அவர்‌ இதை எழுதியவராக இருக்கவில்லை என்பதற்குத்‌ 
தீர்மானமான அதாரம்‌ எதையும்‌ நான்‌ அறியவில்லை. இவ்விஷயத்தைப்‌ பற்றிய 
எனது சொந்தப்படிப்பு,” எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ பவுலினாலோ அல்லது 
பவுல்‌ செல்வாக்குச்‌ செலுத்திய யாரோ ஒருவராலோ - ஒருவேளை லூக்கா, சீலா, 
அப்பொல்லோ அல்லது பர்னபா என்பவராலோ - எழுதப்பட்டிருக்கலாம்‌ என்ற 
முடிவிற்கு என்ன வழிநடத்தியுள்ளது. எனது நண்பார்‌ ஒருவர்‌, “எபிரெயருக்கு 
எழுதிய நிருபம்‌ தீமோத்தேயுவினால்‌ எழுதப்பட லீல்லை என்பது மட்டுமே 


11 


இதனை எழுதியவர்‌ பற்றி நாம்‌ நிச்சயமாக அறியும்‌ விஷயமாக உள்ளது” என்று 
கூறினார்‌ (காண்க எபிரெயர்‌ 13:23). 

இந்தப்‌ புத்தகத்தை எழுதியவர்‌ யார்‌ என்று அறியாதிருக்கலாம்‌, ஆனால்‌ 
அவரைப்‌ பற்றிய பல உண்மைகளை நாம்‌ அறிகிறோம்‌: 





* அவர்‌ ஒரு உன்னதமான பிரசங்கியாராக இருந்தார்‌. இப்புத்தகத்தின்‌ 
பெரும்பான்மைப்‌ பகுதி, எழுதப்பட்ட பிரசங்கமாகவே கோன்றுகறது. 

* அவர்‌ தாம்‌ யாருக்கு எழுதினாரோ, அவர்களைக்‌ குறித்து ஆசை 
கொண்டிருந்த; நமது ஆவிக்குரிய நிலை பற்றி அக்கறைப்படக்‌ கூடிய 
நண்பர்கள்‌ நம்‌ யாவருக்குமே தேவை. 

உ அவர்‌ தேவனைச்‌ சார்ந்திருந்தார்‌ (காண்க 4:7; 13:5). 


எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌ ஏவப்பட்டது 
என்பது, இந்த நிருபத்தின்‌ எழுத்தாளர்‌ பற்றி நாம்‌ அறிய வேண்டிய 
முக்கியமான உண்மையாக உள்ளது (காண்க 3:7). தேவன்‌ நம்மைக்‌ குறித்து 
அக்கறை கொண்டுள்ன்டிமயா, பரிசுத்த ஆவியானவர்‌ இந்த நிருபத்தை 
நமக்காகப்‌ பாதுகாத்து வைத்தார்‌. அவர்‌ நமக்கு உதவ, நம்மைப்பலப்படுத்த - 
ஆம்‌, நாம்‌ ஊக்கமிழந்து போகும்போது நம்மை ஊக்கப்படுத்த - விரும்புகிறார்‌. 





பொருளடக்கம்‌: ஊக்கப்படுத்துதல்‌ எந்த வடிவை எடுக்கிறது? 

இப்புத்தகத்தின்‌ வடிவமைப்பு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. இது 
“ஒரு ஆய்வுக்கட்டுரை போன்று தொடங்குகிறது, ஒரு பிரசங்கம்‌ போன்று 
தொடருகிறது மற்றும்‌ ஒரு நிருபம்‌ போன்று முடிகறது.””? ஏற்கனவே 
குறிப்பிட்டபடி, இப்புத்தகத்தின்‌ பெரும்பகுதியானது, எழுதப்பட்ட ஒரு 
பிரசங்கமாக இருப்பதாகத்‌ தோற்றம்‌ அளிக்கிறது. இந்தப்‌ பிரசங்கத்தில்‌ 
பிரசங்கியார்‌, போதித்தல்‌ (விவாதம்‌) மற்றும்‌ நடைமுறைப்‌ பயன்பாடு (புத்திமதி 
கூறுதல்‌) ஆகியவற்றிற்கு இடையில்‌ மாற்றி மாற்றி உரைக்கிறார்‌: 


1. விவாதம்‌: தீர்க்கதரிசிகள்‌ மற்றும்‌ தூதர்களைக்‌ காட்டிலும்‌ 
இயேசு மேன்மையானவர்‌ (1:1-14). 
11. புத்திமதி (2:1-4). 
111. விவாதம்‌: தூதர்கள்‌ மற்றும்‌ மோசே ஆகியோரைக்‌ காட்டிலும்‌ இயேசு 
மேன்மையானவர்‌ (2:5-3:6). 
IV. புத்திமதி (3:7-4:16). 
V. விவாதம்‌: கிறிஸ்து ஒரு மேன்மையான ஆசாரியத்துவத்தைக்‌ 
கொண்டுள்ளார்‌, பகுதி 1 (5:1-10). 
v1. புத்திமதி (5:11-6:20). 
VIL விவாதம்‌: கிறிஸ்து ஒரு மேன்மையான ஆசாரியத்துவத்தைக்‌ 
கொண்டுள்ளார்‌, பகுதி 2 (7:1-10:18). 
ஙா. புத்திமதி (10:19-13:25). 


எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தை நீங்கள்‌ வாசிக்கையில்‌, இதை 
எழுதியவர்‌ பொதுவாக, புத்திமதி கூறும்‌ பகுதி ஒன்றிற்குப்‌ பின்னர்‌ தமது 


12 


விவாதத்தை எவ்வாறு திரும்பத்‌ தேர்ந்துகொள்கறொர்‌ என்பதைக்‌ கவனித்துப்‌ 
பாருங்கள்‌. எடுத்துக்காட்டாக, 1:14ன்‌ சிந்தனையை 2:5 எவ்வாறு திரும்பத்‌ 
தொடங்குதெது என்பதையும்‌, 5:10ன்‌ சிந்தனையை 7:1 எவ்வாறு தொடருகிறது 
என்பதையும்‌ கவவியுங்கள்‌. 

ஊக்கமிழந்து போயிருந்த அந்தக்‌ கிறிஸ்தவர்களுக்கு இரண்டு விஷயங்கள்‌ 
தேவைப்பட்டன: (1) சந்தேகத்தை நீக்கப்போட பலமான போதனை மற்றும்‌ 
(2) (கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வதற்கு) உண்மையற்ற தன்மையை நீக்கிப்போட 
பலமான ஊக்குவித்தல்‌. எபிரெயர்‌ 5:12-14 இப்புத்தகத்தின்‌ திறவுகோல்‌ 
வசனப்பகுதியாக,!! இது அவர்கள்‌ படிக்கத்‌ தவறியிருந்தனர்‌ என்பதே 
அவர்களின்‌ பிரச்சனையின்‌ இருதயம்‌ போன்ற மையப்பகுதியாக இருந்தது 
என்பதைக்‌ கருத்தாகக்‌ தெரிவிக்கிறது. அவர்கள்‌ தாங்கள்‌ வளர வேண்டிய 





பிரகாரம்‌ வளராதிருந்தனர்‌; அவர்கள்‌ கிறிஸ்தவர்கள்‌ என்ற வகையில்‌ பக்குவம்‌ 
அடைந்திருக்கவில்லை. 

தொடக்க காலக்‌ கிறிஸ்தவர்கள்‌ கொண்டிருந்த அகே தேவைகளை 
நீங்களும்‌ நானும்‌ கொண்டிருக்கலாம்‌. எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌, 
வலிவான தகவல்களையும்‌ மதிப்புமிக்க ஊக்குவித்தலையும்‌ அளிக்க முடியும்‌. 
வசனத்தைத்‌ தீவிரமாகப்‌ படிக்கும்‌ மாணவராக இருக்கத்‌ தீர்மானம்‌ செய்யுங்கள்‌ 
மற்றும்‌ இந்தத்‌ தனிச்சிறந்த நிருபத்தைப்‌ பற்றிய உங்கள்‌ புரிந்துகொள்ளுதலில்‌ 
வளருங்கள்‌. 

இந்தப்‌ புத்தகம்‌ எப்போது எழுதப்பட்டது என்ற கேள்வியில்‌ மற்ற பின்னணி 
விஷயங்கள்‌ உள்ளடங்குகின்றன. இந்த நிருபம்‌ எழுதப்பட்ட வேளையில்‌, 
யூதத்துவப்‌ பலி முறைமையானது இன்னமும்‌ நடைபெற்றுக்‌ கொண்டி ருந்ததாகத்‌ 
தோன்றும்‌ (காண்க 9:6-10; 13:10). விஷயம்‌ இப்படி இருந்ததென்றால்‌, 
இந்தப்‌ புத்தகம்‌ கி.பி. 70ல்‌ எருசலேம்‌ அழிக்கப்படுதல்‌ நடைபெற்றதற்கு 
முன்னர்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌ என்று தேதியிடுவதாக உள்ளது. இருப்பினும்‌, 
இந்தப்‌ படிப்பைத்‌ தொடங்குவதற்கு, போதிய அளவுக்குப்‌ பின்னணி 
விஷயங்கள்‌ நமக்குத்‌ தரப்பட்டுள்ளன. அடுத்த எடுத்துரைப்பில்‌ நாம்‌, இதன்‌ 
வசனப்பகுஇயைப்‌ பற்றிய நமது படிப்பைத்‌ தொடங்குவோம்‌. 








குறிப்புகள்‌ 

மக்கள்‌ ஊக்கமிழந்து போகும்‌ சூழ்நிலைகளின்‌ உதாரணங்களைக்‌ கொடுங்கள்‌. 
“நீல்‌ ௩. லைட்‌ஃபூட்‌ அவர்கள்‌ செப்டம்பர்‌ 13, 1985ல்‌, டெக்ஸாஸின்‌ போர்ட்‌ வொர்த்‌ 
என்ற இடத்தில்‌ விரிவாக்க வகுப்பில்‌ எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தைப்‌ போதித்தார்‌. 
இந்த அறிமுகப்‌ பாடத்தில்‌ அதிகமான தகவல்களின்‌ பின்னணி எபிரெயர்‌ 13ல்‌ இருந்து 
வருகிறது. 39. E. Vine, Merrill F. Unger, and William White, Jr., Vines Complete Expository 
Dictionary of Old and New Testament Words (Nashville: Thomas Nelson Publishers, 1985), 217. 
“எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ சில பகுதிகள்‌, பழைய ஏற்பாட்டைப்‌ பற்றிய அறிவு 
கொஞ்சமாவது இன்றிப்‌ புரிந்துகொள்ளுதல்‌ சாத்தியமற்றதாக உள்ளன. “அவர்களின்‌ 
வாழ்விடம்‌ பற்றிய யூகங்களில்‌ எருசலேம்‌ மற்றும்‌ ரோமாபுரி ஆகியவை உள்ளடங்கி 
இருக்கின்றன. ““விசுவாச விலக்கம்‌” என்பது ஒருவர்‌ தமது மார்க்கத்தை முற்றிலும்‌ 
கைவிடுதல்‌ என்பதை அர்த்தப்படுத்தும்‌ சொற்றொடராக உள்ளது. “மேன்மையானது” 
என்பது எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ திறவுகோல்‌ வார்த்தையாக உள்ளது. 


13 


“இது, நான்கு சுவிசேஷப்‌ புத்தகங்கள்‌ மற்றும்‌ நடபடிகள்‌ உட்பட, வேதாகமத்தின்‌ 
மற்ற சில புத்தகங்ளுக்கும்‌ உண்மையாக உள்ளது. இந்தப்‌ படிப்பிற்கு முன்னர்‌ நான்‌, 
எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ பவுலினால்‌ எழுதப்படவில்லை என்ற நிலைப்பாட்டை 
ஒப்புக்கொண்டிருந்தேன்‌. படிப்பிற்குப்‌ பின்பு நான்‌, அவரே இதை எழுதியிருக்க 
அதிக சாத்தியம்‌ உள்ளது என்று முடிவு செய்துள்ளேன்‌, ஆனாலும்‌ எபிரெயர்‌ நிருபத்தை 
அவர்தான்‌ எழுதினார்‌ என்பது தற்போது நிரூபிக்கப்பட முடியாது. "Neil R. Lightfoot, 
Jesus Christ Today (Grand Rapids, Mich.: Baker Book House, 1976), 43. 

"இப்புத்தகத்தின்‌ பெரும்பான்மையான பகுதி படர்க்கைப்‌ பெயர்ச்சொல்லில்‌ 
உள்ளது, ஆனால்‌ இது முன்னிலைப்‌ பெயர்ச்சொல்லில்‌ உள்ள மிக தனிப்பட்ட 
வசனப்பகுதியாக உள்ளது (“நீங்கள்‌”). 


14 


- 


நமது ஊக்கத்தின்‌ ஆதாரமூலம்‌ 


[1:1-49]) 


எபிரெயர்‌ நிருபத்தைப்‌ பற்றிய நமது படிப்பை நாம்‌ தொடங்குகையில்‌, 
இந்தப்‌ புத்தகம்‌ “ஊக்கமூட்டுதலின்‌ வார்த்தையாக” உள்ளது என்று நான்‌ கருத்துத்‌ 
தெரிவித்தேன்‌. இந்தப்‌ புத்தகத்தின்‌ தொடக்கத்தில்‌, நமது ஊக்கமூட்டுதலின்‌ 
அதாரமூலம்‌, நமக்கு உடனடியாக அறிமுகப்படுத்தப்படுறெது: அது இயேசு 
கிறிஸ்து. 1 முதல்‌ 4 வரையிலான வசனங்கள்‌ உண்மையிலேயே வேதவசனத்தின்‌ 
ஒரு மாபெரும்‌ பகுதியாக உள்ளன. இயேசுவே நமது ஊக்கத்தின்‌ ஆதாரமூலமாக 
இருக்றொர்‌ என்றும்‌ அவர்‌ அப்படிப்பட்ட ஆதாரமூலமாக இருப்பதற்குப்‌ பல 
வழிகளில்‌ தகுதிபெற்றுள்ளார்‌ என்றும்‌ இவைகள்‌ நமக்குக்‌ கூறுகின்றன. 





அவரது குமாரத்துவம்‌ (1:1, 2௮) 

“பூர்வகாலங்களில்‌ பங்குபங்காகவும்‌ வகைவகையாகவும்‌, தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்‌ பிதாக்களுக்குத்‌ திருவுளம்‌ பற்றின தேவன்‌, இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ 
மரச்‌ மூலமாய்‌ நமக்குத்‌ திருவுளம்பற்றினார்‌” (வசனங்கள்‌ 1, 2௮; என்னால்‌ 
வலியுறுத்தப்படுகிறது) என்று கூறுவதன்‌ மூலம்‌ இப்புத்தகம்‌ தொடங்குதெது. 
அரசரின்‌ (இயேசுவின்‌) மாட்சிமையும்‌ அவர்‌ போட்டியாளர்கள்‌ யாரையும்‌ 
கொண்டிருக்கவில்லை என்ற உண்மையும்‌, எபிரெயருக்கு எழுதிய 
நிருபத்தின்‌ தொடக்கப்‌ பகுதியில்‌ ஆய்வுக்கருத்தாக உள்ளது. இயேசுவின்‌ 
குமாரத்துவம்‌ வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2:9வரை குமாரனுடைய தகுதிப்பெயர்‌ 
குறிப்பிடப்படவில்லை. நமது வசனப்பகுதியில்‌, அவர்‌ ஒரு குமாரனாக 
இருக்கிறார்‌ - அதாவது, குமாரனுடைய தகுதியையும்‌ மேன்மையையும்‌ 
கொண்டவராக இருக்கிறார்‌ - என்று மாத்திரம்‌ வலியுறுத்தப்பட்டுள்ளது. 





அவரது தனிச்சிறப்பு (1:2ஆ, 3) 

2ம்‌ வசனத்தின்‌ எஞ்சிய பகுதியும்‌ 3ம்‌ வசனமும்‌, குமாரனுடைய ஏழு 
பண்புகளைக்‌ கொடுக்கின்றன. இந்தப்‌ பண்புகள்‌, இயேசுவின்‌ தனிச்சிறப்பை - 
மாபெரும்‌ தன்மையை - முக்கியத்துவப்படுத்துகின்றன. 

சுதந்தி: “... இவரைச்‌ சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக நியமித்தார்‌” 
(வசனம்‌ 2ஆ). இயேசு குமாரனாக இருப்பதால்‌, சுதந்திரமானது உரிமை நிறைந்த 
வகையில்‌ அவருடையதாக உள்ளது. 

சிருஷ்டி: “... இவரைக்கொண்டு உலகங்களையும்‌ உண்டாக்கினார்‌” 
(வசனம்‌ 2இ). “உலகங்கள்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை, 
“யூகங்கள்‌” என்பதற்கான வார்த்தையாக உள்ளது, இது இவ்விடத்தில்‌ 
எல்லா இடம்‌ மற்றும்‌ காலத்தையும்‌ குறிப்பதற்கு வானவியல்‌ கருத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. தேவனுடைய குமாரன்‌ என்ற வகையில்‌ இயேசு, 





15 


எல்லாவற்றையும்‌ உண்டாக்குவதற்குத்‌ தேவனுடைய வல்லமையைக்‌ 
கொண்டிருந்தார்‌ காண்க யோவான்‌ 1:3; கொலோசெயர்‌ 1:16. 

சதேவுனுடைய ௦4௦.௦ காகும்‌: “இவர்‌ அவருடைய மகிமையின்‌ 
பிரகாசமும்‌” (எபிரெயர்‌ 1:3௮). பழைய ஏற்பாட்டில்‌ தேவனுடைய மகிமை 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தை நிரப்பிற்று (காண்க யாத்திராகமம்‌ 40:34-38); அவரது 
மகிமை அவரது பிரதிபலிப்பாகவே இருந்தது. புதிய ஏற்பாட்டில்‌ இயேசு, 
தேவனுடைய மகிமையைப்‌ பிரகாசித்தார்‌. சூரியனில்‌ இருந்து வரும்‌ 
கதிர்கள்‌ சூரியனை விட்டுப்‌ பிரிந்திருக்க முடியாததைப்‌ போன்றே, இயேசு தமது 
பிதாவினிடத்தில்‌ இருந்து பிரிக்கப்பட முடியாது. 

வுட! ௪741: 5... அவருடைய தன்மையின்‌ சொரூபமுமாயிருந்து” 
(வசனம்‌ 3ஆ). “தன்மை” என்பது சாராம்சத்தில்‌ தேவனுடைய இயல்பைக்‌ 
குறிக்கிறது. இந்தச்‌ சொற்றொடர்‌ “தேவனுடைய தன்மையின்‌ மிகச்சரியான 
பிரதிநிதித்துவம்‌” என்று அர்த்தப்படுகிறது. இயேசு, தேவனுடைய ௮: 
நமக்குக்‌ கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, ஆனால்‌ தேவனுடைய அண்ணனை 
நமக்கு வெளிப்படுத்துவதற்காகவும்‌ இந்த உலகத்திற்கு வந்தார்‌ (யோவான்‌ 
14:9). இந்த ஏழு விவரிப்புச்‌ சொற்றொடர்களிலும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள 
சொற்றொடராக்கம்‌ தேவனாகவே இருப்பவருக்கு மாத்திரம்‌ பயன்படுத்தப்பட 
முடியும்‌. 

ஆன்‌ ற்‌ அக்குறை: “சர்வத்தையும்தம்முடைய வல்லமையுள்ள 
வசனத்தினாலே தாங்குகிறவராய்‌” (எபிரெயர்‌ 1:3இ). இயேசு இந்த அண்டத்தை 
ஒன்றுகூட்டிப்‌ பற்றியுள்ளார்‌ என்று கொலோசெயர்‌ 1:17ம்‌ வசனம்‌ அறிவிக்கிறது. 
இவ்வசனப்பகுதி, அவர்‌ அதை வழிநடத்துகிறார்‌ மற்றும்‌ தாங்குகிறார்‌ என்று 
அறிவிக்கிறது. 

222 ப “தம்மாலேதாமே நம்முடைய பாவங்களை நீக்கும்‌ சுத்திகரிப்பை 
உண்டுபண்ணி” (எபிரெயர்‌ 1:3ஈ). இங்கு, இயேசு நமது பாவநிவாரண 
பலியாக இருத்தல்‌ என்பதுடன்‌ இயேசுவின்‌ ஆசாரித்துவப்‌ பணிப்பொறுப்பு 
அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சிருஷ்டிகர்‌ என்ற வகையில்‌ இயேசுவின்‌ 
மை மற்றும்‌ இரட்சகர்‌ என்ற வகையில்‌ அவரது 2/7சஸ்‌ ஆகியவற்றின்‌ 
கருத்துக்களை ஒன்றுகூட்ட முயற்சி செய்தலானது, இந்த இரு கருத்துக்களும்‌ 
ஒன்றுக்கொன்று சீர்பொருத்தமற்றவை அல்ல என்று காண்பித்தலுக்கானதாக 
உள்ளது. 








YIU 0 Ud YW GSU வ்‌. ““உன்னதத்திலுள்ள 
மகத்துவமானவருடைய வலதுபாரிசத்திலே உட்கார்ந்தார்‌” (வசனம்‌ 3௨). இந்தக்‌ 
கூற்று, இயேசு பரத்துக்கேறியது மற்றும்‌ முடிசூட்டப்பட்டது ஆகியவற்றைப்‌ 
பற்றிய குறிப்பை ஏற்படுத்துகிறது. “வலது பாரிசம்‌” என்பது கனத்தையும்‌ 
வல்லமையையும்‌ குறிக்கிறது. நமது கர்த்தராகிய இயேசு எவ்வளவு பெரியவராக 
இருக்கிறார்‌! 


அவரது மேன்மை (7:4அ) 
4ம்‌ வசனம்‌, அதற்கு முந்திய வசனத்தில்‌ தொடங்கிய வாக்கியத்தை 
முடித்து வைக்கிறது: “இவர்‌ தேவதூதரைப்பார்க்கிலும்‌ எவ்வளவு விசேஷித்த 
நாமத்தைச்‌ சுகந்தரித்துக்கொண்டாரோ, அவ்வளவு அதிகமாய்‌ அவர்களிலும்‌ 
மேன்மையுள்ளவரானார்‌.”” அடுத்த பாடத்தில்‌ நாம்‌, தூகர்களைக்‌ காட்டிலும்‌ 


16 


இயேசு கொண்டுள்ள மேன்மையைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாடுவோம்‌; ஆனால்‌ 
இந்த எடுத்துரைப்பில்‌ “மேன்மை” என்ற வார்த்தையை வவியுறுத்த நான்‌ 
விரும்புகிறேன்‌. “மேன்மை” என்பது எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தில்‌ ஒரு 
திறவுகோல்‌ வார்த்தையாக உள்ளது. எபிரெயர்‌ 1:4ல்‌ இயேசு, தூதர்களைக்‌ 
காட்டிலும்‌ மேன்மையானவர்‌ என்று அறிவிக்கப்பட்டார்‌. பிந்திய பாடங்களில்‌ 
நாம்‌, கிறிஸ்தவம்‌ ஒரு மேன்மையான உடன்படிக்கையை, ஒரு மேன்மையான 
பலியை, மேன்மையான வாக்குத்தத்தங்களை, ஒரு மேன்மையான நம்பிக்கையை 
மற்றும்‌ பிறவற்றைக்‌ கொண்டுள்ளது என்பதைக்‌ கற்றறிவோம்‌ (காண்க 
1:4; 7:19, 22; 8:6; 9:23; 10:34; 11:16, 35, 40; 12:24). 1:4ல்‌ NIV வேதாகமம்‌, 
“மேன்மை” என்ற வார்த்தைக்குப்‌ பதிலாக “உயர்வான” என்ற வார்த்தையைக்‌ 
கொண்டுள்ளது: “இவர்‌ தேவதூதரைப்பார்க்கிலும்‌ எவ்வளவு ௨4/75 
நாமத்கைச்‌ சுகந்தரித்தக்கொண்டாரோ, அவ்வளவு அதிகமாய்‌ அவர்களிலும்‌ 
மகவை‘ (வலியுறுத்தம்‌ கூட்ட ப்பட்டுள்ளது). 

இயேசு, நமது ஊக்கத்தின்‌ ஆதாரமூலமாக இருக்கிறார்‌. அவர்‌ தமது 
குமாரத்துவம்‌, தமது தனிச்சிறப்பு மற்றும்‌ தமது மேன்மை ஆகியவற்றின்‌ 
காரணமாக, அந்த ஆதாரமூலமாக இருக்கத்‌ தகுதி கொண்டுள்ளார்‌. 








போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 

உரிமையாளர்‌, உருவாக்கினவர்‌ மற்றும்‌ இரட்சகர்‌ 

பிரசங்கியார்‌ அல்லது போதகர்‌ என்ற வகையில்‌ ஒருவர்‌, இந்த ஏழு 
சொற்றொடர்களையும்‌ கண்ணோக்கும்போது, இவைகள்‌ உலகத்துடன்‌ 
WEY AY விவரிப்புகள்‌ என்ற வகையில்‌ இவற்றைப்‌ 
பற்றிச்‌ சிந்தித்துப்‌ பார்க்க முடியும்‌: (1) வானவியல்‌ உலகம்‌, (2) உலகத்தில்‌ உள்ள 
மக்கள்‌ அல்லது (3) அவருக்குச்‌ சொந்தமானவர்களாக (கிறிஸ்தவர்களாக) இந்த 
உலகத்தில்‌ உள்ள மக்கள்‌. 

பின்வரும்‌ பட்டியலில்‌ உள்ள ஓவ்வொரு வரியைப்‌ பற்றியும்‌ நீங்கள்‌ 
கலந்துரையாடுகையில்‌, வகுப்பில்‌ உள்ள உறுப்பினர்களிடத்தில்‌, எந்த “உலகம்‌” 
(1, 2 அல்லது 3) அர்த்தப்படுத்தப்பட்டுள்ளது என்று நீங்கள்‌ கேட்க முடியும்‌. 
சிலவேளைகளில்‌ இந்தக்‌ கேள்விக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பதில்கள்‌ இருக்கலாம்‌. 





எடுத்துக்காட்டாக, உலகத்தின்‌ “உரிமையாளர்‌” மற்றும்‌ அதை “உருவாக்கினவார்‌” 
என்ற வகையில்‌ இயேசுவின்‌ பணிப்பொறுப்புகள்‌, விவரிப்பு (1) அடிப்படையில்‌ 
உள்ளடக்குகிறது ஆனால்‌ இது (2) மற்றும்‌ (3) ஆகியவற்றையும்‌ உள்ளடக்கக்‌ 
கூடும்‌. மீண்டுமாக, “உலகத்தின்‌ இரட்சகர்‌” என்ற கருத்துப்‌ பற்றி, இயேசு 
எல்லா மக்களுக்கும்‌ வலிவார்ந்த இரட்சகராக இருக்கிறார்‌ (2), ஆனால்‌ அவர்‌, 
விசுவாசம்‌ மற்றும்‌ கீழ்ப்படிதல்‌ மூலமாகத்‌ தம்மை ஏற்றுக்கொள்பவார்களையே 
(3) உண்மையில்‌ இரட்சிக்கறொர்‌. 


உ உலகத்தின்‌ உரிமையாளர்‌ 

உ உலகத்தை உருவாக்னெவர்‌ 

* உலகத்தின்‌ ஒளி 

உ உலகத்திற்கு வெளிப்படுத்தினவா்‌ 
உ உலகத்தைக்‌ தாங்குறெவர்‌ 


17 


உ உலகத்தின்‌ இரட்சகர்‌ 
உ உலகத்திற்காகப்‌ பரிந்து பேசுபவர்‌. 


கிறிஸ்து 

குமாரனை யூதத்துவப்‌ பின்னணியில்‌ இருந்தவர்கள்‌ நினைத்துப்‌ பார்ப்பது 
போன்று - கிறிஸ்துவாக, பல காலங்களாக எதிர்பார்க்கப்பட்டி ருந்த மேசியாவாக 
- இந்தித்துப்‌ பார்த்தல்‌ என்பது, தேவத்துவத்தின்‌ இரண்டாம்‌ உறுப்பினருக்கான 
விவரிப்புத்‌ தலைப்புகளை வரிசைப்படுத்துவதற்கு இன்னொரு வழியாக உள்ளது. 
இயேசுவின்‌ பண்புகளை (மற்றும்‌ தனிச்சிறப்பை) பற்றிப்‌ பேசுவதற்கு முதல்‌ 
எழுத்துக்களில்‌ சொல்‌ வரும்‌ பின்வரும்‌ கரந்துரைப்‌ பாடலைப்‌ பயன்படுத்த 
முடியும்‌: (இதை அப்படியே ஆங்லைத்தில்‌ கொடுத்தால்தான்‌ இந்தப்‌ பகுதியின்‌ 
அர்த்தம்‌ நிறைவடையும்‌). 








உ. Creator (and Sustainer) 

உ Heir of all things 

உ Radiation of God’s glory 
உ. Image of God 

உ Savior 

உ. Throne-occupant 


அபிஷேகம்‌ பண்ணப்பட்ட வர்‌ 

“மேசியா” என்பதற்கான எபிரெய வார்த்தையும்‌ அதன்‌ கிரேக்கச்‌ 
சமவார்த்தையான “கிறிஸ்து” என்பதும்‌, “அபிஷேகம்‌ பண்ணப்பட்ட வர்‌” 
என்று அர்த்தப்படுகின்றன. பழைய ஏற்பாட்டில்‌, தீர்க்கதரிசிகள்‌, ஆசாரியர்கள்‌ 
மற்றும்‌ அரசர்கள்‌ ஆகியோர்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டனர்‌. நமது வேதவசனப்‌ 
பகுதியில்‌ இயேசு, நிறைவான வெளிப்பாட்டுடன்‌ தீர்க்கதரிசியாக (வசனங்கள்‌ 
1, 2௮), நிறைவான பலியுடன்‌ ஆசாரியராக (வசனம்‌ 3) மற்றும்‌ வலது பாரிசத்தில்‌ 
வீற்றிருந்து ஆளுகை செய்யும்‌ அரசராக (வசனம்‌ 3) முன்வைக்கப்பட்டுள்ளார்‌. 





குறிப்புகள்‌ 
தேவனுடைய வலது பாரிசத்தில்‌, இயேசு நமக்காகப்‌ பரிந்து பேசுகிறார்‌ 
(ரோமர்‌ 8:34; எபிரெயர்‌ 4:14-16). 


18 


3 
இயேசு, தூதர்கள்‌ மற்றும்‌ நாம்‌ 


(7; 4-14] 


இயேசு “தூதர்களைக்‌ காட்டிலும்‌ மேலானவராக இருக்கிறார்‌” என்று 
கூறுகிற எபிரெயர்‌ 1:4 வசனத்தை நாம்‌ ஏற்கனவே பார்த்திருக்கிறோம்‌. இந்த 
அதிகாரத்தின்‌ எஞ்சிய பகுதியானது, இயேசுவையும்‌ தூதர்களையும்‌ ஒப்பிடுகிறது 
மற்றும்‌ இவ்வசனப்‌ பகுதி நமக்குச்‌ செய்தியொன்றைக்‌ கொண்டுள்ளது. 


தூதர்கள்‌ 

மக்கள்‌ நீண்ட காலமாக, தூதார்களைக்‌ குறித்து மன ஈர்ப்புக்‌ கொண்டுள்ளனர்‌: 
அவர்கள்‌ யார்‌? அவர்கள்‌ என்ன செய்கின்றனர்‌? மற்றும்‌ பிற கேள்விகள்‌. 
எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ தூதர்களைப்‌ பற்றிப்‌ பல முறைகள்‌ குறிப்பிடுகிறது. 
நமது வசனப்‌ பகுதியில்‌ உள்ள குறிப்புகளுடன்‌ கூடுதலாக, தூதர்கள்‌ பற்றிய 
குவைப்பு மீண்டும்‌ 2ம்‌ அதிகாரத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்படுகிறது (வசனங்கள்‌ 
2, 5, 7. 9, 16). இப்புத்தகத்தின்‌ கடைசிப்‌ பகுதியில்கூட தூதர்களைப்‌ பற்றிய 
இரண்டு மறைமுகமான குறிப்புகள்‌ உள்ளன (12:22; 13:2). 

தூதர்களைப்‌ பற்றி இந்தப்‌ புத்தகம்‌ கூறும்‌ மேலும்‌ ஒரு 
ஆர்வத்திற்குரிய விஷயம்‌ 1:14ல்‌ உள்ளது: “இரட்சிப்பைச்‌ சுதந்தரிக்கப்‌ 
போகிறவர்களினிமித்தமாக ஊழியஞ்செய்யும்படிக்கு அவர்களெல்லாரும்‌ 





அனுப்பப்படும்‌ பணிவிடை அவிகளாயிருக்கிறார்களல்லவா?”” தூதர்கள்‌ 
கிறிஸ்தவர்களுக்கு எவ்வாறு ஊழியம்‌ செய்கின்றனர்‌ என்று மிகச்சரியாக 
நமக்குக்‌ கூறப்படுவதில்லை. ஏதோ ஒருவகையில்‌ அவர்கள்‌, தேவனுடைய 
பிள்ளைகளுக்கு அவரது பராமரிப்பில்‌ ஈடுபடுகின்றனர்‌. 


இயேசுவும்‌ தூதர்களும்‌ 

தூதர்கள்‌ பற்றிய தலைப்பு மனதை ஈர்க்கக்‌ கூடியதாக இருக்கையில்‌, 
தூதர்கள்‌ இயேசுவுடன்‌ ஒப்பிடப்பட இயலாதவர்களாக உள்ளனர்‌; இதுவே 
நமது வசனப்பகுதியின்‌ கருத்தாக உள்ளது. கிறிஸ்து தூதார்களைக்‌ காட்டிலும்‌ 
மேலானவராக இருக்கிறார்‌ என்பதை நீருபிக்க எபிரெயருக்கு நிருபத்தை 
எழுதியவர்‌ ஒரு தனி விவாதத்தை முன்வைக்கிறார்‌: அவர்‌ அவ்வாறு இருக்கிறார்‌ 
என்று லேதனசனங௮ர்‌ கூறுகின்றன. 1:4-14ல்‌ பழைய ஏற்பாட்டில்‌ இருந்து 
ஏழு மேற்கோள்கள்‌ தரப்படுகின்றன, இவைகள்‌ முதன்மையாக சங்கீதங்களின்‌ 
புத்தகத்தில்‌ இருந்து வருகின்றன. தூதர்கள்‌ அக்கா காச இருக்கையில்‌ 
இயேசு ௮௮/77 ணக இரை என்பதால்‌, அவர்‌ தூதர்களைக்‌ காட்டிலும்‌ 
மேலானவராக இருக்கிறார்‌ என்ற ஒரு சிந்தனை இந்த மேற்கோள்களினூடே 
ஓடுகிறது. எழுத்தாளரின்‌ சிந்தனை வரியைக்‌ கவனியுங்கள்‌: 

(1) Qu பேனா GWT TY DT ்்்gதல அவர்‌ 


19 


தூதார்களைவிட மேலானவராக இருக்கிறார்‌ மற்றும்‌ தூதர்கள்‌ அவ்வாறு இல்லை 
(வசனங்கள்‌ 4, 5). இங்கு முதலில்‌ சங்கீதம்‌ 2:7ம்‌ பின்பு 2 சாமுவேல்‌ 7:14ம்‌ 
மேற்கோள்‌ காண்பிக்கப்பட்டுள்ளது. இவ்விரண்டுமே தாவீதின்‌ வம்சவழி பற்றிக்‌ 
கூறுகின்றன. இவைகள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நிறைவான மற்றும்‌ முழுமையான 
நிறைவேற்றத்தைக்‌ காணுகின்றன. 

(2) யச்‌ இதக்‌ தொழுத கொன்ன வெண்டும்‌ என்பதால்‌ 
(தாழ்ந்தவர்கள்‌ உயர்ந்தவர்களைத்‌ தொழுதுகொள்கின்றனர்‌), அவர்‌ 
தூதார்களைவிட மேலானவராக இருக்றொர்‌. 6ம்‌ வசனத்தில்‌ உள்ள மேற்கோள்‌, 
செப்துவஜிந்த்‌ வேதாகமத்தில்‌ உபாகமம்‌ 32:43ல இருந்து வந்துள்ளது. 
உபாகமத்தின்‌ சந்தர்ப்பப்பொருள்‌ தேவனைக்‌ குறிப்பிடுகிறது, ஆனால்‌ 
எழுத்தாளர்‌, அவருடைய (தேவனுடைய) தன்மையின்‌ சொரூபமுமாயிருக்கிற” 
(எபிரெயர்‌ 1:3) இயேசுவுக்கு இவ்வசனப்‌ பகுதியை நடைமுறைப்படுத்துவதற்குத்‌ 
தயங்கவில்லை. 

(3) HIST 3A சல்வா மேசம்‌ DOGDTDWD, னால்‌ 
DIONE GoD, CTO DDDDEG G0 DY YDS Gru 
GW ம”்ன்ைமைய/ட்ன்‌ ஒப்பிட்ட முடியாத்‌ என்பதால்‌ அவர்‌ 





தூதர்களை விட மேலானவராக இருக்கிறார்‌ (வசனங்கள்‌ 7-9). தூதர்களைப்‌ 
பற்றிய இவ்வசனப்பகுதி (வசனம்‌ 7), சங்கதம்‌ 104:4ன்‌ செப்துவஜிந்த்‌ வேதாகமத்‌ 
குரவழைப்பில்‌ இருந்து வந்துள்ளது. குமாரனைப்‌ பற்றிய வசனப்பகுதி (வசனங்கள்‌ 
8, 9), இயேசுவில்‌ நிறைவான மற்றும்‌ முழுமையான நிறைவேற்றத்தைக்‌ 
கண்டறிகிற “இராஜரீக சங்கேத்தில்‌” (சங்கதம்‌ 45:6, 7) இருந்து வந்துள்ளது. 

(4) இயேசு எல்லாவற்றையும்‌ படைத்த திய uy தாச இருபதால்‌ 
(வசனங்கள்‌ 10-12), அவர்‌ தூதர்களைக்‌ காட்டிலும்‌ மேலானவராக 
இருக்கிறார்‌; இதற்கு நேர்மாறாக (மறைமுகமாக உணர்த்துதலினால்‌) 
தூதர்கள்‌ சிருஷ்டிகர்களாக அல்ல ஆனால்‌ சிருஷ்டிக்கப்‌ பட்டவர்களாக 
இருக்கின்றனர்‌. தேவனைப்‌ பற்றிப்‌ பேசப்பட்ட சங்கீதம்‌ 102:25-27தான்‌ 
இங்கு குறிப்பிடப்படுவதாக உள்ளது, ஆனால்‌ எழுத்தாளர்‌ இதை, தேவன்‌ 
உலகத்தை உண்டாக்குவதன்‌ மூலமாகத்‌ தேர்ந்து கொண்ட இயேசுவுக்கு 
நடைமுறைப்படுத்தினார்‌ (எபிரெயர்‌ 1:2). 

(5) _தரதசகர்‌ Limbo. yrs DGS, DCW As 
EMT ஏன்ற SY அவர்‌ தூதர்களைக்‌ காட்டிலும்‌ மேலானவராக 
இருக்றொர்‌ (வசனங்கள்‌ 13, 14). இயேசு அரியணையில்‌ வீற்றிருக்கிறார்‌ என்பதை 
நிரூபிக்க சங்கீதம்‌ 110:1 மேற்கோள்‌ காண்பிக்கப்படுறெது, அதே வேளையில்‌ 
தூதர்கள்‌ ஊழியக்காரர்களாக (பணிவிடை ஆவிகளாக) இருக்கின்றனர்‌ என்ற 
உண்மை புரிந்துகொள்ளப்படுவதற்கு ஆழ்ந்து சிந்திக்கப்படுகிறது என்பது உறுதி. 
குரதா்களைக்‌ காட்டிலும்‌ கிறிஸ்துவின்‌ மேன்மை பற்றிய கலந்துரையாடல்‌, 2:1- 
4ன்‌ புத்திமதிக்குப்‌ பின்பு 2:5ல்‌ தொடர்ந்தது.) 





இயேசு, தூதர்கள்‌ மற்றும்‌ நாம்‌ 
தூதார்களைக்‌ காட்டிலும்‌ இயேசு மேலானவர்‌ என்ற கருத்தை எழுத்தாளர்‌ 
தமது முதல்‌ கருத்தாக்கியது ஏன்‌? மற்றும்‌ இது நம்மிடத்தில்‌ செய்ய 
வேண்டியிருப்பது என்ன? 2:1-4ல்‌ எழுத்தாளர்‌, இயேசு தூகர்களைக்‌ காட்டிலும்‌ 





மேலானவர்‌ என்ற உண்மையின்‌ நடைமுறைப்‌ பயன்பாட்டை ஏற்படுத்தினார்‌ 


20 


(விசேஷமாக 2 மற்றும்‌ 3 வசனங்களைக்‌ கவனிக்கவும்‌), ஆனால்‌ இந்த வேளையில்‌ 
கூடுதலான சில சிந்தனைகள்‌ முறையானவையாக உள்ளன. 

யூதர்கள்‌ தூதர்களைப்‌ பற்றி மன ஈர்ப்புக்‌ கொண்டவர்களாக இருந்தனர்‌ 
மற்றும்‌ தூதர்களின்‌ படிநிலை அமைப்பு எவ்வாறு இருக்கும்‌ என்பதன்மீது 
யூகங்கள்‌ செய்திருந்தனர்‌. தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவர்கள்‌ சிலரும்‌ 
தூதர்கள்‌ பற்றிய தலைப்பினால்‌ மதிமயங்கி இருந்தனர்‌. சிலர்‌ தூதர்களைத்‌ 
தொழுதுகொள்ளவும்‌ செய்தனர்‌ என்பது தெளிவு (கொலோசெயர்‌ 2:18; காண்க 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:10; 22:8, 9). தூதார்களைக்‌ காட்டிலும்‌ கிறிஸ்து 
மேலானவராக இருந்தார்‌ என்பதை எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ 
முதன்முதலாகக்‌ குறிப்பிட்டார்‌ என்ற உண்மையானது, 1ம்‌ அதிகாரத்தின்‌ முகல்‌ 
வசனத்துடன்‌ பிணைபட்டிருக்கலாம்‌: “பூர்வகாலங்களில்‌ பங்குபங்காகவும்‌ 
வகைவகையாசவும்‌, தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்ப்‌ பிதாக்களுக்குத்‌ திருவுளம்‌ பற்றின 
தேவன்‌.” தூதர்கள்‌ மூலமாகச்‌ செய்தியை அளித்தல்‌ என்பது அந்த வழிகளில்‌ 
ஒன்றாக இருந்தது. அடுத்த அதிகாரத்தின்‌ 2ம்‌ வசனம்‌ தூதர்களை பழைய 
ஏற்பாட்டின்‌ வெளிப்படுத்துதலுடன்‌ பிணைக்கிறது. இயேசு தூதர்களைக்‌ 
காட்டிலும்‌ மேலானவராக இருக்கிறார்‌ என்றால்‌, அவர்‌ வெளிப்படுத்தியுள்ள 
செய்தி (1:2) அவர்கள்‌ வெளிப்படுத்தின செய்தியைக்‌ காட்டிலும்‌ மேலானதாக 
இருக்கிறது. 

இயேசுவின்‌ புதிய உடன்படிக்கையானது பழைய உடன்படிக்கையைக்‌ 
காட்டிலும்‌ மேலானதாக உள்ளது (இதுவே எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ 
திறவுகோல்‌ ஆய்வுக்கருத்தாகும்‌) என்ற உண்மையைத்‌ தவிர, நாம்‌ கேள்விப்படச்‌ 
செய்தி வேறு எதாவது ஒன்று உள்ளதா? இன்றைய நாட்களில்‌ மக்கள்‌ 
இன்னமும்‌ தூதர்களைப்‌ பற்றிய மன ஈர்ப்புக்‌ கொண்டுள்ளனர்‌. உண்மையில்‌ 
பலர்‌, விசித்திரமான, வினோதமான அல்லது மாறுபட்ட எந்த விஷயத்தினாலும்‌ 
மதிமயக்கப்‌ பட்டுள்ளனர்‌. எவரொருவரும்‌ எந்த ஒரு விஷயமும்‌ இயேசுவை 
விட்டு நமது கண்களைப்‌ பிரிக்க நாம்‌ ஒருக்காலும்‌ அனுமதிக்கக்‌ கூடாது என்பதே 
நமது வசனப்பகுதியில்‌ இருந்து வருகிற ஒரு முடிவாக உள்ளது. நாம்‌ கனப்படுத்த 
வேண்டிய, மதிக்க வேண்டிய மற்றும்‌ கீழ்ப்படிய வேண்டிய ஒருவராக 
ஆல்‌ இருக்கிறார்‌! அவச ஆறுதல்‌ மற்றும்‌ ஊக்கமூட்டுதல்‌ ஆகியவற்றிற்கு 
ஆதாரமூலமாக இருக்கிறார்‌! 











21 


4 
நாம்‌ ஜாக்கீரதையற்றூரர்‌ 
BOாகி8றுமா? 


[2:1-4) 


எபிரெயர்‌ 2:1-4ல்‌ நாம்‌, நமது முதல்‌ நேரடியான “ஊக்கமூட்டுதலின்‌ 
வார்த்தையைக்‌?” கொண்டிருக்கிறோம்‌. இந்தச்‌ செய்தியைப்‌ 
பின்வருமாறு பொழிப்புரைக்க என்னை அனுமதியுங்கள்‌: ஊத. க்‌ 
DDB Ciriani! 

இவ்வசனப்பகுதி “ஆகையால்‌” என்ற சொற்றொடருடன்‌ தொடங்குகிறது, 
இது இவ்வசனப்‌ பகுதியை இப்புத்தகத்தில்‌ ஏற்கனவே கூறப்பட்டுள்ளவற்றுடன்‌ 
பிணைக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரனாக குப்தா, இயேசு 
தொழுதுகொள்ளப்பட வேண்டியவர்‌ என்பதால்‌, இயேசு எல்லாவற்றையும்‌ 
சிருஷ்டித்தார்‌ எண்புதால்‌ மற்றும்‌ இயேசு எல்லாவற்றின்மீதும்‌ ஆளுகை 
செய்கிறார்‌ சன்ஸ்‌ “நாம்‌ கேட்டவைகளை விட்டுவிலகாதபடிக்கு, 
அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய்க்‌ கவனிக்கவேண்டும்‌” (வசனம்‌ 1). (குமிழ்‌ 
வேதாகமத்தில்‌) 4ம்‌ வசனம்‌ “கவலையற்றிருப்போமானால்‌” என்ற வார்த்தையைக்‌ 
கொண்டுள்ளது. “விட்டு விலகுதல்‌” மற்றும்‌ “கவலையற்றிருப்போமானால்‌” 
ஆகியவை ஜாக்கிரதையற்ற தன்மையைக்‌ கருத்தாகத்‌ தெரிவிக்கின்றன; இவ்விரு 
கருத்துக்களையும்‌ ஒன்றாகக்‌ கூறுவதற்கு நான்‌, “ஜாக்கிரதையற்றிருத்தல்‌”” 
என்ற வார்த்தையைப்‌ பயன்படுத்துகிறேன்‌. வசனம்‌, கிறிஸ்தவம்‌ மற்றும்‌ நமது 
ஆத்துமாக்கள்‌ பற்றி ஜாக்கிரதையற்றவர்கள்‌ ஆவதைத்‌ தவிர்ப்பதற்கு நாம்‌ 
அடிவைப்புகளை மேற்கொள்ள வேண்டும்‌! 


பாவம்‌ 

நமது அறிமுகப்‌ பாடத்தில்‌ நான்‌, இந்த நிருபத்தின்‌ தொடக்ககால 
வாசகர்கள்‌ தங்கள்‌ கிறிஸ்தவ வாழ்வை நன்கு தொடங்கி இருந்தனர்‌, ஆனால்‌ 
இப்போது விசுவாச விலக்கத்தின்‌ அபாயத்தில்‌ இருந்தனர்‌ என்று கருத்துத்‌ 
தெரிவித்திருந்தேன்‌, கிறிஸ்தவத்தைக்‌ கைவிட அவர்கள்‌ உணர்வுடன்‌ 
முடிவெடுத்தனர்‌ என்பதற்கோ அல்லது ஒருநாள்‌ அவர்கள்‌ கோபம்‌ அடைந்து 
வெளியேறி விட்டனர்‌ என்பதற்கோ குறிப்பு எதுவும்‌ இருப்பதில்லை. மாறாக 
நமது வசனப்பகுதியானது, அவர்கள்‌ - நங்கூரம்‌' இல்லாத கப்பல்‌ ஒன்று 
கடலில்‌ அலக்‌ செல்க போன்று - விட்டு விலகிக்கொண்டிருந்தனர்‌. 
ஆண்டுகளினாடே நான்‌, பலர்‌ விசுவாசத்தை விட்டு விலகிச்‌ சென்றிருப்பதைக்‌ 





கண்டிருக்கிறேன்‌.” சிலர்‌, தாங்கள்‌ கலவரம்‌ அடைந்ததால்‌ அவ்வாறு 
வெளியேறினர்‌, ஆனால்‌ பெரும்பான்மையானவர்கள்‌, ஜாக்கிரதையற்றுப்‌ 
போனதாலேயே விசுவாசம்‌ அற்றவர்கள்‌ ஆயினர்‌. அவர்கள்‌ விட்டு விலகிச்‌ 


22 


சென்றனர்‌. 3ம்‌ வசனத்தின்‌ சொற்றொடரைப்‌ பயன்படுத்துவதென்றால்‌, 
அவர்கள்‌ ஆத்துமாவைப்‌ பாதுகாக்கக்‌ கூடியவற்றைப்‌ 2/2550 தக: 

லூக்கா 15ல்‌ உள்ள, காணாமற்போனவை பற்றிய உவமைகளில்‌, 
காணாமற்போன ஆடு என்பதே முதல்‌ விஷயமாக உள்ளது. சட்டப்படி, ஒரு 
ஆடு என்டது வெறுப்புநிறைந்த உயிரினமாக இருப்பதில்லை. அது மேய்ப்பனைப்‌ 
பகைப்பதால்‌ காணாமற்போவதில்லை. மாறாக அது தனது கலையை உயர்த்தி, 
மந்தையில்‌ எஞ்சியுள்ளவைகள்‌ பார்வையில்‌ இல்லாது போவதைக்‌ காணும்‌ 
வரையிலும்‌, ஒரு புல்வெளியில்‌ இருந்து இன்னொரு புல்வெளிக்குத்‌ தாண்டித்‌ 
தாண்டி அலைகிறது. கடைசியில்‌ அது காணாமற்போகதிறது! 

நவீன - காலத்தில்‌ விட்டு விலகுதல்‌, புறக்கணித்தல்‌ மற்றும்‌ ஜாக்கிரதையற்றுப்‌ 
போகுதல்‌ பற்றிய - அதன்‌ பரிதாபகரமான விளைவுகளுடன்‌ - பல உதாரணங்கள்‌ 
தரப்பட முடியும்‌.” ஒரு திருமணமானது அதன்‌ பங்காளர்களில்‌ ஒருவரோ 
அல்லது இருவருமோ திருமணத்தைப்‌ புறக்கணிப்பதால்‌ அழிக்கப்பட முடியும்‌. 
திருமணமாகி தமது துணைவர்களுக்கு உண்மையற்றுப்‌ போகிறவர்கள்‌, 
அவ்வாறு செய்ய திட்டமிடுவது அவசியமில்லை; சில வேளைகளில்‌ அவர்கள்‌ 
ஜாக்கிரதையற்றுப்‌ போய்‌, வசனரீதியற்ற உறவுகளில்‌ விலகிச்‌ சென்று 
விடுகின்றனர்‌. 

விசுவாசத்தை விட்டு விலகியிருப்பதாக நான்‌ அறிந்துள்ள மக்கள்‌, 
மனப்பூர்வமான தேர்ந்து கொள்ளுதலின்‌ காரணமாக அவ்வாறு செய்வதில்லை, 
ஆனால்‌ விலகிச்‌ செல்லுதல்‌ மற்றும்‌ புறக்கணித்தல்‌ காரணமாகவே அப்படிச்‌ 
செய்கின்றனர்‌ என்று நான்‌ மீண்டும்‌ கூறுகிறேன்‌. இவர்களில்‌ பலர்‌ கிறிஸ்தவ 
வாழ்வை உற்சாகத்துடன்‌ தொடங்கினர்‌. பின்பு வழியில்‌ ஏதோ ஒரு இடத்தில்‌, 
அவர்கள்‌ தாங்கள்‌ “ஆதியில்‌ கொண்டிருந்த அன்பை” விட்டுவிட்டனர்‌ 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 2:4). ஒருகாலத்தில்‌ தாங்கள்‌ செய்திருந்தது போல 
இனியும்‌ அவர்கள்‌ (வேதாகமத்தை) படிப்பதில்லை. அவர்கள்‌ அதிகமாக 
ஜெபிப்பதில்லை. அவர்கள்‌ ஒருசில ஆராதனை ஊழியங்களைத்‌ தவறவிடத்‌ 
தொடங்கினர்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கான ஊழியத்தில்‌ செயல்துடிப்புடன்‌ 
இருக்கவில்லை. அவர்கள்‌ விட்டுவிலகத்‌ தொடங்கினர்‌. மெதுவாக 
மெதுவாக ... விட்டுவிலகி ... விட்டு விலகினர்‌ ... ஆனால்‌ நிச்சயமாகவே - 
கர்த்தரை விட்டு விலகினர்‌. 


குனித்தன்மை 

தேவனிடத்தில்‌ இருந்து விட்டு விலகுதல்‌ மற்றும்‌ அவரது சித்தத்தைப்‌ 
புறக்கணித்தல்‌ ஆகியவை, கீழ்ப்படியாமை என்று கணக்கிடப்படும்‌ அளவுக்கு 
நம்மை அதிர்ச்சி அடையச்‌ செய்யாதிருக்கலாம்‌, ஆனால்‌ அதுவே முடிவு 
விளைவாக உள்ளது. வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயலின்‌ விளைவைப்‌ 
போன்ற அதே விளைவுகளைப்‌ புறக்கணித்தலும்‌ கொண்டிருப்பது எவ்வாறு என்று 
காண்பிக்க உதாரணங்கள்‌ தரப்பட முடியும்‌. பல ஆண்டுகளுக்கு முன்பு, எனது 
மைத்துனரும்‌ அவரது மனைவியும்‌, தங்கள்‌ அயல்வீட்டில்‌, மனநிலை சரியில்லாத 
ஒரு பெண்‌ தனது சிறு பெண்குழந்தையைக்‌ கழுத்தை நெறித்துக்‌ கொன்றதைக்‌ 
கேள்விப்பட்டனர்‌. அதே ஆண்டில்‌ நாங்கள்‌ அறிந்திருந்த ஒரு தாயார்‌, உறங்கிக்‌ 
கொண்டிருந்த வேளையில்‌ அவரது குழந்தை நீரில்‌ மூழ்கிப்போனது. ஒரு 
மரணம்‌, மனநிலை சரியற்ற நிலையில்‌ வேண்டுமென்றே நிகழ்த்தப்பட்டதாக 


23 


இருந்தது. அதே வேளையில்‌ இன்னொரு மரணம்‌ புறக்கணித்தலின்‌ விளைவாக 
இருந்தது, ஆனால்‌ இவ்விரு விஷயங்களிலும்‌ விளைவு ஒன்றாகவே இருந்தது: 
ஒரு குழந்தையின்பரிதாப மரணம்‌. 


கிறிஸ்துவின்‌ வசனத்தைக்‌ குறித்து ஜாக்கிரதையற்று இருத்தல்‌ 

சீமை. பஜ்ஜி ஜாக்கிரதையற்று இருத்தலின்‌ பரிதாபத்தின்‌ மீதே 
நமது வசனப்பகுதி வலியுறுத்தம்‌ செய்கிறது. முதலாவதாக இது கதன்‌ 
வசனம்‌ என்பதால்‌, இது (ஜாக்கிரதையற்ற நிலை) பரிதாபமானதாக உள்ளது. 
எழுத்தாளர்‌, “தேவதூதர்‌ மூலமாய்ச்‌ சொல்லப்பட்ட வசனத்தை” (வசனம்‌ 
2; காண்க நடபடிகள்‌ 27:55; கலாத்தியர்‌ 3:19) (பழைய ஏற்பாட்டை) “கர்த்தர்‌ 
மூலமாய்‌ அறிவிக்கப்பட்ட” வசனத்துடன்‌ (வசனம்‌ 3) (புதிய ஏற்பாட்டுடன்‌) 
நேர்மாறாக ஒப்பிட்டார்‌. 

“தேவதூதர்‌ மூலமாய்ச்‌ சொல்லப்பட்ட வசனத்தின்‌” கீழ்‌, அதற்கு 
“விரோதமான எந்தச்‌ செய்கைக்கும்‌ கீழ்ப்படி யாமைக்கும்‌ நீதியான தண்டனை” 
வந்தது (வசனம்‌ 2). ஓய்வுநாளில்‌ விறகுகளைப்‌ பொறுக்கிய ஒரு மனிதர்‌ கல்லால்‌ 
எறிந்து கொல்லப்பட்டார்‌ (எண்ணாகமம்‌ 15:32-36). பரிசுத்தமான பேழையை 





உசியா என்பவர்‌ தொட்டபோது, அவர்‌ சாகும்படி அடிக்கப்பட்டார்‌ 
(2 சாமுவேல்‌ 6:3-7). தூதர்களிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்டவற்றைக்‌ 
காத்துக்கொள்வதில்‌ அப்படிப்பட்ட தண்டனை அளிக்கப்பட்டது என்றால்‌, 
“கர்த்தர்‌ மூலமாய்‌ அறிவிக்கப்பட்ட” (வசனம்‌ 3) பெரிதான இரட்சிப்பைட்‌* 
புறக்கணிப்பவர்களுக்கு என்ன நடக்கும்‌? என்று எழுத்தாளர்‌ வியப்படைந்தார்‌. 





“உறுதியாக்கப்பட்ட” சுவிசேஷத்தைக்‌ குறித்து 
ஜாக்கிரதையற்று இருத்தல்‌ 

இரண்டாவது, இது “அதிகச்‌.” சுவிசேஷமாக இருப்பதால்‌, 
இதைப்‌ பற்றி ஜாக்கிரதை அற்றிருத்தல்‌ பரிதாபமானதாக உள்ளது. இது 
“நமக்கு ௨ யாக்கடட1ட் (வசனம்‌ 3) என்று எழுத்தாளர்‌ வலியுறுத்தினார்‌. 
வில்லியம்‌ பார்க்ளே அவர்கள்‌, தமது மொழிபெயர்ப்பில்‌, கர்த்தரால்‌ பேசப்பட்ட 
வசனத்தைப்‌ பற்றிய குறிப்பில்‌ “உறுதியாக்கப்பட்டது” என்ற சொற்றொடரைப்‌ 
பயன்படுத்தினார்‌.” நம்மில்‌ பெரும்பான்மையானவர்கள்‌, நாம்‌ வாங்கும்‌ 
பொருள்கள்‌ உத்தரவாதம்‌ கொண்டிருப்பதை விரும்புகிறோம்‌; அவைகள்‌ 
நம்பிக்கைத்‌ தன்மையை நிலைநாட்டுகின்றன. சுவிசேஷத்தைக்‌ கர்த்தர்‌ தாமே 
உறுஇப்படுத்துகிறார்‌ என்பதால்‌, அதன்‌ போதனைகளுக்கு நமது நித்திய 
ஆத்துமாக்களை நாம்‌ ஒப்புவிக்க முடியும்‌. 

நமது வசனப்பகுதி, சுவிசேஷத்தின்‌ அங்கோரத்துவத்திற்குச்‌ சாட்சியளிக்கும்‌ 
மூன்று சாட்சியங்களைப்‌ பட்டியலிடுகிறது. 


* இயேசு: “முதலாவது கர்த்தர்‌ மூலமாய்‌ அறிவிக்கப்பட்டு” (வசனம்‌ 3). 

அப்போஸ்தலர்களும்‌ ஏவுதல்‌ பெற்ற மற்ற பேச்சாளர்களும்‌: “பின்பு 
அவரிடத்தில்‌ கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும்‌” 
(வசனம்‌ 3). 

தேவன்‌ தாமே, அப்போஸ்தலர்களும்‌ மற்றவர்களும்‌” செய்யும்படி யாக்கிய 
அற்புதங்கள்‌ மூலமாக: அடையாளங்களினாலும்‌ அற்புதங்களினாலும்‌ 


24 


பலவிதமான பலத்த செய்கைகளினாலும்‌, தம்முடைய சித்தத்தின்படி 
பகிர்ந்துகொடுத்த பரிசுத்த ஆவியின்‌ வரங்களினாலும்‌, தேவன்‌ தாமே 
சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற” (வசனம்‌ 4).” 





கிறிஸ்துவின்‌ வசனத்தை நாம்‌ புறக்கணித்தால்‌, அது எவ்வளவு 
பரிதாபமானதாக இருக்கும்‌! உறுதியாக்கப்பட்ட சுவிசேஷத்தை விட்டு 
கிறிஸ்தவர்கள்‌ விலகிச்‌ சென்றால்‌ அது எவ்வாளவு பரிதாபமானதாக இருக்கும்‌! 


IT 

விட்டு விலகுதலில்‌ இருந்து த எவ்வாறு காத்துக்கொள்ள முடியும்‌? 
கவலையற்றிருத்தல்‌ என்ற பாவத்திலிருந்து நம்மை நாம்‌ எவ்வாறு பாதுகாத்துக்‌ 
கொள்ள முடியும்‌? நமது வசனப்‌ பகுஇயின்‌ தொடக்க வார்த்தைகளுக்குத்‌ 
திரும்பிச்‌ செல்லுங்கள்‌: “நாம்‌ கேட்டவைகளை விட்டுவிலகாதபடிக்கு, 
YDS MES DM UWE ஏவி வண்டும்‌” (வசனம்‌ 1; 
என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). நீல்‌ லைட்‌ஃபூட்‌ அவர்கள்‌ பின்வருமாறு 
குறிப்பிட்டார்‌: 


சபைகூடுகையில்‌ அவர்கள்‌ வந்தபோது (காண்க யாக்கோபு 2:2), 
அவர்கள்‌ தங்கள்‌ இருக்கைகளின்‌ நுனியில்‌ அமர்ந்து, தேவனுடைய 
வசனத்தைக்‌ கேட்க ஆவலுடன்‌ இருந்திருக்க வேண்டும்‌. நீங்களும்‌ நானும்‌, 
வேத வகுப்பிற்கும்‌ ஆராதனைக்கும்‌ வரும்போது, மிகவும்‌ அடிக்கடி 
நாம்‌ - உடல்ரீதியாகவும்‌ மனரீதியாகவும்‌ - அரைமனதுடையவர்களாக 
இருக்கிறோம்‌. ஆவிக்குரிய விஷயங்கள்‌, நித்திய விஷயங்கள்‌ ஆகியவற்றைக்‌ 
குறித்து, நமக்கு மாபெரும்‌ வலிவார்ந்த தன்மை தேவைப்படுகிறது!” 


நாம்‌ வசனத்தைப்‌ படிப்பது அவசியமாக உள்ளது. பின்பு நாம்‌ அதன்மீது 
தியானம்‌ செய்து, அது ஒருக்காலும்‌ நம்மை விட்டு நழுவவிடாத படிக்கு அதை 
தொடர்ந்து மறுகண்ணோட்டம்‌ இடவேண்டும்‌.” கடைசியாக நாம்‌ வசனத்தை 
நடைமுறையில்‌ இடுவது அவசியமாக உள்ளது. 

தேவனின்றி இதை நாம்‌ செய்ய முடியாது. அவர்‌ நமக்கு உதவுவதாக 
வாக்களித்துள்ளார்‌ (1:17, 18; மேலும்‌ காண்க 4:14-16; 13:5ஆ. 6) என்பதற்காக 
நாம்‌ எவ்வளவு நன்றி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும்‌! இருப்பினும்‌, 
நாம்‌ செய்யக்கூடியகைச்‌ செய்ய வேண்டும்‌ என்று தேவன்‌ நம்மிடத்தில்‌ எதிர்‌ 
பார்க்கிறார்‌. நமது தனிப்பட்ட பொறுப்பில்‌ இருந்து நாம்‌ தப்பிக்க முடியாது. 
விசுவாசத்தில்‌ நிலைத்திருப்பதற்கு நாம்‌, கர்த்தருடைய “பெரிதான இரட்சிப்பை” 
ஊக்கமாக விரும்பி முயற்சியை மேற்கொள்ள வேண்டும்‌! 











போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 
KJV வேதாகமத்தில்‌, 2:1ல்‌, “விட்டு விலகுதல்‌” என்பதற்குப்‌ பதிலாக “நழுவ 
விடுதல்‌” என்றுள்ளது: “lest ... we should let them slip” [“நாம்‌ அவற்றை நழுவ 
விடாத படிக்கு]. எனது எடையை நான்‌ இழக்கும்போது, சிலவேளைகளில்‌ எனது 
திருமண மோதிரம்‌ எனது விரலில்‌ இருந்து நழுவி விடுகிறது. எனது குடும்பத்தினர்‌ 
ஆஸ்திரேலியாவில்‌ வசித்தபோது, பல மாதங்களாக எனது மோதிரம்‌ காணாமற்‌ 


25 


போயிருந்தது. பின்பு ஒருநாள்‌ நான்‌ அதை, பால்காரர்‌ பாலை விட்டுச்‌ செல்லும்‌ 
மரத்தின்‌ கீழ்‌ கண்டுபிடித்தேன்‌. முன்பு ஒருநாள்‌ காலையில்‌. பால்‌ பாட்டில்களை 
நான்‌ எடுக்கச்‌ சென்ற போது, அந்த மோதிரம்‌ நழுவி விழுந்திருந்தது. நான்‌ எனது 
திருமணப்‌ பிணைப்பின்‌ அடையாளமான அந்த மோதிரத்தை, கோபத்திலோ 
அல்லது வெறுப்பிலோ தூக்கி எறிந்திருக்கவில்லை; அது நழுவிச்‌ செல்ல மாத்திரம்‌ 
விட்டிருந்தேன்‌. அது போன்றே, சிலர்‌ தங்கள்‌ விசுவாசம்‌, தங்கள்‌ உறுதிப்பாடு, 
தேவனுடன்‌ தங்களுக்குள்ள உறவு ஆகியவை நழுவிப்போகும்படி விட்டு 
விடுகின்றனர்‌. 

தூசி... வய்ப்ட்கள்‌ ஒருக்காலும்‌ திரும்பவும்‌ 
ஆதாயப்படுத்தப்பட இயலாது என்பதை வவியுறுத்த நீங்கள்‌ விரும்பலாம்‌. 
பழங்காலப்‌ பழமொழி ஒன்று, “மூன்று விஷயங்கள்‌ திரும்பி வருவதில்லை 
- பேசப்பட்ட வார்த்தை, எய்யப்பட்ட அம்பு மற்றும்‌ இழந்துபோகப்பட்ட 





வாய்ப்பு” என்று கூறுகிறது. 





குறிப்புகள்‌ 

'எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ நம்பிக்கையின்‌ ஆவிக்குரிய நங்கூரத்தைப்‌ பற்றிப்‌ 
பின்பு பேசுகிறது (6:19). “விசுவாசம்‌” என்பது தேவனுக்குக்‌ கழ்ப்படிந்திருக்கும்‌ 
கிறிஸ்தவ வாழ்வு நடையைக்‌ குறிக்கிறது (காண்க நடபடிகள்‌ 14:22; 16:5; 1 கொரிந்தி 
யர்‌ 16:13). "நான்‌ இங்கு இரண்டு உதாரணங்களை அளித்துள்ளேன்‌, ஆனால்‌ நீங்கள்‌ 
வாழும்‌ சமூகத்திற்குப்‌ பொருத்தமான விவரிப்புகளைப்‌ பயன்படுத்துங்கள்‌. *“பெரிதான 
இரட்சிப்பு” என்பது, “இயேசு நம்மைப்போல ஆனது ஏன்‌?” என்ற அடுத்த பாடத்தில்‌ 
கலந்துரையாடப்படுகிறது. “William Barclay, The Letter to the Hebrews, 3d ed., rev. and updated, 
The New Daily Study Bible (Louisville: Westminster John Knox Press, 2002), 24. “மற்றவர்கள்‌ 
என்பது அப்போஸ்கலர்களின்‌ கைகள்‌ வைக்கப்பட்டவர்களைக்‌ குறிக்கிறது (காண்க 
நடபடிகள்‌ 8:17, 18). “வசனத்தை உறுதிப்படுத்துதல்‌ என்பதே அற்புதங்களின்‌ நோக்கம்‌ 
என்பதைக்‌ குறிப்பிட நீங்கள்‌ விரும்பலாம்‌. அது ஒருமுறை உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு, 
தொடர்ந்து உறுதிப்படுத்துதல்‌ அதற்குத்‌ தேவைப்படுவதில்லை. “Neil R. Lightfoot, ACU 
extension class on Hebrews taught in Fort Worth, Texas, 14 September 1985. “ஒரு தகவல்‌ 
பயன்படுத்தப்பட்டிராதபோது, அது ஒருவரின்‌ நினைவில்‌ இருந்து நழுவிச்‌ செல்லுதல்‌ 
பற்றிய ஒரு விவரிப்பை உள்ளடக்குங்கள்‌. 


26 


5 


இயேசு நம்மைப்போல 
ஆனது என்‌? 


[2:5-18] 


நமது வசனப்‌ பகுதியான 2:5-18ல்‌, இயேசு மாம்சமானார்‌ - அதாவது, அவர்‌ 
மனிதரானார்‌, அவர்‌ தம்மை 7௭77 - என்று எழுத்தாளர்‌ வலியுறுத்தினார்‌. 
வசனங்கள்‌ 6 மற்றும்‌ 7ல்‌, மனிதர்கள்‌ “தூதர்களைக்‌ காட்டிலும்‌ தாழ்ந்தவர்களாக” 
படைக்கப்பட்டிருந்தனர்‌ என்பதை வலியுறுத்த, எழுத்தாளர்‌ சங்கீதம்‌ 8ல்‌ இருந்து 
மேற்கோள்‌ காண்பித்தார்‌. பின்பு 9ம்‌ வசனத்தில்‌, இயேசு “தேவதூகரிலும்‌ 
சற்றுச்‌ சிறியவராக்கப்பட்டு” இருந்தார்‌ என்று அவர்‌ குறிப்பிட்டார்‌. வேறு 
வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, இயேசு மனிதரானார்‌. அந்தச்‌ சிந்தனை 
இவ்வசனப்பகுதி முழுவதிலும்‌ முக்யெத்துவப்‌ படுத்தப்பட்டுள்ளது. 


உ மனிதர்களை இயேசு, தமது “சகோதரர்‌? என்று அழைத்தார்‌ 
(வசனங்கள்‌ 11, 12). 

* இயேசு “மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ உடையவரானார்‌” (வசனம்‌ 
14). 

* இயேசு “எவ்விதத்கிலம்‌ தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக 
வேண்டியதாயிருந்தது” (வசனம்‌ 17; என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). 





இந்த உண்மை ஒரு பிரச்சனையை முன்வைக்றெைது.' 1:4-14ல்‌, இயேசு 
தேவதூதர்களைக்‌ காட்டிலும்‌ மேன்மையானவராக (உயர்ந்தவராக) இருந்தார்‌ 
என்று எழுத்தாளர்‌ வலியுறுத்தினார்‌. அந்த முக்கியமான சத்தியம்‌ மீண்டும்‌ 
2:5ல்‌ வலியுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும்‌ இயேசு மாம்சமானார்‌ - அவர்‌ ஒரு 
மனிதரானார்‌ - என்பதும்‌ உண்மையாகவே உள்ளது, இது அவர்‌ “தூதார்களைக்‌ 
காட்டிலும்‌ சற்றுச்‌ சிறியவராக்கப்பட்டார்‌” என்று அர்த்தப்படுறெது. 
இயேசு, தூதர்களை விட உயர்ந்தவராகவும்‌ தூதர்களைக்‌ காட்டிலும்‌ சற்றுச்‌ 
சிறியவராகவும்‌ ஆக முடிந்தது எவ்வாறு? 

இயேசு ஒரு மனிதரானார்‌ (“தூதர்களைக்‌ காட்டிலும்‌ சற்றுச்‌ சிறியவரானார்‌”) 
என்பது, தூதர்களைக்‌ காட்டிலும்‌ அவர்‌ கொண்டிருந்த உயர்வான தன்மையை 
ஒன்றுமற்றுப்‌ போகச்‌ செய்வது இல்லை என்பதை, எபிரெயருக்கு நிருபத்தை 
எழுதியவர்‌ நிலைநாட்டினார்‌. இயேசு நம்மைப்‌ போல ஆனது, அவருக்கு 
அவசியமானதாக இருந்தது என்பதற்கு எழுத்தாளர்‌ குறைந்தபட்சம்‌ மூன்று 
காரணங்களைக்‌ கொடுத்தார்‌. 


27 


மனிதகுலத்திற்குத்‌ தேவன்‌ கொண்டிருந்த 
நோக்கத்தை நிறைவேற்ற (2:5-8) 

மனிதகுலம்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலானதாக இருக்க வேண்டும்‌ என்றும்‌ 
மகிமையினால்‌ அது முடிசூடப்பட வேண்டும்‌ என்றும்‌ (வசனங்கள்‌ 6, 7, 
8௮, ஆ) தேவன்‌ நோக்கங்கொண்டிருந்தார்‌, ஆனால்‌ முதல்‌ மனிதர்களே 
உலகத்திற்குள்‌ பாவத்தைகொண்டு வந்தனர்‌. இதன்‌ விளைவாக, சகலமும்‌ 
மனித குலத்திற்குக்‌ கீழ்ப்பட்டிருக்சலீல்லை (வசனம்‌ 9௮). NEB வேதாகமத்தில்‌, 
“அனால்‌ உண்மையில்‌ மனிதனுக்குச்‌ சகலமும்‌ கீழ்ப்பட்டிருக்கவில்லை 
என்பதை நாம்‌ காணுகிறோம்‌” என்றுள்ளது. இயேசு தாமே, தற்காலிகமாக 
“சகலத்திலும்‌” நம்மைப்போல்‌ ஆகும்‌ வரையிலும்‌ (2:17), மனிதகுலத்திற்குத்‌ 
தேவன்‌ கொண்டிருந்த நோக்கம்‌ உணர்ந்தறியப்படாதிருந்தது. “என்றாலும்‌ ... 
தேவதூகரிலும்‌ சற்றுச்‌ சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு” (வசனம்‌ 9௮) என்ற 
வகையில்‌ நாம்‌ அவரைக்‌ காணுகிறோம்‌. கடைசியில்‌ இயேசு, மனிதகுலத்திற்குத்‌ 
தேவன்‌ கொண்டிருந்த நோக்கத்தை நிறைவேற்றினார்‌ மற்றும்‌ “மகிமையினாலும்‌ 
கனத்தினாலும்‌ முடி சூட்டப்பட்டார்‌” (வசனம்‌ 9). 

இய¥சுவின்‌ மூலமாக, தேவன்‌ “அநேகம்‌ பிள்ளைகளை மகிமையில்‌ 
கொண்டுவந்து” சேர்ப்பார்‌ (வசனம்‌ 10). இயேசு நம்மைப்‌ போல ஆனதன்‌ 





விளைவாக, மனித குலத்திற்குத்‌ தேவன்‌ கொண்டிருந்த திட்டம்‌ கடைசியில்‌ 
உணர்ந்தறியப்பட முடியும்‌. 


நமக்காக மரணம்‌ அடைய (2:9-16) 

கிறிஸ்து மரிப்பது அவசியமாக இருந்தது. 9ம்‌ வசனம்‌, “மரணத்தை 
உத்தரித்ததினிமித்தம்‌” என்பதைக்‌ குறிப்பிடுகிறது.” இருப்பினும்‌, ஆவிக்குரிய 
ஜீவி என்ற வகையில்‌ அவர்‌ மரணம்‌ அடைய முடியாதிருந்தது. மாம்சமும்‌ 
இரத்தமும்‌ ஆகுதல்‌ என்பதே அவர்‌ மரணம்‌ அடையக்‌ கூடிய ஓரே வழியாக 
இருந்தது. நம்மைப்போல ஆனதன்‌ மூலம்‌ அவர்‌, “தேவனுடைய கிருபையினால்‌ 
ஒவ்வொருவருக்காகவும்‌, மரணத்தை ருசிபார்க்க” முடிந்தது (வசனம்‌ 9). 
நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ள, அவர்‌ நம்மைப்‌ 
போல ஆகவேண்டியதிருந்தது. 

மற்றும்‌, மரிப்பதும்‌ மனிதகுலத்தின்‌ மீது சாத்தான்‌ கொண்டிருந்த 
மரணப்பிடியை அழிக்க, அவர்‌ மரித்தோரில்‌ இருந்து எழுப்பப்படுவது 
இயேசுவுக்கு அவசியமாக இருந்தது. மீண்டுமாக இது, இயேசு மாம்சத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ உடையவராவகைக்‌ கேட்டுக்கொண்டது: 





ஆதலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ 
உடையவர்களாயிருக்க, அவரும்‌ அவர்களைப்போல மாம்சக்கையும்‌ 
இரத்தத்தையும்‌ உடையவரானார்‌; மரணத்துக்கு அதிகாரியாகிய 
பிசாசானவனைத்‌ தமது மரணத்தினாலே அழிக்கும்‌ படிக்கும்‌ அப்படியானார்‌ 
(வசனம்‌ 14). 


இயேசுவின்‌ உயிர்த்தெழுதல்‌ நமது வசனப்‌ பகுதியில்‌ திட்டவட்ட மாகக்‌ 
குறிப்பிடப்படவில்லை, ஆனால்‌ அது மறைமுகமாக உணர்த்தப்பட்டுள்ளது.” 
இயேசு, நம்மைப்‌ போலானதாலும்‌ அவர்‌ மரித்தோரில்‌ இருந்து 


28 


எழுப்பப்பட்ட படியினாலும்‌, அவர்‌ “ஜீவகாலமெல்லாம்‌ மரணபயத்தினாலே 
அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள்‌ யாவரையும்‌ விடுதலை பண்ணக்‌ கூடியராக 
இருக்கிறார்‌ (வசனம்‌ 15). 


நமக்காகப்‌ பரிந்து பேச (2:17, 18) 
எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ முதன்மை ஆய்வுக்கருத்து ஒன்று இங்கு 
அறிமுகப்படுத்தப்படுறெது: இயேசு நமது பிரதான ஆசாரியராக இருக்றொர்‌. 
இயேசு நம்மைப்‌ பிரதிநிதித்துவப்படுத்த, நமது பிரதான ஆசாரியர்‌ ஆவதற்காக, 
நம்மைப்‌ போலானார்‌. 





அன்றியும்‌, அவர்‌ ஜனத்தின்‌ பாவங்களை நிவிரித்தி செய்வதற்கேதுவாக, 
தேவ காரியங்களைக்‌ குறித்து இரக்கமும்‌ உண்மையுமுள்ள பிரதான 
ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும்‌ தம்முடைய சகோதரருக்கு 
ஒப்பாகவேண்டியதாயிருந்தது. ஆதலால்‌, அவர்தாமே சோதிக்கப்பட்டுப்‌ 
பாடுபட்டதினாலே, அவர்‌ சோதிக்கப்படுறெவர்களுக்கு உதவிசெய்ய 
வல்லவராயிருக்கிறார்‌ (வசனங்கள்‌ 17, 18). 


பூமிக்குரிய பிரதான ஆசாரியர்‌, பாவறிவிர்த்தி நாளில்‌, ஆண்டின்‌ மிக 
முக்கியமான பலியைச்‌ செலுத்தினார்‌. இதை அவர்‌, “மக்களின்‌ பாவங்களுக்குப்‌ 
பரிகாரம்‌ ஏற்படுத்துவதற்காக” தேவனுடைய கோபத்தைத்‌ தணிப்பதற்காக 
- செய்தார்‌. நமது பிரதான ஆசாரியர்‌ என்ற வகையில்‌ இயேசு. நமது 
பாவங்களுக்காகத்‌ தம்மையே கையளித்தார்‌. இருப்பினும்‌ அதைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமானவற்றை அவர்‌ செய்துள்ளார்‌. நமது பிரதான ஆசாரியர்‌ என்ற வகையில்‌ 
அவர்‌, “சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவிசெய்ய” வரத்‌ தொடருகிறார்‌. 4ம்‌ 
அதிகாரம்‌, நமது பிரதான ஆசாரியர்‌ நமக்காகப்‌ அஜீத$த பேக என்பதை 
வலியுறுத்துகிறது (வசனங்கள்‌ 14-16). 

இயேசு மனிதரானார்‌ என்பது, அவர்‌ தூதர்களுக்கு மேலானவராக இருப்பதை 
நீக்கிப்‌ போட்டதா? இல்லை என்று நமது வசனப்பகுதி கூறுகிறது. தேவனுடைய 
திட்டங்களையும்‌ நோக்கங்களையும்‌ நிறைவேற்றுவதற்காக மனிதராவது 
இயேசுவுக்கு அவசியமாக இருந்தது. அவர்‌ நம்மைப்‌ போலானார்‌ என்ற 
மாபெரும்‌ சத்தியம்‌, அவரது மாட்சிமையையும்‌ மகிமையையும்‌ உயர்த்துகிறது. 





குறிப்புகள்‌ 

(ஆங்கில வேதாகமத்தில்‌) 6ம்‌ வசனம்‌ “மய” என்று தொடங்குகிறது, இது 
நேர்மாறான ஒப்பீட்டை மறைமுகமாக உணர்த்துகிறது. “பாடுபடும்‌ மேசியா என்ற 
கருத்து, யூத மனதிற்கு இடறுதலுக்கான ஒரு கல்லாக இருந்தது. மேசியா பாடுபடுவது 
அவசியமாயிருந்தது ஏன்‌ என்பதை எழுத்தாளர்‌ குறிப்பிட்டார்‌. “உயிர்தக்தெழுதலின்‌ 
தலைப்பு, எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தில்‌ பொதுவான வகையில்‌ பல முறைகள்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது: 6:2; 11:19, 35. “இயேசுவின்‌ ஆசாரியத்துவப்‌ பணிப்பொறுப்பு 
முன்னர்‌ மறைமுகமாக உணர்த்தப்பட்டது (1:8), ஆனால்‌ எபிரெயருக்கு எழுதிய 
நிருபத்தில்‌ முதல்‌ முறையாக இவ்விடத்தில்‌ அவர்‌ நமது பிரதான ஆசாரியர்‌ என்று 
அமழைக்கப்பட்டுள்ளார்‌. 


29 


6 
“இடயசுவைக்‌ கவனித்துப்‌ 
பாருங்கள்‌?” 


[3:1-14) 


எபிரெயர்‌ 3:1ம்‌ வசனம்‌ “இப்படியிருக்க?” என்று தொடங்குகிறது, 
இது முந்தின வசனப்பகுதிகளைக்‌ குறிப்பிடுகிறது. “இப்படியிருக்க 
(கூறப்பட்டுள்ளவற்றின்‌ அடிப்படையில்‌), ... இயேசுவைக்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌” 
(வசனம்‌ 1). இந்த நிருபத்தைத்‌ தொடக்கத்தில்‌ பெற்றுக்கொண்டவர்கள்‌ 
உணர்ந்தறிந்தார்களோ இல்லையோ, அவர்கள்‌ இயேசுவைத்‌ தூற்றிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ பிரமாணத்தை நோக்கிப்‌ பின்‌ சென்றிருந்தால்‌, 
அவர்கள்‌ மோசேயினிடத்திற்குத்‌ திரும்பியிருந்தால்‌, அவர்கள்‌ விழுந்து 
போயிருந்தால்‌ - இப்படிப்பட்ட செயல்‌ எதுவும்‌ இயேசுவுக்கு மரியாதைக்‌ 
குறைவைக்‌ சுட்டிக்காண்பிப்பதாக இருக்கும்‌. 

ஆகையால்‌ அவர்கள்‌ பின்வருவகைச்‌ செய்வது அவசியம்‌ என்று எழுத்தாளர்‌ 
கூறினார்‌: “இயேசுவைக்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌.” “கவனித்துப்‌ பாருங்கள்‌” என்று 





மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை, “தெளிவாக உணர்ந்தறிய ... முழுமை 
யாகப்‌ புரிந்துகொள்ள, நெருக்கமாக அல்லது விருப்ப நோக்குடன்‌ கவனிக்க” 
என்று அர்த்தப்படுகிறது.” அதைச்‌ செய்வது அவர்கள்‌ அவருக்கு விசுவாசத்துடன்‌ 
நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவிக்கும்‌. இயேசுவைக்‌ கவனித்துப்‌ 
பார்த்தல்‌ என்பது அவருக்கு விசுவாசத்துடன்‌ நிலைத்திருக்க நமக்கும்‌ உதவும்‌. 


உண்மையுள்ளவரான இயேசுவைக்‌ 
கவனித்துப்‌ பாருங்கள்‌ (3:1-6௮) 
நமது வசனப்‌ பகுதியிலும்‌ எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ முழுவதிலும்‌, 
கர்த்தரின்‌ உண்மைத்‌ தன்மை என்பது ஒரு திறவுகோல்‌ சிந்தனையாக உள்ளது 
(கவனிக்கவும்‌ வசனங்கள்‌ 2, 6). இயேசுவின்‌ உண்மைத்தன்மை பற்றிய பல 
விவரிப்புகள்‌ நமது வசனப்‌ பகுதியில்‌ காணப்படுகின்றன. 


நம்மைச்‌ சகோதரர்‌ என்று அழைப்பதில்‌ உண்மைத்தன்மை (3:1௮) 
முந்திய அதிகாரத்தில்‌ நாம்‌, இயேசு “அவர்களை (பரிசுத்தமாக்கப்‌ 
பட்டவர்களை) சகோதரரென்று சொல்ல அவர்‌ வெட்கப்படாமல்‌” என்று 
குறிப்பிட்டோம்‌ (2:11; காண்க வசனம்‌ 17). இந்த அதிகாரம்‌, “இப்படியிருக்க 
பரிசுத்த சகோத” என்று தொடங்குகிறது (9:1௮; என்னால்‌ 
வலியுறுத்தப்படுகிறது?. இயேசுவின்‌ சகோதரராக” இருப்பதில்‌ நாம்‌, “பரம 
அழைப்புக்குப்‌ பங்குள்ளவர்களாக” இருக்கிறோம்‌ (வசனம்‌ 1ஆ) - இது 


30 


வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேல்‌ மக்களுக்கான பூமிக்குரிய அழைப்பிற்கு எதிரானதாக 
இருந்தது. 


அப்போஸ்தலர்‌ மற்றும்‌ ஆசாரியர்‌ என்ற வகையில்‌ 
உண்மைத்தன்மை (3:1௫, 2௮) 

இயேசு, “நாம்‌ அறிக்கைபண்ணுகிற அப்போஸ்தலரும்‌ பிரதான 
ஆசாரியருமாயிருக்றெவர்‌” என்று குறிப்பிடப்பட்டுள்ளார்‌. “அப்போஸ்தலர்‌” 
என்ற வார்த்தை, “அனுப்பப்பட்ட ஒருவர்‌” என்று அர்த்தப்படுறெது. இயேசு, 
தேவனால்‌ மனிதருக்கு அனுப்பப்பட்டார்‌ (காண்க மத்தேயு 10:40; மாற்கு 
9:37; யோவான்‌ 5:36); ௮ அதில்‌ இரத்த DIEU IAD GE 
செல்லுதல்‌ என்பது இயேசுவின்‌ ஊழியத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தது. 
இருப்பினும்‌ அவர்‌ நமது பிரதான ஆசாரியராகவும்‌ ஆனார்‌. பிரமாணக்தின்கழ்‌, 
மக்கள்‌ தேவனை அடையும்படி, பிரதான ஆசாரியர்‌ ஒருவர்‌ மக்களுக்காக 
பரிந்து பேசினார்‌. ஆகையால்‌, செயல்விளைவில்‌ 2௦ண$தகததினைை அதில்‌ 
இருத்த கவனித்துச்‌ செல்லுதல்‌ என்பது இயேசுவின்‌ ஊழியத்தின்‌ 
இன்னொருபகுதியாக இருந்தது (காண்க 1 தீமோத்தேயு 2:5). 0. 0. புரூவெர்‌ 
அவர்கள்‌ இந்த இரண்டு பணிப்பொறுப்புகளையும்‌ பின்வருமாறு விளக்கினார்‌: 
“தேவனுக்காக மக்களிடத்தில்‌ பேசுபவர்‌ ஒரு தீர்க்கதரிசி. மக்களுக்காகத்‌ 
தேவனிடத்தில்‌ பேசுபவர்‌ ஒரு ஆசாரியர்‌.” 

அப்போஸ்தலர்‌ மற்றும்‌ பிரதான ஆசாரியர்‌ என்ற இயேசுவின்‌ 
இரண்டு பணிப்பொறுப்புகளிலும்‌, அவர்‌ “தம்மை ஏற்படுத்தினவருக்கு 
உண்மைக்‌ (வசனம்‌ 2௮; என்னால்‌ வலியுறுத்தப்படுறெது). 
தாம்‌ செய்யும்படி தேவன்‌ அனுப்பிய யாவற்றையும்‌ நிறைவேற்றுவதில்‌ அவர்‌ 
உண்மையுள்ளவராயிருந்தார்‌ (காண்க யோவான்‌ 4:34; 5:30; 6:38). 





தேவனுடைய வீட்டைக்‌ கட்டுபவர்‌ மற்றும்‌ எஜமானர்‌ 
என்ற வகையில்‌ உண்மைத்தன்மை (3:2௮ -6௮) 

பூமியில்‌ இயேசுவின்‌ ஊழியம்‌ பல்வேறு வகைகளில்‌ விளக்கப்படுத்தப்பட 
முடியும்‌ (காண்க லுக்கா 4:43; 19:10). நமது வசனப்பகுதியில்‌, தேவனுடைய 
வீட்டைக்‌ கட்டுதல்‌ மற்றும்‌ பராமரித்தல்‌ என்ற அவரது ஊழியத்தின்‌ மீது 
வலியுறுத்தம்‌ உள்ளது (வசனங்கள்‌ 3, 4, 69. 

இயேசு “மகாபெரியவர்களைக்‌ காட்டிலும்‌ பெரியவராக” இருக்றொர்‌ - 
அதாவது, அவர்‌ மோசேயைக்‌ காட்டிலும்‌ பெரியவராக இருக்றொர்‌ - என்பதை 
நிலைநாட்டுவதற்கு, இயேசுவின்‌ உண்மைத்‌ தன்மையினுடைய இந்தக்‌ கூற்றை 
எழுத்தாளர்‌ பயன்படுத்தினார்‌. யூதத்துவ மனங்களில்‌, மோசேயைக்‌ காட்டிலும்‌ 
பெரியவர்‌ யாரும்‌ இருந்ததில்லை. யூதர்கள்‌, மோசேயை தூதர்களைக்‌ 
காட்டிலும்‌ பெரியவர்‌ என்று கருதினர்‌. எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ 
தமது விவாதத்தில்‌, தர்க்க ரீதியான அடுத்த அடிவைப்பை எடுத்தார்‌: அவர்‌ 
ஏற்கனவே, தூதர்களைக்‌ காட்டிலும்‌ இயேசு பெரியவராக இருந்தார்‌ என்பதை 
நிரூபித்திருந்தார்‌; அவர்‌ தொடர்ந்து, தூகர்களைக்‌ காட்டிலும்‌ பெரியவர்‌ என்று 
யூதர்கள்‌ யாரை நினைத்தனரோ, அவரைக்‌ காட்டிலும்‌ இயேசு பெரியவராக 
இருந்தார்‌ என்று நிரூபிக்கச்‌ சென்றார்‌.” 

எழுத்தாளர்‌, இயேசு மற்றும்‌ மோசே ஆகியோருக்கு இடையில்‌ இரண்டு 





31 


நேர்மாறான ஓப்பீடுகளைத்‌ தரவழைத்தார்‌: 


* இயேசு கட்டுபவராக இருக்கிறார்‌; மோசே கட்டிடத்தின்‌ ஒரு பாகமாக 
இருந்தார்‌ (வசனங்கள்‌ 3, 4). 

* இயேசு குமாரனாக இருக்கிறார்‌; மோசே ஊழியக்காரராக இருந்தார்‌ 
(வசனங்கள்‌ 5, 69. 


நம்மைத்‌ தமக்குச்‌ சொந்தமானவர்கள்‌ என்று ஒப்புக்கொள்வதில்‌ 
உண்மைத்தன்மை (3:6௮) 

6ம்‌ வசனம்‌, “கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான 
குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌; ... தசம ஏஅவகுடைய 
தட 1ம்‌” என்று கூறுகிறது (வசனம்‌ 6௮; என்னால்‌ வலியுறுக்தப்படுகிறது). 
மத்தேயு 16ல்‌ இயேசு, தமது சபையைத்‌ தாம்‌ கட்டவிருப்பதாகக்‌ கூறினார்‌ 





(வசனம்‌ 18), மற்றும்‌ 1 தீமோத்தேயு 3:15ம்‌ வசனம்‌, சபையே தேவனுடைய 
வீட்டாராக உள்ளனர்‌ என்று அறிவிக்கிறது. இன்றைய நாட்களில்‌ யூதர்கள்‌ 
அல்ல, ஆனால்‌ கிறிஸ்தவர்களே தேவனுடைய வீடாக உள்ளனர்‌. நாம்‌ 
அவருக்கு உரியவர்களாக இருக்கிறோம்‌. நாம்‌ அவர்‌ வாசம்‌ பண்ணும்‌ இடமாக 
இருக்கிறோம்‌ (எபேசியர்‌ 2:21, 22). என்ன ஒரு சிலாக்கியம்‌! என்ன ஒரு கனம்‌! 


இயேசுவைக்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌, மற்றும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருங்கள்‌ (3:6ஆ-14) 
எழுத்தாளர்‌ எப்போதுமே நடைமுறையுள்ளவராக இருந்தார்‌. அவர்‌, 
இயேசுவின்‌ உண்மைத்‌ தன்மை பற்றிய தமது கலந்துரையாடலைக்‌ தொடர்ந்து, 
தமது வாசகர்கள்‌ உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி ஒரு புத்திமதியை 
அளித்தார்‌. 


தேவனுடைய வீடாக (மக்களாக) இருத்தல்‌ மாத்திரம்‌ போதுமானதல்ல 

6மற்றும்‌ மீண்டும்‌ 14 ஆகிய வசனங்களில்‌ உள்ள “ஆகில்‌” என்ற 
வார்த்தையைக்‌ கவனியுங்கள்‌. இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தேவனுடைய மக்களாக 
இருந்தனர்‌, ஆனால்‌ அவர்கள்‌ “உறுதியாகப்‌ பற்றிக்‌ கொல்ல!” 
7 முதல்‌ 11 வரையுள்ள வசனங்களில்‌ எழுத்தாளர்‌, சங்கீதம்‌ 95ல்‌ இருந்து 
மேற்கோள்‌ காண்பித்து, இஸ்ரவேல்‌ மக்களின்‌ உண்மையற்ற தன்மையைப்‌ 
பற்றிப்‌ பேசினார்‌. துரதிர்ஷ்டவசமாக, மாபெரும்‌ தலைவர்கள்‌ வெற்றியை 
உத்தரவாதப்‌ படுத்துவது இல்லை. மோசே ஒரு மாபெரும்‌ தலைவராக இருந்தார்‌; 
இன்றைய நாட்களில்‌ இயேசு இன்னும்‌ பெரியவராக இருக்கிறார்‌. இருப்பினும்‌, 
பெரிய சரகம்‌ இருக்க வேண்டும்‌. 


நாம்‌ எவ்வாறு “உறுதியாகப்‌ பற்றிக்கொண்டி ருக்க” முடியும்‌ 

நாம்‌ உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருப்பதற்கு உதவக்கூடிய பல 
ஆலோசனைகளை நமது வசனப்‌ பகுதி தருகிறது. 

(1) 2ம்‌ MYGDCLNTEE ROD 2720422907. த்க்‌. “அதில்‌” 
(வசனங்கள்‌ 6, 14) என்ற வார்த்தை நிபந்தனை விதிப்பதாக உள்ளது. இஸ்ரவேல்‌ 
மக்கள்‌ விழுந்து போனார்கள்‌ என்றால்‌, நாமும்‌ விழுந்து போகக்‌ கூடும்‌. எனவே 








32 


இது நடைபெறாதிருப்பதை நிச்சயப்படுத்திக்‌ கொள்வதற்கு நாம்‌ விழிப்புடன்‌ 
இருக்க வேண்டும்‌. 

(2) தமக்கை Lபுற்ரிக்கொண்டி கலர்‌ (வசனம்‌ 6). “நம்பிக்கை” 
என்பது எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தில்‌ திறவுகோல்‌ வார்த்தையாக உள்ளது 
(6:11, 18, 19; 7:19; 10:23). நாம்‌ அன்றாடம்‌ வாழ்வதற்கு நம்பிக்கை நமக்குத்‌ 
தேவைப்படுகிறது. 

(5) WY LUGE” 2 ஏன்ற ம௮/கர்மாவாரலாம DOES IUD 
(வசனங்கள்‌ 6, 14). 

(4) ௪22: DGGE BLL போவ ௮2,1304) ஜி. TET 
டன்‌ இகுங்கள்‌ (வசனங்கள்‌ 8, 13). 7ம்‌ என்பது கன்ட ட 
இரக உண்டாக்குகிறது, இது ௮ீசகாசதசை விளைவிக்கிறது, இது 
சலாம்‌ 42 2.ிற்கு௪ காரணமாகிறது. 








ட 


கடினப்பட்ட இருதயம்‌ 


ட 


அவிசுவாசம்‌ 


ஷூ 


விசுவாச விலக்கம்‌ 





(5) ஆக வணகயில்‌ உட ச்‌ இருங்கள்‌ (“எச்சரிக்கையாயிருங்கள்‌, ” 
வசனம்‌ 12). 

(6) LODDUTUNGG GDL UL HNN AD DDE (ெொமர்முமம்‌,ப2. 0/2. 
ஒருவருக்கொருவர்‌ ஊக்கமுடன்‌ (வசனம்‌ 13). இது எபிரெயருக்கு எழுதிய 
நிருபத்தில்‌ உள்ள “ஒருவருக்கொருவர்‌” வசனப்‌ பகுதிகளில்‌ ஒன்றாக உள்ளது 
(காண்க 10:24, 25). 

(7) இன்றைய, இனம்‌” TLS DED CW ph Gann dar 
ஆரா உர TLD உமரும்‌ (வசனங்கள்‌ 7, 13). 
நீங்கள்‌ செய்யத்‌ தேவையான எதையும்‌ இப்போதே செய்யுங்கள்‌. அதைத்‌ 
குள்ளிப்போடாகூர்கள்‌! 








போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 
3:7ல்‌ நாம்‌, எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ இரண்டாவது புத்திமதி 
கூறுதல்‌ பகுதியின்‌ தொடக்கத்தைக்‌ காணுகிறோம்‌ (இப்புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ 
காணப்படும்‌ வரைகுறிப்பைப்‌ பார்க்கவும்‌) இந்தப்‌ புத்திமதிப்‌ பகுதியை நாம்‌, 
“கடந்த காலத்தில்‌ இருந்து ஒரு எச்சரிக்கை” என்ற பாடத்தில்‌ முழுமையாகக்‌ 
காண்போம்‌. அதன்‌ முதல்‌ பகுதியானது பாடத்தை நடைமுறைக்குரியதாகச்‌ 











33 


செய்வதற்கு இந்த எடுத்துரைப்பில்‌ சுருக்கமாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. 
நீங்கள்‌ இந்தப்‌ பாடத்தைப்‌ போதிக்கையில்‌, நீங்கள்‌ 3:7-14ஐத்‌ திரும்பவும்‌, 4ம்‌ 
அதிகாரத்தின்‌ தொடக்கத்துடன்‌ எடுத்துரைப்பீர்கள்‌ என்பதை மனதில்‌ வைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 











குறிப்புகள்‌ 

'முந்திய பாடங்களை, விசேஷமாக இயேசுவைப்‌ பற்றி வசனப்பகுதி கூறுவது 
என்ன என்பதை மறுகண்ணோட்டம்‌ இடுங்கள்‌. 2W. 13. Vine, Merrill F. Unger, and William 
White, Jr., Vines Complete Expository Dictionary of Old and New Testament Words (Nashville: 
Thomas Nelson Publishers, 1985), 123. “வழக்கம்போலவே, “சகோதரர்‌” என்பது இங்கு ஒரு 
பொதுப்பாலில்‌ பயன்படுத்தப்படுகிறது, இது கிறிஸ்து ஆண்கள்‌ மற்றும்‌ பெண்கள்‌ ஆகிய 
இருசாராரையும்‌ உள்ளடக்குகிறது. “0. 0. Brewer, Brewer 4 Sermons: Christ Crucified (Nash- 
ville: B. C. Goodpasture, 1952), 121. “இந்தப்‌ பததி, William Barclay, The Letter to the Hebrews 
3d ed., rev. and updated, The New Daily Study Bible (Louisville: Westminster John Knox Press, 


2002), 35 என்ற புத்தகத்தில்‌ இருந்து தழுவியமைக்கப்பட்டுள்ளது. 


34 


2 
கடந்த காலத்தீல்‌ இருந்து 
ஒரு எச்சரிக்கை 


[5: 74:16] 


எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ “ஊக்கமூட்டுதலின்‌ வார்த்தையாக? 
உள்ளது. சரியானகைச்‌ செய்யும்படி வேண்டுகோள்‌ விடுத்தல்‌ என்பது அந்த 
ஊக்கமூட்டுதலின்‌ ஒரு அம்சமாக உள்ளது. அதுவே இந்த நிருபத்தினுடைய 
புத்திமதிகூறுதலின்‌ இரண்டாம்‌ பகுதியான 3:7-4-16ன்‌ நோக்கமாக உள்ளது." 
இவ்வசனப்பகுதியின்‌ முதல்‌ எட்டு வசனங்களை (3:7-14) நாம்‌, “இயேசுவைக்‌ 
கவனித்துப்‌ பாருங்கள்‌” என்ற பாடத்தில்‌ சுருக்கமாகக்‌ கண்ணோக்கினோம்‌, 
மற்றும்‌ நமது வசனப்பகுதியின்‌ பாகங்கள்‌ மற்ற இரு பாடங்களில்‌ 
உள்ளடக்கப்படும்‌. இந்த எடுத்துரைப்பில்‌ நாம்‌, இவ்வசனப்‌ பகுதியை 
முழுமையாகக்‌ கண்ணோக்க விரும்புகிறோம்‌. 

இந்தப்‌ பாடத்தை நான்‌, “கடந்த காலத்தில்‌ இருந்து ஒரு எச்சரிக்கை” என்று 
அழைக்கிறேன்‌. 3 மற்றும்‌ 4 ஆகிய அதிகாரங்களில்‌, எபிரெயருக்கு நிருபத்தை 
எழுதியவர்‌, 95ம்‌ சங்கதத்தை மேற்கோள்‌ காண்பித்தார்‌. தொழுதுகொள்வதற்கான 
ஒரு அழைப்புடன்‌ தொடங்கும்‌ அந்த சங்கீதத்தில்‌ தாவீது, தமது குடிமக்களை 
உண்மைத்‌ தன்மையுடன்‌ இருக்கும்படி ஊக்குவிப்பதற்கு, வனாந்தரத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ மக்களின்‌ அனுபவங்களைப்‌ பயன்படுத்தினார்‌. தேவன்‌ பலத்த 
கரத்தினால்‌ இஸ்ரவேல்‌ மக்களை எகிப்தில்‌ இருந்து வெளியே கொண்டு 
வந்தார்‌. அவர்கள்‌ செங்கடலைக்‌ கடந்தபின்பு, வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
கானானுக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ வனாந்தரத்தில்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ தாங்கள்‌ 
விடுவிக்கப்‌ பட்டதற்காகத்‌ தேவனைத்‌ துதித்திருக்க வேண்டும்‌, ஆனால்‌ 
அதற்குப்‌ பதிலாக அவர்கள்‌ முறுமுறுத்து முறையிட்டனர்‌.” தண்ணீர்‌ இல்லை 
என்பதைப்‌ பற்றிய அவர்களின்‌ முறையீடு ஒரு மாதிரி உதாரணமாக இருந்தது 
(யாத்திராகமம்‌ 17:2-7; காண்க சங்கீதம்‌ 95:8). பன்னிரெண்டு ஒற்றர்கள்‌ கானான்‌ 
நாட்டிற்குச்‌ சென்று அறிக்கையுடன்‌ திரும்ப வந்த அன்று, இரவு முழுவதும்‌ 
மக்கள்‌ அழுதது கடும்‌ சோதனையான ஒரு நிகழ்வாக இருந்தது (எண்ணாகமம்‌ 
13:1-14:2). அவிசுவாசத்தின்‌ அந்தக்‌ காட்சிப்‌ படுத்துதலின்‌ காரணமாக தேவன்‌ 











அவர்களிடத்தில்‌, வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட நாட்டிற்குள்‌ பிரவேசிக்க 
அவர்களை அனுமதிக்கப்‌ போவதில்லை, ஆனால்‌ அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
அழிவார்கள்‌ என்று ஆணையிட்டார்‌ (எண்ணாகமம்‌ 14:22, 23, 29, 30; உபாகமம்‌ 
1:34-38; காண்க சங்கதம்‌ 95:10, 11). 

எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ செயல்விளைவில்‌, தாவீது தமது 
நாட்களில்‌ தேவனுடைய மக்களை எச்சரிக்க அந்த வரலாற்று நிகழ்வுகளைப்‌ 
பயன்படுத்த முடிந்தது என்றால்‌, எச்சரிப்பதற்கு அவைகள்‌ இன்னமும்‌ 


35 


பயன்படுத்தப்படலாம்‌ என்று கூறினார்‌.” நாம்‌ நமது பாடத்தினூடடே செல்கையில்‌ 
வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேல்‌ மக்கள்‌ என்ற கருத்தின்மீது முதலில்‌ கவனம்‌ குவித்துப்‌ 
பின்பு நமக்கு நடைமுறைப்‌ பயன்பாட்டை ஏற்படுத்துவோம்‌. 


பாவம்‌ 


நாம்‌ ஆசீர்வதிக்கப்‌ பட்டிருப்பதற்கான வாய்ப்பைக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌ 

இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தங்களுக்குப்‌ பிரசங்கிக்கப்பட்ட “நற்செய்தியை”க்‌* 
கொண்டிருந்தனர்‌ (எபிரெயர்‌ 4:2) - அவர்கள்‌ ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்ட நாட்டிற்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ இருந்தனர்‌ என்பதே அந்த 
நற்செய்தியாகும்‌. அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ இருக்கையில்‌, தேவனால்‌ 
அசீர்வதிக்கப்‌ பட்டிருந்தனர்‌”; அவர்கள்‌ நாற்பது ஆண்டுகள்‌ அளவாக அவரது 
பலத்த செயல்களைக்‌ கண்டிருந்தனர்‌ (3:9ஆ). அவர்கள்‌ கானான்‌ நாட்டில்‌ 
“ஒரு இளைப்பாறுதலை” முன்னெதிர்‌ நோக்கிக்‌ கொண்டிருந்தனர்‌. (அந்த நாடு 
உபாகமம்‌ 12:9ல்‌ “இளைப்பாறும்‌ இடம்‌” என்று அழைக்கப்பட்டது.) 

அதுபோன்றே நீங்களும்‌ நானும்‌, நற்செய்தி (சுவிசேஷம்‌) நமக்குப்‌ 
பிரசங்கிக்கப்‌ பட்டதைக்‌ கொண்டிருந்தோம்‌ (எபிரெயர்‌ 4:2; ரோமர்‌ 10:15, 
16), மற்றும்‌ நாம்‌ தேவனால்‌ பெருக்கமாக ஆசீர்வதிக்கப்‌ பட்டிருக்கிறோம்‌. 
நமது வாழ்வில்‌ அவரது கிரியையை நாம்‌ கண்டிருக்கிறோம்‌ (ரோமர்‌ 8:28), 
மற்றும்‌ இளைப்பாறுதலுக்குப்‌ பரலோகத்தில்‌ இடம்‌ ஒன்று நமக்கு வாக்களிக்கப்‌ 
பட்டுள்ளது (காண்க எபிரெயர்‌ 4:1, 3-5, 9-11; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
14:13). 


தேவன்‌ விரும்புறெபடி நாம்‌ இருக்க வேண்டும்‌ 

நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டு, தேவனுடைய ஆசீர்வாதங்களைப்‌ பெற்று 
மற்றும்‌ இளைப்பாறுதல்‌ ஒன்று வாக்களிக்கப்பட்டும்‌, தேவன்‌ விரும்புகிறபடி 
இல்லாமல்‌ போவதற்கு இன்னமும்‌ சாத்தியம்‌ உண்டு என்பது கவலைக்குரியதாக 
உள்ளது. இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தேவனால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு பாவம்‌ 
செய்கனர்‌ (எபிரெயர்‌ 3:17). அவர்கள்‌ தேவனை விசுவாசிக்கவோ அல்லது அவர்‌ 
மீது நம்பிக்கை வைக்கவோ இல்லை (3:18, 19; 4:2). அவர்களின்‌ இருதயங்கள்‌ 
கடினப்பட்டு இருந்தன (3:8, 10), மற்றும்‌ அவர்கள்‌ அவரது வழியை விட்டு 
விலகிச்‌ சென்றனர்‌. 

அதுபோன்றே, நீங்களும்‌ நானும்‌ பெருக்கமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பும்‌ 
பாவம்‌ செய்யக்‌ கூடும்‌ (3:13; காண்க 1 யோவான்‌ 1:8, 10). நாம்‌ தேவனை 
விசுவாசிக்கவும்‌ அவர்‌ மீது நம்பிக்கை வைக்கவும்‌ தவறக்கூடும்‌ (எபிரெயர்‌ 3:12; 
4:11). நமது இருதயங்கள்‌ கடினப்படக்‌ கூடும்‌ மற்றும்‌ நாம்‌ ஜீவனுள்ள தேவனை 
விட்டுப்‌ புறம்பே விழவும்‌ கூடும்‌ (3:12, 13; 4:11). 


விளைவுகளைப்‌ பற்றி நாம்‌ அறிந்திருக்க வேண்டும்‌ 

விஷயம்‌ அப்படி இருக்கும்போது, விளைவுகள்‌ என்னவாக உள்ளன? 
இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தங்கள்‌ இருதயங்களைக்‌ கடினப்படுத்திக்‌ கொண்டு 
தேவனைவிட்டுப்‌ பிரிந்தபோது, அவர்கள்‌ அவருக்குக்‌ கோடமூட்டினர்‌ (3:9, 10). 


36 


அவர்கள்‌ வாக்களிக்கப்பட்ட இளைப்பாறுதலைப்‌ பெற்றுக்கொள்ளவில்லை 
(3:11, 17, 19); அவர்கள்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட நாட்டிற்குள்‌ பிரவேசிக்க 
அனுமதிக்கப்பட வில்லை. 

அது போலவே, நீங்களும்‌ நானும்‌ நம்முடைய இருதயங்களைக்‌ 
கடினப்படுத்திக்‌ கொண்டு விழுந்து போகும்போது, நாம்‌ தேவனை நம்பிக்கை 
இழக்கச்‌ செய்கிறோம்‌. நம்முடைய வாழ்வில்‌ அது நடக்கும்படி நாம்‌ 
அனுமதித்தால்‌, நாம்‌ பரலோகத்தில்‌ உள்ள நமது இளைப்பாறுதலில்‌ பிரவேசிக்க 
அனுமதிக்கப்பட மாட்டோம்‌. 


தீர்வு 


இவையாவும்‌ உண்மையாக இருப்பதால்‌, இந்தப்‌ பரிதாபத்தைத்‌ 





தவிர்ப்பதற்குச்‌ செய்யப்பட வேண்டியது என்ன? இஸ்ரவேல்‌ மக்களுக்குத்‌ 
தேவைப்பட்டது என்ன, மற்றும்‌ நமக்குத்‌ தேவைப்படுவது என்ன?” நாம்‌ 
பின்வருபவற்றைச்‌ செய்ய வேண்டும்‌: 


1. தேவனுடைய வசனத்தைக்‌ கவனியுங்கள்‌, உண்மையிலேயே 
கவனியுங்கள்‌, அதனால்‌ நாம்‌ அதை அறிவோம்‌ மற்றும்‌ அதன்‌ 
நியாயத்தீர்ப்பின்‌௧ம்‌ விழாதிருப்போம்‌ (3:7 10ஆ; 4:12). 

2. விழுந்து போகுதலின்‌ சாத்தியக்கூறு பற்றி அறிந்திருத்தல்‌ (3:12; 4:1, 11; 
காண்க 1 கொரிந்தியர்‌ 10:12). 

3. நமது இருதயங்களை சரியாகக்‌ காத்துக்கொள்ளப்‌ பிரயாசப்படுதல்‌ 
(3:12). 

4. ஒருவர்‌ மற்றவரை ஊக்கப்படுத்துதல்‌ (3:13). 

5. இன்று என்பது மாத்திரமே நாம்‌ கொண்டுள்ள யாவுமாக உள்ளது 
என்பதை உணர்ந்தறிதல்‌ (3:7, 13, 15; 4:7). 

6. உறுதியாகப்‌ பற்றிக்கொண்டிருக்கத்‌ தீர்மானித்தல்‌ (3:14). 

நாம்‌ தேவனை வஞ்சிக்க முடியாது என்பதை உணர்ந்தறிதல்‌ (4:12, 13). 

8. இயேசுவின்‌ மீது சார்ந்திருத்தல்‌ (4:14-16). 


N 


எச்சரிக்கைச்‌ சின்னங்களைப்‌ புறக்கணித்தல்‌ மதியீனமானதாக உள்ளது. 
எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவரால்‌ தரப்பட்ட எச்சரிக்கையை நாம்‌ 
கவனிப்போமாக. கடந்தகாலத்தில்‌ இருந்து கற்றுக்கொள்ளாதவர்கள்‌ அதைத்‌ 
திரும்ப நடப்பிக்க அழிவார்கள்‌ என்று கூறப்பட்டுள்ளது. வனாந்தரத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ மக்களுக்கு நடந்தவற்றில்‌ இருந்து நாம்‌ கற்றுக்கொண்டு அவர்களின்‌ 
தவறுகளைத்‌ திரும்பவும்‌ செய்யாதிருப்போமாக. 








போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 
பழைய ஏற்பாட்டைப்‌ பற்றி சில அறிவு இல்லாத நிலையில்‌, எபிரெயருக்கு 
எழுதிய நிருபத்தின்‌ பெரும்பகுதி புரிந்தகொள்ளப்படவோ அல்லது 
மதிக்கப்படவோ முடியாது. இந்தப்‌ பாடத்திற்கான தயாரிப்பில்‌ நீங்கள்‌, 
வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேல்‌ மக்கள்‌ அலைந்து திரிந்தது பற்றி அறிந்து கொள்ளவும்‌ 
சங்கீதம்‌ 95:7ஆ-11 வசனப்பகுதியை நன்கு பழக்கமாக்கிக்‌ கொள்ளவும்‌ 


37 


விரும்புவீர்கள்‌. 

3:1-14ன்‌ மீதான பாடம்‌, செய்ய வேண்டியவற்றைப்‌ பற்றிய ஒரு பட்டியலை 
- இந்தப்‌ பாடத்திற்கான வசனப்பகுதியின்‌ முதல்‌ பாகத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்ட ஒரு பட்டியலை - தந்தபடியால்‌, இப்பாடத்தின்‌ பிற்பகுதிக்கு நீங்கள்‌ 
மாறுபட்ட ஒரு அணுகுமுறையைப்‌ பயன்படுத்த விரும்பலாம்‌. இஸ்ரவேல்‌ 
மக்கள்‌ விழுந்துபோன அந்தப்‌ பரிதாபத்தை நமது வாழ்வில்‌ நடைமுறை 
ஆலோசனைகளைப்‌ பட்டியலிடும்படி வகுப்பு உறுப்பினர்களிடம்‌ நீங்கள்‌ 
கேட்க முடியும்‌. 








குறிப்புகள்‌ 

1“ஊக்கமூட்டுகலுக்கான ஒரு வார்த்தை” என்ற பாடத்தில்‌ உள்ள வரைகுறிப்பைக்‌ 
காணவும்‌. “இந்தப்‌ பாடத்திற்குப்‌ பின்னணியாக நீங்கள்‌, வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
மக்களைக்‌ குறித்த திறவுகோல்‌ நிகழ்வுகளைத்‌ திரும்ப எண்ணிப்பார்க்க விரும்பலாம்‌. 
கிறிஸ்தவர்களை எச்சரிக்க, வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேல்‌ மக்களின்‌ வரலாற்றைப்‌ 
பயன்படுத்துதலுக்கான இன்னொரு உதாரணம்‌ 1 கொரிந்தியர்‌ 10:1-13ல்‌ காணப்பட 
முடியும்‌. இந்தப்‌ பாடத்தின்போது நீங்கள்‌ அந்த வசனப்பகுதியைக்‌ குறிப்பிட விரும்பலாம்‌. 
“நற்செய்தி” என்ற வார்த்தை “சுவிசேஷம்‌” என்பதற்கான கிரேக்க வார்த்தையில்‌ இருந்து 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. “அந்த ஆசீர்வாதங்களில்‌ சிலவற்றைப்‌ பட்டியலிடுங்கள்‌: 
வானத்தில்‌ இருந்து மன்னா, விரோதிகளிடம்‌ இருந்து பாதுகாப்பு மற்றும்‌ பிற. 
“ஞாயிற்றுக்கிழமை “கிறிஸ்தவர்களின்‌ ஓய்வுநாள்‌” அல்ல. கிறிஸ்தவர்களின்‌ “ஓய்வு” 
பரலோகத்தில்‌ இருக்கும்‌. “இந்தப்‌ பட்டியல்‌, “இயேசுவைக்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌” என்ற 
பாடத்தில்‌ உள்ள பட்டியலைப்‌ போன்றதாகவே உள்ளது. “போதகருக்கான குறிப்புகள்‌” 
என்ற பகுதியானது படிப்பின்‌ இந்தப்‌ பாகத்திற்குப்‌ பயன்படுத்தப்படக்‌ கூடிய மாறுபட்ட 
ஒரு அணுகுமுறையை அளிக்கிறது. 


38 


8 
நமது பாவங்களைக்‌ குறித்து 
நாம்‌ என்ன செய்ய வேண்றும்‌? 
(4:11-16] 


தேவனுடைய பிள்ளையின்‌ வாழ்வில்‌ பாவம்‌ என்பது பயங்கரமான 
விளைவுகளைக்‌ கொண்டு வரக்கூடும்‌. பாவம்‌ என்பது இஸ்ரவேல்‌ மக்களுக்குச்‌ 
செய்தது என்ன என்பதை நாம்‌ கண்டிருக்கிறோம்‌: அது அவர்களின்‌ 
இருதயங்களைக்‌ கடினப்படுத்திற்று, அவிசுவாசத்தை உண்டாக்கிற்று 
மற்றும்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட நாட்டிற்குள்‌ பிரவேசிக்காதபடி 
ஒரு சந்ததி முழுவதையுமே தடுத்தது. எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, 
அதே துரதிர்ஷ்டங்கள்‌ கிறிஸ்தவர்கள்‌ மீதும்‌ விழக்கூடும்‌ என்று கூறினார்‌. 
இஸ்ரவேல்‌ மக்கள்‌ செய்த தவறுகளைச்‌ செய்யாதபடி அவர்‌ தமது வாசகர்களை 
ஊக்கப்படுத்தினார்‌ (வசனம்‌ 11). 

பாவம்‌ அவ்வளவு பயங்கரமானது என்றால்‌, அதைப்பற்றிச்‌ செய்யக்கூடியது 
என்ன? குறிப்பாக, தேவனுடைய பிள்ளையாக இருப்பவர்‌ தமது பாவத்தைக்‌ 
குறித்து என்ன செய்ய வேண்டும்‌? புத்திமதி கூறுதலின்‌ இரண்டாவது பகுதியை 
(4:1-16) முழுமையான வகையில்‌ நாம்‌ ஏற்கனவே பார்த்திருக்கிறோம்‌. இந்த 
எடுத்துரைப்பில்‌ நாம்‌, நம்‌ வாழ்வில்‌ உள்ள பாவக்கைக்‌ குறித்து நீங்களும்‌ 
நானும்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்பதைப்‌ பற்றி நடைமுறை ஆலோசனைகள்‌ 





இரண்டைக்‌ காண்பதற்காக, கடைசி ஆறு வசனங்களை நெருக்கமாகக்‌ 
கண்ணோக்குவோம்‌. 


அவற்றை நாம்‌ மறைக்க முடியாது (4:11-13) 

மக்கள்‌ தங்கள்‌ பாவங்களை பல மாறுபட்ட வழிகளில்‌ கையாளுகின்றனர்‌. 
சிலர்‌ அவற்றை மறுக்கின்றனர்‌; மற்றவர்கள்‌ அவற்றைப்‌ புறக்கணிக்கின்றனர்‌; 
பலர்‌ அவற்றிற்குச்‌ சாக்குப்போக்குகள்‌ கூறுகின்றனர்‌. அவற்றை மறைக்க முயற்சி 
செய்பவர்களும்‌ இருக்கின்றனர்‌. எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ செயல்‌ 
விளைவில்‌, நமது பாவங்களை மறைப்பது சாத்தியமற்றது என்றே கூறினார்‌. 
அவற்றை வசனம்‌ வெளிப்படுத்துகிறது (வசனம்‌ 12). மற்றும்‌ நாம்‌ பாவம்‌ 
செய்யும்போது தேவன்‌ அறி௫றார்‌ (வசனம்‌ 13). 


வசனம்‌ நமது பாவங்களை வெளிப்படுத்துகிறது (4:12). 

முதல்‌ பார்வையில்‌ 12 மற்றும்‌ 13 வசனங்கள்‌, எழுத்தாளர்‌ 
கூறிக்கொண்டிருந்தவற்றுடன்‌ நேரடியாகப்‌ பிணைக்கப்‌ பட்டி ராதவை போன்று 
தோன்றுகிறது; ஆனால்‌ 14ம்‌ வசனத்தில்‌ உள்ள “இதற்கான காரணத்தைக்‌ 
காண்பித்தல்‌” என்ற அர்த்தப்படும்‌, என்ற வார்த்தையானது, இவ்வசனங்களை 


39 


முந்திய கலந்துரையாடலுடன்‌ இணைக்கிறது. இஸ்ரவேல்‌ மக்கள்‌ கேவனுடைய 
வசனத்தைக்‌ கவனிக்காத காரணத்தால்‌ விழுந்து போயினர்‌. வேதவசனங்களின்‌ 
போதனைக்கு நெருக்கமான கவனத்தை நாம்‌ செலுத்தவில்லை என்றால்‌, அதே 
விஷயம்‌ நமக்கும்‌ உண்மையாகி விடும்‌. 

சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ “தேவனுடைய வசனம்‌?” என்பது, 
நிருபத்தின்‌ இப்பகுதியில்‌ எழுத்தாளர்‌ மேற்கோள்‌ காண்பித்த பழைய ஏற்பாட்டு 
வசனப்பகுதிகளைக்‌ குறிக்கிறது, ஆனால்‌ செய்தியானது, வெளிப்படுத்தப்‌ 
பட்டுள்ள தேவனுடைய சித்தம்‌ யாவற்றிற்கும்‌ நடைமுறைப்படுகிறது. வசனம்‌ 
எவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்கறது என்பதை வலியுறுத்துவதற்கு 
எழுத்தாளர்‌, விவரிப்புச்‌ சொற்றொடர்களைக்‌ குவித்தார்‌. முதலாவதாக இது, 
“ஜீவனும்‌ வல்லமையும்‌ உள்ளதாயும்‌” இருக்கிறது. எபிரெயருக்கு நிருபத்தை 
எழுதியவர்‌, பலநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்கதம்‌ 95ல்‌ இருந்து 
மேற்கோள்‌ காண்பித்தார்‌. சங்கீதம்‌ செத்துப்போயிருக்கவில்லை; அது ஒரு 
ஜீவனுள்ள செய்தியைக்‌ கொண்டிருந்தது. “வல்லமை” என்பது “ஆற்றல்‌” என்ற 
வார்த்தையை நாம்‌ எந்த வார்த்தையில்‌ இருந்து பெற்றுக்கொள்கிறோமோ, அந்த 
வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்பாக உள்ளது. வசனம்‌ ஜீவனும்‌ வல்லமையும்‌ 
உள்ளதாக இருப்பதால்‌, அது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும்‌ 
(காண்க ஏசாயா 55:11). 

தேவனுடைய வசனம்‌ “இருபுறமும்‌ கருக்குள்ள எந்தப்‌ பட்டயத்திலும்‌ 
கருக்கானதாயும்‌” உள்ளது (வசனம்‌ 12௮). பட்டயம்‌ என்ற வார்த்தையின்‌ 





சித்தரிப்பில்‌ இருந்து பல பாடங்கள்‌ தரவழைக்கப்படமுடியும்‌ (காண்க 
எபேசியர்‌ 6:17), ஆனால்‌ நோயாளியின்‌ உடலை மருத்துவரின்‌ கத்தி திறந்து 
அவரது உடலின்‌ உள்ளான உறுப்புக்களை வெளிப்படுத்தும்‌ வகையைப்‌ 
பற்றி இவ்வசனம்‌ சிந்திக்கிறது எனலாம்‌. வசனமானது மிகவும்‌ ஜாக்கிரதை 
நிறைந்த வகையில்‌ ஒளித்து வைக்கப்பட்டுள்ள பாவத்தைக்‌ கூட வெளிப்படுத்த 
முடியும்‌. 

இருபுறமும்‌ கருக்குள்ள பட்டயம்‌ - தேவனுடைய வசனம்‌ 





“அத்துமாவையும்‌ ஆவியையும்‌, கணுக்களையும்‌ ஊனையும்‌ பிரிக்கத்தக்கதாக” 
உருவக்‌ குத்துகிறது (வசனம்‌ 12ஆ). “ஆத்துமா மற்றும்‌ ஆவி” ஆகியவற்றிற்கு 
இடையில்‌ வித்தியாசப்படுத்துவதற்குக்‌ கல்வியாளர்கள்‌ பிரயாசப்படுகின்றனர்‌ 
மற்றும்‌ இவ்விடத்தில்‌ எழுத்தாளர்‌ “கணுக்களையும்‌ ஊனையும்‌” உள்ளடக்கியது 
ஏன்‌ என்று அவர்கள்‌ திகைப்படைகின்றனர்‌. எழுத்தாளரின்‌ வார்த்தைகள்‌ 





அனேகமாக, முழுமையான வகையில்‌ ஒரு நபர்‌, “ஆவி ஆத்துமா சரீரம்‌ (இது 
கணுக்களையும்‌ எலும்புகளையும்‌ உள்ளடக்குகிறது)” (1 தெசலோனிக்கேயர்‌ 5:23) 
ஆகியவற்றைக்‌ கொண்டுள்ளார்‌ என்ற வேதாகம சத்தியத்தின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்திருந்தன எனலாம்‌, தேவனுடைய வசனம்‌ ஒரு மனிதரின்‌ எல்லா 
விஷயங்ளையும்‌ வெளியரங்கமாக்குகிறது என்பதே செய்தியாக உள்ளது. நாம்‌, 
நேர்மையான இருதயத்துடன்‌ வசனத்திற்குள்‌ பார்த்தோம்‌ என்றால்‌, நமது 
உண்மையான இயல்பை நாம்‌ காண்போம்‌ (யாக்கோபு 1:22-25). 

ஆகையால்‌ வசனம்‌, “இருதயத்தின்‌ நினைவுகளையும்‌ யோசனைகளையும்‌ 
வகையறுக்கிறதாயும்‌ இருக்கிறது” (வசனம்‌ 12இ; என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறகு)). 
இஸ்ரவேல்‌ மக்கள்‌ இருதயப்‌ பிரச்சனையினால்‌ வனாந்தரத்தில்‌ விழுந்தார்கள்‌. 
நமது வாழ்வு தேவனுடைய வசனத்துடன்‌ ஓப்பிடப்படுகையில்‌, நமது 


40 


இருதயங்கள்‌ வெளிப்படுத்தப்படுகின்றன. 


நாம்‌ பாவம்‌ செய்யும்போது தேவன்‌ அறிகிறார்‌ (4:13). 

எழுத்தாளர்‌ சுலபமாக, தேவனுடைய வசனத்தில்‌ இருந்து 
தேவனிடத்திற்கு கடந்து சென்றார்‌. தேவனுடைய வசனம்‌ என்பது அவரைப்‌ 
பற்றிய சொல்விளக்கமாகவே உள்ளது; இவ்விரண்டும்‌ பிரிக்கப்பட முடியாது. 

எவரொருவரும்‌ தேவனிடத்தில்‌ இருந்து தம்மை ஒளித்துக்கொள்ள முடியாது 
என்று வசனப்பகுதி கூறுகிறது: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி 
ஒன்றுமில்லை” (வசனம்‌ 13௮). தேவன்‌ எல்லாவற்றையும்‌ அறிகிறார்‌. “சகலமும்‌ 
அவருடைய கண்களுக்குமுன்பாக நிர்வாணமாயும்‌ வெளியரங்கமாயுமிருக்றெது” 
(வசனம்‌ 13ஆ). 18157 வேதாகமத்தில்‌ “சகலமும்‌ நிர்வாணமாக உள்ளன? 
என்றுள்ளது, இது கிரேக்க வசனத்தின்‌ நேரடித்‌ தரவழைப்பாகும்‌. தனிநபர்‌ 
ஒருவார்‌ தமது உடலில்‌ உள்ள வடுக்களை மறைக்கத்‌ தம்மால்‌ முடிந்த 
ஒவ்வொன்றையும்‌ செய்தல்‌ பற்றி நினைத்துப்‌ பாருங்கள்‌. பின்பு அவர்‌ தமது 
சங்கடத்தில்‌ தமது உடைகளை உறிந்து போடுதலையும்‌ ஓவ்வொரு வடுவும்‌ 
வெளிப்படுத்தப்படுவதையும்‌ சிந்தித்துப்‌ பாருங்கள்‌. அதுபோன்றே, புறம்பான 
மார்க்கக்‌ காட்சி எப்படிப்பட்டதாக இருந்தாலும்‌ தேவன்‌, உண்மையில்‌ நாம்‌ 
என்னவாக இருக்கிறோம்‌ என்பதைக்‌ காணுறொர்‌. 

சகலமும்‌ “அவருடைய கண்களுக்குமுன்பாக நிர்வாணமாயும்‌ 
வெளியரங்கமாயுமிருக்கிறது, அவருக்கே நாம்‌ கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌” 
(வசனம்‌ 13இ). சரியாக இப்போது தேவன்‌, நம்மைப்‌ பற்றிய எல்லாவற்றையும்‌ 
அறிதறோர்‌, மற்றும்‌ ஒருநாளிலே நாம்‌ நியாயத்தீர்ப்பில்‌ அவருக்கு முன்பாக நின்று, 
நாம்‌ கூறியுள்ள மற்றும்‌ செய்துள்ள எல்லாவற்றைக்‌ குறித்தும்‌ அவரிடத்தில்‌ 
கணக்கு ஒப்புவிப்போம்‌. நாம்‌ நமது பாவங்களில்‌ இருந்து மனந்திரும்பி நமது 
வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும்‌ என்பதே இதிலிருந்து நாம்‌ பெறவேண்டிய 
முடிவாக உள்ளது! 


நாம்‌ நமது பாவங்களை ஒப்புக்கொண்டு 
இரக்கத்திற்காக இயேசுவினிடம்‌ திரும்ப 
வேண்டும்‌ (4:14-16) 

நாம்‌ நமது பாவங்களை ஒளித்து வைக்க முடியாது என்றால்‌, அவற்றைப்‌ 
பற்றி நாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌? அவற்றை நாம்‌ ஒப்புக்கொண்டு 
இரக்கத்திற்காக இயேசுவினிடம்‌ திரும்ப வேண்டும்‌. 14 முதல்‌ 16 வரையிலான 
வசனங்கள்‌, நமது இரக்கம்‌ நிறைந்த பிரதான ஆசாரியரான இயேசுவைப்‌ பற்றிய 
ஆச்சரியம்‌ நிறைந்த சத்தியங்களைக்‌ கொண்டுள்ளது. மூன்று வசனங்கள்‌, ஒரு 
பாலமாகச்‌ செயல்பட்டு, புத்திமதி கூறும்‌ பகுதியை முடித்து வைத்து, இயேசு 
நமது பிரதான ஆசாரியராக இருக்கறொர்‌ என்பதன்‌ மீதான போதனைப்‌ பகுதியை 
அறிமுகப்படுத்துகின்றன. இயேசு நமது பிரதான ஆசாரியராக இருப்பதால்‌, 
“நாம்‌ பண்ணின அறிக்கையை உறுதியாய்ப்‌ பற்றிக்கொண்டிருக்கக்கடவோம்‌” 
- அதாவது, நாம்‌ ஞானஸ்நானம்‌ பெறும்‌ முன்பு பண்ணின அறிக்கையை, 
இயேசுவே கிறிஸ்து என்று நாம்‌ பண்ணின அந்த அறிக்கையை (காண்க நடபடிகள்‌ 
8:35-38; KIV) உறுதியாய்ப்‌ பற்றிக்கொண்டிருக்க வேண்டும்‌ என்று 14ம்‌ வசனம்‌ 


47 


கூறுகிறது. அந்த அறிக்கையை நாம்‌ உறுதியாய்ப்‌ பற்றிக்கொண்டிருந்தால்‌, 
நாம்‌ ஒருக்காலும்‌ அவரை விட்டுப்‌ பிரிய மாட்டோம்‌ அல்லது அவரைப்‌ 
பின்பற்றுவதை விட்டு ஒழிக்க மாட்டோம்‌. 





பரிதபிக்கும்‌ பிரதான ஆசாரியரை நாம்‌ கொண்டுள்ளோம்‌ (4:15). 

15ம்‌ வசனத்தை நேர்மறையான சொற்றொடர்‌ ஆக்குவதென்றால்‌, 
“நம்முடைய பலவீனங்களைக்குறித்துப்‌ பரிதபிக்கக்கூடியவரும்‌, 
எல்லாவிதத்திலும்‌ நம்மைபோல்‌ சோதிக்கப்பட்டும்‌, பாவமில்லாதவராயிருக்றெ 
பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார்‌”” என்று வாசிக்க வேண்டும்‌. 
கிரேக்கர்களின்‌ கடவுள்கள்‌ நபர்த்துவம்‌ அற்றவையாக இருந்தன; இந்தக்‌ 
கடவுள்கள்‌ உணர்வுகள்‌ இல்லாது இருந்தனர்‌ என்றுகூடக்‌ கிரேக்கத்‌ 
குத்துவஞானிகளில்‌ சிலர்‌ போதித்தனர்‌. மற்றும்‌ இந்தக்‌ கடவுள்கள்‌ பாவமின்றி 
இருந்தன என்று எவரொருவரும்‌ நம்பவில்லை. கிரேக்க புராணங்களின்படி, 
கடவுள்கள்‌ ஒலிம்ப்பஸ்‌ மலையிலிருந்து வந்தபோது, அவர்கள்‌ மிகவும்‌ 
மோசமான மனிதர்களைப்‌ போல்‌ நடந்து கொண்டனர்‌. நமது பிரதான 
ஆசாரியருடன்‌ ஓப்பிடத்தக்கவராக கிரேக்க எழுத்துக்களில்‌ எவரொருவரும்‌ 
இருக்கவில்லை: தம்மைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ சதிக்க வேண்டியிருந்தவற்றைத்‌ 
தாமும்‌ சகித்திருந்ததால்‌, அவர்கள்மீது பரிதபிக்கும்‌ பாவமில்லாத தெய்வீக 
ஜீவி. 


நாம்‌ தைரியத்துடன்‌ அவருக்கு முன்பாக வர முடியும்‌ (4:16). 

“அதலால்‌, ... தைரியமாய்க்‌ கருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம்‌” 
(வசனம்‌ 16௮). ஒருநாளில்‌ இயேசுவின்‌ அரியணை நியாயத்தீர்ப்பின்‌ 
அரியணையாக இருக்கும்‌; ஆனால்‌ இன்று தேவனுடைய உண்மைநிறைந்த 
பிள்ளைக்கு அது, “கிருபாசனமாக” உள்ளது, இது “கிருபை வாசம்பண்ணுதல்‌ 
என்ற பண்டைக்‌ கொண்ட அரியணை” என்று அர்த்தப்படுறெது. 

நாம்‌, “இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்செய்யுங்‌ கருபையை 
அடையவும்‌” கிட்டிச்சேர வேண்டும்‌ (வசனம்‌ 16). இரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு 
இரக்கமும்‌ கிருபையும்‌ தேவைப்படுகின்றன. இரட்சிக்கப்‌ பட்டவர்களாக 
நிலைத்திருப்பதற்கும்‌ நமக்கு இரக்கமும்‌ கிருபையும்‌ தேவைப்படுகின்றன. 
“ஏற்ற சமயத்தில்‌” என்ற சொற்றொடர்‌ “ஏற்ற காலத்தில்‌ உதவிக்காக” என்று 
அர்த்தப்படுகிறது. நம்மைப்‌ புரிந்துகொள்கிற ஒரு இரட்சகருக்காக நாம்‌ 
தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. அவரது “ஏற்ற காலத்தில்‌ உதவிக்காக 
அவருக்கு நாம்‌ நன்றி செலுத்துவோமாக/! 

நமது பாவங்களைக்‌ குறித்து நாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌? நம்மால்‌ 
அவற்றை மறைக்க முடியாது என்பதைப்‌ புரிந்துகொண்ட நிலையில்‌, 
நாம்‌ அவற்றில்‌ இருந்து மனந்திரும்பி நம்பிக்கை நிறைந்த கழ்ப்படிதலில்‌ 
இயேசுவினிடமாகத்‌ திரும்ப வேண்டும்‌ (5:8, 9 மாற்கு 16:15, 16). இரக்கத்திற்கு 
நாம்‌ அவரைக்‌ கண்ணோக்க வேண்டும்‌. உண்மைநிறைந்த கிறிஸ்தவர்கள்‌ என்ற 
வகையிலும்கூட, சிலவேளைகளில்‌ நாம்‌ ஊக்கம்‌ இழந்து போயிருக்கலாம்‌. இது 
நடைபெறும்போது, இயேசு நமக்கு “தேவையான வேளையில்‌” உதவும்படிக்கு 
ஜெபத்தில்‌ அவரிடம்‌ நாம்‌, “கட்டிச்‌ சேர” வேண்டும்‌. 


42 





குறிப்பு 
"உலகில்‌ நான்‌ வாழும்‌ பகுதியில்‌ இது, ஒருவரை உயரமானவராகத்‌ தோன்றச்‌ 


செய்யும்‌ காலணிகள்‌, பட்டை திணித்த தோல்பட்டிகளைக்‌ கொண்டு நன்கு 
தைக்கப்பட்ட உடைகள்‌, தொப்பிகள்‌ ஆகியவற்றையும்‌, ஒரு இடைக்கச்சை அல்லது 
திறமையாகச்‌ செய்யப்பட்ட ஒப்பனையும்‌ கூட உள்ளடக்கலாம்‌. உலகில்‌ உங்கள்‌ 
பகுதியில்‌, தோற்றத்தை உயர்த்திக்காட்டும்‌ செயல்முறைகள்‌ மீது கவனம்‌ குவியுங்கள்‌. 


43 


9 
நமது ரதான ஆசாரியர்‌ 
DITA! 


[4:14-5:10] 


இயேசுவின்‌ பிரதான ஆசாரியத்துவம்‌ என்பதே எபிரெயருக்கு 
எழுதிய நிருபத்தின்‌ பிரதான ஆய்வுக்கருத்தாக உள்ளது. இயேசு நமது பிரதான 
ஆசாரியராக இருத்தல்‌ (2:17; 3:1) மற்றும்‌ ஆரோன்‌ மற்றும்‌ லேவியத்துவ 
ஆசாரியர்களைக்‌ காட்டிலும்‌ அவருடைய மேன்மைத்துவம்‌ ஆகியவற்றைப்‌ 
பற்றிய பல குறிப்புகளை நாம்‌ கண்டிருக்கிறோம்‌. முன்னதாக நாம்‌, இயேசு 
நம்மீது பரிதபிக்கும்‌ பிரதான ஆசாரியர்‌ என்ற வகையில்‌ பின்வரும்‌ மாபெரும்‌ 
பகுதியைப்‌ படித்தோம்‌. 








வானங்களின்‌ வழியாய்ப்‌ பரலோகத்திற்குப்போன தேவகுமாரனாகிய 
இயேசு என்னும்‌ மகா பிரதான ஆசாரியர்‌ நமக்கு இருக்கிறபடியினால்‌, நாம்‌ 
பண்ணின அறிக்கையை உறுதியாய்ப்‌ பற்றிக்கொண்டிருக்கக்கடவோம்‌. 
நம்முடைய பலவீனங்களைக்குறித்துப்‌ பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர்‌ 
நமக்கிராமல்‌, எல்லாவிதத்திலும்‌ நம்மைப்போல்‌ சோதிக்கப்பட்டும்‌, 
பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கறொர்‌. ஆதலால்‌, 
நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்செய்யுங்‌ கிருபையை 
அடையவும்‌, தைரியமாய்க்‌ கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம்‌ 
(4:14-16). 


4:14ல்‌ உள்ள சொல்விளக்கத்திற்கு விசேஷித்த கவனம்‌ கொடுங்கள்‌: 
“தேவகுமாரனாகிய இயேசு என்னும்‌ 287 ௮7 அய்‌. நமக்கு 
இருக்றெபடியினால்‌” (என்னால்‌ வலியுறுத்தப்‌ படுகிறது). எபிரெயர்‌ 10:21ல்‌ 
இயேசு, “பிரதான ஆசாரியர்‌” என்று அழைக்கப்‌ பட்டிருக்கிறார்‌.' இயேசு ௪௧௪ 
பிரதான ஆசாரியராக இருக்கிறார்‌,” ஏனென்றால்‌ ... 


லார்‌ al SO dr AWW LCE EGS CLT 
இர. (4:14). மகாப்‌ பரிசுத்த ஸ்தலம்‌ தான்‌ பூமிக்குரிய பிரதான 
ஆசாரியர்‌ பிரவேசித்த மிகவும்‌ பரிசுத்த இடமாக இருந்தது, ஆனால்‌ 
இயேசு “பரலோகத்துற்குள்ளாகவே” சென்றார்‌ (9:24). 

ன்‌ DS பொ) GDNG GAELS பற்ற... ௩.12 WATTS 
இரா (4:15). இது பூமிக்குரிய பிரதான ஆசாரியார்களின்‌ விஷயத்தில்‌ 
எப்போதுமே உண்மையாக இருப்பதில்லை. 

* லார்‌ பாமை இருக்ற (4:15). இது பூமிக்குரிய பிரதான 
ஆசாரியார்கள்‌ விஷயத்தில்‌ நிச்சயமாகவே உண்மையாக இருக்கவில்லை 


44 


(காண்க 5:3). 

* அனர்‌ ரப YES YA மெத்து? பூமிக்குரிய பிரதான 
ஆசாரியர்கள்‌ சட்டத்தையும்‌ நீதியையும்கூட அளித்து ஆட்சி செலுத்த 
முடிந்திருந்தது. ஆனால்‌ அவர்களால்‌ கிருபையை அளித்து ஆட்சி 
செலுத்த முடியாதிருந்தது. இயேசு “ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்செய்யுங்‌ 
கிருபையை” அருளுகிறார்‌ (4:16). 





இயேசு ௧72! பிரதான ஆசாரியராக - பூமியில்‌ இருந்திருக்கக்‌ கூடிய எந்த 
பிரதான ஆசாரியரிலும்‌ பெரியவராக - இருக்கிறார்‌ என்பது ஏன்‌ என்பதற்கு 
எபிரெயர்‌ 5:1-10 வசனப்பகுதியானது கூடுதல்‌ காரணங்களைக்‌ கொடுக்கிறது. 
(இந்தப்‌ பாடத்தின்‌ முடிவில்‌ நாம்‌ மூன்று காரணங்களைக்‌ கலந்துரையாடுவோம்‌.) 
இது இந்தப்‌ புத்தகத்தின்‌ மூன்றாவது “விவாதப்‌” பகுதியாக உள்ளது, இது 
கிறிஸ்துவின்‌ மேன்மையான ஆசாரியத்துவத்தைப்‌ பற்றியகலந்துரையாடலின்‌ 
பின்னணியாக உள்ளது.” இவ்வசனப்பகுதியானது, 7:1-10:18ல்‌ உள்ள 
இயேசுவின்‌ ஆசாரியத்துவம்‌ பற்றிய நீண்ட கலந்துரையாடலுக்கும்‌ அதற்குப்‌ 
பின்பு 4:11-6:20ல்‌ உள்ள எச்சரிக்கை மற்றும்‌ புத்திமதி கூறுகலுக்கும்‌ நம்மை 
ஆயத்தப்படுத்தும்‌. 








பிரதான ஆசாரியர்‌ 

எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, இயேசுவை பிரதான ஆசாரியர்‌ என்று 
குறிப்பிட்டபோது, அவரது யூதக்கிறிஸ்தவ வாசகர்கள்‌ அந்த ஓப்புவமையைப்‌ 
புரிந்துகொண்டனர்‌; ஆனால்‌ நம்மில்‌ பலர்‌ அதை புரிந்துகொள்ளாமல்‌ இருக்கலாம்‌. 
நாம்‌, ஆசாரியர்கள்‌ மற்றும்‌ பிரதான ஆசாரியர்‌ ஆகியோருடன்‌ உள்ள பலி 
முறைமைக்குத்‌ தனிப்பட்ட வகையில்‌ பழக்கமற்றவர்களாக இருக்கிறோம்‌; 
இப்படிப்பட்டது, நமது அனுபவத்திற்குப்‌ புறம்பானதாக உள்ளது. எபிரெயருக்கு 
எழுதிய நிருபம்‌, பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவத்திற்கு விரிவான குறிப்புகளை 
ஏற்படுத்துவதாலும்‌, நம்மில்‌ பலர்‌ அந்த ஆசாரியத்துவம்‌ பற்றிக்‌ கொஞ்சமே 
அறிந்திருப்பதாலும்‌, ஒருசில பொதுவான குறிப்புகள்‌ - குறிப்பாக, பழைய 
ஏற்பாட்டுப்‌ பிரதான ஆசாரியர்கள்‌ பற்றிய விளக்கங்கள்‌ - முறையானவையாக 
உள்ளன. 


விசேஷித்த சந்ததியார்கள்‌ 

லேவி கோத்திரத்தில்‌ பிறந்த மோசேயின்‌ சகோதரரான ஆரோன்‌ 
என்பவர்தாம்‌ முதல்‌ பிரதான ஆசாரியராக இருந்தார்‌. ஆரோனின்‌ முதல்‌ மகன்‌ 
அடுத்த பிரதான ஆசாரியராக இருக்க வேண்டும்‌. பிரதான ஆசாரியத்துவம்‌ 
என்பது மூத்த மகனில்‌ இருந்து மூத்த மகனுக்குச்‌ செல்ல வேண்டியதாக 
இருந்தது.“ ஆரோனின்‌ மற்ற சந்ததியார்கள்‌ ஆசாரியார்களாக ஊழியம்‌ செய்ய 
வேண்டியிருந்தது, மற்றும்‌ லேவி கோத்திரத்தின்‌ மற்ற எல்லா சந்ததியார்களும்‌ 
ஆசாரியர்களுக்கு உதவிக்காரர்களாக ஊழியம்‌ செய்ய வேண்டி இருந்தது. 


45 


மற்ற பிள்ளைகள்‌ 


மூத்த மகன்‌ மற்ற பிள்ளைகள்‌ 


பிரதான ஆசாரியர்‌ ஆசாரியர்கள்‌ லேவியார்கள்‌ 


(ஆசாரியர்களின்‌ உதவியாளர்கள்‌) 





விசேஷித்த கடமைகள்‌ 

பிரதான ஆசாரியர்‌ இஸ்ரவேல்‌ மார்க்கத்தலைவராக இருந்தார்‌. 
தெய்வீகத்துவமாக நியமிக்கப்பட்ட குடிமைத்‌ தலைவர்‌ இல்லாத போது, 
பிரதான ஆசாரியரே மக்களின்‌ பிரதான ஆளுநராக இருந்தார்‌. 

பிரதான ஆசாரியர்‌ பொதுவான சில ஆசாரியத்துவக்‌ கடமைகளைக்‌ 
கொண்டிருந்தார்‌ (காண்க யாத்திராகமம்‌ 25:30; 27:20, 21; லேவியராகமம்‌ 6:14, 
15; 13:2-59; உபாகமம்‌ 17:12). ஆசாரியர்களையும்‌ அவர்களின்‌ ஊழியத்தையும்‌ 
கண்காணித்தல்‌ என்பது இந்த விஷயத்தில்‌ அவரது முதன்மைப்‌ பொறுப்பாக 
இருந்தது. 

அவர்‌ பிரதான ஆசாரியர்‌ என்ற வகையில்‌ விசேஷித்த கடமைகளையும்‌ 
கொண்டிருந்தார்‌. கோத்திரங்களின்‌ பெயர்கள்‌ எழுதப்பட்ட மார்ப்பதக்கத்தை 
அவர்‌ தரித்துக்‌ கொண்டபோது (காண்க யாத்திராகமம்‌ 28:29), அவர்‌ இஸ்ரவேல்‌ 
மக்களுக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையில்‌ மத்தியஸ்தராக இருந்தார்‌. அவர்‌ ஒருவர்‌ 
மாத்திரமே ஊரீம்‌ மற்றும்‌ தும்மீம்‌' ஆகியவற்றில்‌ ஆலோசனை கேட்க முடிந்தது 
(காண்க யாத்திராகமம்‌ 28:30). அவற்றின்‌ மூலமாக அடையப்பட்ட எந்த 
முடிவும்‌ இஸ்ரவேல்‌ மக்களால்‌ கீழ்ப்படியப்‌ படவேண்டியதாக இருந்தது 
(எண்ணாகமம்‌ 27:20, 21). 


விசேஷித்த ஒரு நாள்‌ 

பாவநிவாரண நாளைச்‌ செயல்படுத்துதல்‌ என்பது பிரதான ஆசாரியரின்‌ 
மிகவும்‌ முக்கியமான விசேஷித்த கடமையாக இருந்தது. ஆண்டுக்கு 
ஒருமுறை வரும்‌ அந்த நாளில்‌, பிரதான ஆசாரியர்‌ தமக்காக ஒன்றும்‌ எல்லா 
மக்களுக்காக ஒன்றுமாக பலிகளைச்‌ செலுத்தினார்‌. பாவநிவாரண இரத்தத்தை 
எடுத்துக்கொண்டு அவர்‌, மகாப்பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசித்து, அதை 
உடன்படிக்கைப்‌ பெட்டியின்மீது தெளித்தார்‌. பிரதான ஆசாரியர்‌ மாத்திரமே 
மகாப்பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்க அனுமதிக்கப்பட்டார்‌, அதுவும்‌ அவர்‌ 
ஆண்டுக்கு ஒருமுறை இந்த விசேஷித்த நாளில்‌ மாத்திரமே பிரவேசிக்க முடிந்தது. 
எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌, பாவநிவாரண நாள்‌ பற்றிய பலகுறிப்புகளைக்‌ 





46 


கொண்டுள்ளது, எனவே அந்த நாளில்‌ நடைபெற்றகைக்‌ குறித்து நாம்‌ அறிவது 
அவசியமாக உள்ளது (காண்க லேவியராகமம்‌ 169. 


பிரதான ஆசாரியரின்‌ தகுதிகள்‌ 
எபிரெயர்‌ 5:1-10 வசனப்பகுதியானது, பிரதான ஆசாரியரின்‌ தகுதிகளைக்‌ 
குறிப்பிடுகிறது, பின்பு அந்தக்‌ தகுதிகளை இயேசு பெற்றிருக்கிறார்‌ என்று அது 
வலியுறுத்துகிறது.” நமது வசனப்பகுதியில்‌ பட்டியலிடப்‌ பட்டுள்ள தகுதிகள்‌ 
பின்வரும்‌ கருத்துக்களை உள்ளடக்குகின்றன: (1) மக்கள்‌ மத்தியில்‌ இருந்து ஒரு 
அழைப்பு, (2) மக்களுக்காகப்‌ பரிதபித்தல்‌ மற்றும்‌ (3) மக்களிடத்தில்‌ இருந்து 
2/15 ஒரு கட்டளை. 


பூமிக்குரிய பிரதான ஆசாரியர்கள்‌ (5:1-4) 

(1) மக்கள்‌ மத்தியில்‌ இரத 9 ௮22 தேவனுக்குப்‌ பலிகளைச்‌ 
செலுத்துவதில்‌ மக்களுக்காகப்‌ பரிந்து பேசுபவராக இருப்பதற்குப்‌ பிரதான 
ஆசாரியர்‌ “மக்கள்‌ மத்தியில்‌ இருந்து எடுக்கப்‌ பட்ட வராக? இருக்க 
வேண்டியதாயிற்று. ஒரு தூதர்‌ பிரதான ஆசாரியராக இருக்க முடியாது. 
குறிப்பாக, பிரதான ஆசாரியர்‌, லேவி கோத்திரத்தில்‌ பிறந்தவராக, ஆரோனின்‌ 
நேரடியான வாரிசாக இருக்க வேண்டும்‌. 

(2) சகது பாதத்‌. தங்கள்‌ பாவங்களுக்காகப்‌ பலிகளைக்‌ 
கொண்டு வந்தவர்களுக்காக, பிரதான ஆசாரியர்‌ பரிதவிப்பவராக இருக்க 
வேண்டும்‌ (வசனம்‌ 2௮). அவ்வாறு அவர்‌ பரிதபிக்கவில்லை என்றால்‌, அவர்களுக்கு 
அவர்‌ ஒரு நல்ல பிரதிநிதியாக இருக்க முடியாது. ஒரு மனிதர்‌ என்ற வகையில்‌ 
(வசனம்‌ 1) பிரதான ஆசாரியர்‌, தாம்‌ யாரைப்‌ பிரதிநிதித்துவப்படுத்துறொரோ 
அவர்கள்‌ கொண்டிருந்த அதே பலவீனங்களுக்கு உட்படக்கூடியவராக 
இருந்தார்‌ (வசனம்‌ 2ஆ). இதற்கு நிரூபணம்‌ என்ற வகையில்‌, பிரதான ஆசாரியர்‌ 
பாவநிவாரண நாளில்‌ மக்களுக்காகப்‌ பலிசெலுத்தக்‌ கூடுவதற்கு முன்னர்‌, 
அவர்‌ தமக்காகப்‌ பலிசெலுத்த வேண்டியவராக இருந்தார்‌ என்று எழுத்தாளர்‌ 
குறிப்பிட்டார்‌ (வசனம்‌ 3). 

(3) மக்கம்‌ இதத; ரச ஓ கட்டை: பிரதான ஆசாரியர்‌, தம்மைத்‌ 
தாமே நியமித்துக்‌ கொண்டவராக இராமல்‌, தெய்வீக நியமனம்‌ பெற்றவராக 
இருக்க வேண்டும்‌ (வசனம்‌ 4). பிரதான ஆசாரியத்துவம்‌ எவ்வாறு தொடரப்பட 
வேண்டும்‌ என்பது பற்றி பிரமாணத்தில்‌ குறிப்பிடப்‌ பட்டிருந்தது. தக்க 
வம்சாவழி என்பது மிகவும்‌ முக்கியமான தகுதியாக இருந்தது. ஒரு மனிதர்‌ 
இஸ்ரவேல்‌ மனிதராகவும்‌ பரிதபிக்கக்‌ கூடியவராகவும்‌ இருந்தும்‌, அவர்‌ பிரதான 
ஆசாரியராகத்‌ தகுதிப்பட இயலாதிருக்கலாம்‌. 


மகா பிரதான ஆசாரியர்‌ (5:5-10) 

இயேசு, மேலே பட்டியலிடப்பட்ட மூன்று தகுதிகளையும்‌ கொண்டிருந்தார்‌. 
உண்மையில்‌ அவர்‌, பூமிக்குரிய வேறு எந்தப்‌ பிரதான ஆசாரியரும்‌ பெரும்பாலும்‌ 
கொண்டிருக்கக்‌ கூடியதற்கு மேலான அளவில்‌ இவற்றைக்‌ கொண்டிருந்தார்‌. 
எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, தாம்‌ அடிக்கடி செய்கிறது போல, இந்தத்‌ 
குகுதிகளை ஏறக்குறைய எதிரான வரிசைமுறையில்‌ கலந்துரையாடினார்‌. 

(3) மக்சகனிடம்‌ இருத்த வராத ஒழு கட்டசை இயேசு பிரதான 


47 


ஆசாரியராக தெய்வீகத்தினால்‌ நியமிக்கப்பட்டார்‌, அவர்‌ தம்மைத்‌ தாமே 
நியமித்துக்கொள்ளவில்லை (வசனங்கள்‌ 5, 6). இதற்கு நிரூபணம்‌ என்ற 
வகையில்‌, பழைய ஏற்பாட்டில்‌ இருந்து இரண்டு வசனப்பகுதிகளை 
எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ மேற்கோள்‌ காண்பித்தார்‌ (சங்கீதம்‌ 2:7; 
110:4) இதில்‌ அவர்‌ தெய்வீகக்‌ குமாரத்துவத்தை ஆசாரியத்துவத்தின்‌ கருத்துடன்‌ 
ஒன்றிணைகத்கார்‌. 

(2) மக்கஞரக்காகப்‌ பரத. த இயேசு சதக பிரதான ஆசாரியராக 
இருக்கிறார்‌ (வசனங்கள்‌ 7-10; காண்க 2:17; 4:14-16). நாம்‌ கடந்து செல்ல 
வேண்டியவற்றை அவரும்‌ கடந்து செல்ல வேண்டி இருந்ததால்‌, அவரால்‌ 
“நம்முடைய பலவீனங்களைக்‌ குறித்துப்‌ பரிதபிக்க” முடியும்‌ (4:15). இதற்கு 
நிரூபணம்‌ என்ற வகையில்‌, கெத்செமனே தோட்டத்தையும்‌ அதைக்‌ தொடர்ந்து 
வந்த சிலுவையையும்‌ எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ குறிப்பிட்டார்‌. 
இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்தார்‌ என்ற உண்மையானது (5:5), 
பாடுபடுவதில்‌ இருந்தோ அல்லது பாடுகளில்‌ இருந்து பாடங்களைக்‌ கற்பதில்‌ 
இருந்தோ அவருக்கு விலக்கு அளிக்கவில்லை (வசனம்‌ 8). 

(1) Was WEBI DGS ஓரு Yo இயேசு, ஓரு ௦ cro 
வனகயில்‌ பாடுகளைக்‌ கடந்து சென்றார்‌. அவர்‌ “மாம்சத்தில்‌ இருந்த நாட்களில்‌” 
அவரது பாடுகள்‌ நடந்தேறின (வசனம்‌ 7). இந்த விசேஷித்த தகுதியானது, 
இயேசுவை நமது மத்தியஸ்தராக இருக்கக்‌ கூடியவராக்குகிறது (1 தீமோத்தேயு 
2:5). 


ஒரு மகாப்‌ பிரதான ஆசாரியர்‌ 
நமது வசனப்பகுதி முழுவதிலும்‌, பிரதான ஆசாரியருக்கான 
தகுதிகளைப்‌ பொறுத்தமட்டில்‌, பூமிக்குரிய பிரதான ஆசாரியர்களைக்‌ 
காட்டிலும்‌ இயேசு மேன்மையானவராக (உயர்ந்தவராக) இருக்கிறார்‌ என்பது 
வலியுறுத்தப்பட்டுள்ளது. 


* அவர்‌ ஆரோனின்‌ வம்சவழியில்‌ மூத்த மகனாக இருக்கவில்லை, ஆனால்‌ 
அவர்‌ தேவனுடைய குமாரனாக இருக்றொர்‌ (5:5). 

* அவர்‌ பிரதான ஆசாரியராக இருக்கக்‌ பூரணமான தகுதி (வேண்டிய 
யாவற்றையும்‌) கொண்டுள்ளார்‌ (5:9௮) 

அவர்‌, கீழ்ப்படிறெவர்களுக்கு “நித்திய இரட்சிப்பை” அருளுகிறார்‌ 
(5:9ஆ), இது ஆரோனின்‌ ஆசாரியத்துவத்தினால்‌ அளிக்கப்பட்ட 
பலிகளின்‌ மூலமாகப்‌ பெறப்பட்ட பாவங்களுக்கான மூடுதலின்‌ அளிப்பு 
மாத்திரம்‌ என்பதாக இருப்பதில்லை. 

அவர்‌, மேலான முறைமையான மெல்கிசேகேக்கின்‌ முறைமைப்படி நமது 
பிரதான ஆசாரியராக இருக்கிறார்‌ (5:6, 10). இது அர்த்தப்படுத்துவது 
என்ன? எழுத்தாளர்‌, புத்திமதியின்‌ இன்னொரு பகுதிக்குப்‌ பின்பு இந்தத்‌ 
குலைப்பைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாடினார்‌. 


நமது பிரதான ஆசாரியரான இயேசு, ௦27270222௪ இருக்கிறார்‌! 


48 








போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 

பழைய ஏற்பாட்டுப்‌ பிரதான ஆசாரியர்‌ சிலவேளைகளில்‌, மற்ற எல்லா 
ஆசாரியர்களைப்‌ போன்று “சாதாரண” பாணியில்‌ உடையணிந்தார்‌. அவர்‌ 
பிரதான ஆசாரியரால்‌ மாத்திரமே செய்யப்‌ படவேண்டிய கடமைகளை 
நிறைவேற்றியபோது, அவர்‌ விசேஷித்த நீல நிற உடை ஒன்றை அணிந்தார்‌ 
(காண்க யாத்திராகமம்‌ 28:31-35). பாவநிவாரண நாளில்‌ அவர்‌, முழுவதும்‌ 
சணல்‌ நூலால்‌ நெய்யப்பட்ட உடைகளை அணிந்தார்‌ (லேவியராகமம்‌ 16:4, 
11-23) இது அந்த நாளுக்கென்றே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. 








குறிப்புகள்‌ 

118757 வேதாகமத்தில்‌ 10:21ல்‌ “hi்ஜh றார்‌” [“பிரதான ஆசாரியர்‌”] என்றுள்ளது, 
ஆனால்‌ கிரேக்க வசனப்‌ பகுதியில்‌ “ஜி” அல்லது “014௦1” (௯௦/4௪) என்பதற்குப்‌ பதிலாக 
“ஜா” (812222) என்ற வார்த்தை உள்ளது. “பழைய ஏற்பாட்டில்‌, “பிரதான” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள எபிரெய வார்த்தை “மாபெரும்‌” என்று அர்த்தப்படுறெ 
“பிரதான ஆசாரியர்‌” (0௦1) என்ற சொல்விளக்கத்தில்‌ உள்ளது. புதிய ஏற்பாட்டில்‌ 
“பிரதான ஆசாரியர்‌” “ரஜ நார்க்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (aரchiereus 
என்ற) வார்த்தை “பிரதான ஆசாரியர்‌” என்று அர்த்தப்படுகிறது. இயேசு மாத்திரமே 
குறிக்கப்பட்ட “பிரதான [118202] முதன்மை ஆசாரியராக [எாchieus]' இருக்கிறார்‌. 
“முதல்‌ பாடத்தில்‌ உள்ள வரைகுறிப்பைக்‌ காணவும்‌. “இருப்பினும்‌, சரீரப்பிரகாரமாக 
ஒரு குறைபாடு என்பது மூத்த மகனைத்‌ தகுதியற்றவராக்கிவிடும்‌. மற்றும்‌ மூத்த மகன்‌ 
(கன்னிப்‌ பெண்ணைத்‌ திருமணம்‌ செய்துகொள்ளாதிருத்தல்‌ போன்ற) பல்வேறு பிற 
வழிகளில்‌ தம்மைத்‌ தகுதியற்றவர்‌ ஆக்கிக்‌ கொள்ளக்கூடும்‌. “ஊரீம்‌ மற்றும்‌ தும்மீம்‌ 
என்பவை, குறிப்பிட்ட சூழ்நிலையில்‌ தேவனுடைய சித்தத்தைத்‌ தீர்மானிக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்ட கருவியாக (அல்லது கருவிகளாக) இருந்தன. “இந்தத்‌ பாடத்தில்‌ 
காணப்படும்‌ வரைவட்டவணையைக்‌ காணவும்‌. 


49 


ஓ 
ஒர்‌ 19 ராமு பா௫ 
ராமப முரி 
ஒஓகம௩ம/ பம ரா 
UD gor 2மம.ஐ ௫) 


(97-7:த mips 
000. பல) LL gO =e 
oA அ (௫ 


(GT MEYERS ர 
pio?) ராம) ௧௦௦௫ 
pul [மீ ௮௫ 


டக்‌ | 


(9 69) பாமர 
ரர] Sporn Eo) 


(01-4:9) umyusfe 
மபா எழு கயா 


(16:6) Ley WE 


WG 120 -e MOON (6 


முஓஓமழு ற்‌ 
Tesyegrale oro Eo 
ஐ அருமா 


Fee [00100 ப[1ஐ 
படம பாம/எ உப௰ர்ம (ம 
ரல ௫.107 [யத 
puro) Per 


ஒழு உபமாமா [ற (கிரா 
REA E ATO AUR UCU CAD) 
BUOWPHOT TPP 


ரமப 2௦ PFGE 


(5:9) பம 1-1 
மம EYE TLE 


(2:97 
ச௫ழாசழா 1 பலர 


(1:9) hrdioste 
290௫ மரக பலர 


புமமஞ.ஓ௫' 
ஓஒமாழயம 6௪ ௨௦. ப சபா 





20 


10 
ஆவிக்குரிய வளர்ச்சியின்‌ 
அவசியம்‌! 


[5:11-6:99] 


எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, 5:1-10 வசனப்பகுதியில்‌, 
“மெல்கிசேதேக்கின்‌ முறைமைப்‌ படியான” ஆசாரியர்‌ என்ற வகையில்‌ 
இயேசுவைக்‌ குறிப்பிட்டார்‌ (வசனங்கள்‌ 6, 10). அந்த இடத்தில்‌ அவர்‌ 
சற்றே நிதானித்தார்‌. செயல்விளைவில்‌ அவர்‌, “நான்‌ ஒரு பிரச்சனையைக்‌ 
கொண்டுள்ளேன்‌. _தகசகச்‌ ஒரு பிரச்சனையைக்‌ கொண்டுள்ள காரணத்தினால்‌ 





நான்‌ ஒரு பிரச்சனையைக்‌ கொண்டுள்ளேன்‌. நான்‌ கூற இருப்பதைப்‌ 
புரிந்துகொள்ளும்‌ திறன்‌ உடையவர்களாக நீங்கள்‌ இருக்கிறீர்கள்‌ என்று நாம்‌ 
நிச்சயமாயிருப்பதில்லை” என்றே கூறினார்‌ (காண்க வசனம்‌ 11). எழுத்தாளர்‌ 
இவ்வாறு, எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தில்‌ உள்ள மிகவும்‌ நடைமுறையான 
பகுதிகளில்‌ ஒன்றை அறிமுகப்படுத்தினார்‌: இது அக ௮2722௧ 
அவசியத்தின்‌ மீதான பகுதியாக உள்ளது. இவ்வசனங்களை நாம்‌ வாசிக்கையில்‌, 
காலங்கள்‌ அதிகமாக மாறவில்லை என்ற உண்மையினால்‌ நாம்‌ மீண்டுமாக மனம்‌ 
ஈர்க்கப்படுகிறோம்‌. இன்றைய நாட்களில்‌ இன்னமும்‌, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான 
மாபெரும்‌ தேவை ஒன்றுள்ளது. 


அது எவ்வாறு இரத: அவர்கள்‌ வளரத்‌ 
தவறியிருந்தனர்‌ (5:11-14) 
யாருக்கு இந்த நிருபம்‌ எழுதப்பட்ட தோ, அவர்கள்‌ ஆவிக்குரிய வகையில்‌ 
பச்சிளம்‌ குழந்தைகளாக இருந்தனர்‌ (வசனம்‌ 13) அவர்களுக்கு இன்னமும்‌ 
குழந்தைக்குரிய உணவே தேவைப்பட்டது (வசனம்‌ 12). வளரத்‌ தவறியவர்களை 
அடையாளப்படுத்துவதற்கு வழிமுறைகள்‌ பலவற்றை நமது வசனப்பகுதி 
கருத்தாகத்‌ தெரிவிக்கிறது. 


எவ்வாறு படிப்பது என்பதை அவர்கள்‌ அறியவில்லை (5:11). 

அவர்கள்‌ “கேள்வியில்‌ மந்தமுள்ளவர்களாக?” (வசனம்‌ 11) 
இருந்தனர்‌. “மந்தம்‌” “பய!” என்பது 6:11ல்‌ “5]பதஜ5h” “அசதி? என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள அதே கிரேக்க வார்த்தையாக உள்ளது. 
அவர்கள்‌ சோம்பேறித்தனமாகக்‌ கற்றுக்கொள்பவர்களாக இருந்தனர்‌; 
அவர்கள்‌ கற்றுக்கொள்வதற்குத்‌ தேவையான முயற்சியை மேற்கொள்ள 
விரும்பவில்லை. ஜாக்கிரதையாகக்‌ கவனிப்பதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. 
மந்தமான வேதாகம வகுப்புகள்‌ அல்லது மந்தமான ஆராதனை ஊழியங்கள்‌ 
பற்றி மக்கள்‌ முறையிடும்போது, போதிக்கப்பட்டது என்ன என்பதை அவர்கள்‌ 


21 


நன்கு கவனியாது இருத்தலே அடிக்கடி பிரச்சனையாக உள்ளது. ஆவிக்குரிய 
எல்லா விஷயங்களும்‌ அவர்களுக்கு மந்தமாக இருந்தால்‌, பிரச்சனை என்பது 
அனேகமாக வகுப்புகள்‌ அல்லது ஆராதனை ஊழியங்கள்‌ ஆகியவற்றில்‌ அல்ல, 
அனால்‌ அவர்களிடமே இருக்கிறது. 





எப்படி போதிப்பது என்பதை அவர்கள்‌ அறியவில்லை (2:1.2ஆ?. 

இந்த நிருபத்தில்‌ குறிப்பிடப்பட்டவர்கள்‌, போதிப்பதற்காக திறன்‌ 
கொண்டிருக்கவில்லை; அவர்கள்‌ தெளிவாய்‌ போதிப்பதில்‌ ஆர்வம்‌ 
கொண்டிருக்கவில்லை. நாம்‌ யாவருமே போதகர்களாக இருக்க வேண்டும்‌ 
(மத்தேயு 28:19, 20). நம்மில்‌ எல்லாருமே வெளிப்படையான போதகர்களாக 
- அதைச்‌ செய்வது ஒரு திறமையாக உள்ளது (ரோமர்‌ 12:7) - இருக்க 
வேண்டியதில்லை, ஆனால்‌ நாம்‌ யாவருமே, மற்றவர்களுடன்‌ நமது 
விசுவாசத்தைப்‌ ப௫ர்ந்துகொள்ளும்‌ அளவுக்கு வளர வேண்டும்‌. 


அதிகமாகக்‌ கற்றுக்கொள்ளுதலை அவர்கள்‌ விரும்பவில்லை (2:1.2ஆ, 13). 

ஆவிக்குரிய வகையில்‌ பச்சளம்‌ குழந்தைகளாக இருந்த இவர்கள்‌, 
வேதாகமாதியாக அதிகம்‌ கடினமாயிருந்த பாடக்கருத்துக்களைக்‌ கையாள்வதில்‌ 
கொஞ்சமே ஆர்வம்‌ கொண்டிருந்தனர்‌ அல்லது ஆர்வம்‌ இல்லாதிருந்தனர்‌. 
அவர்கள்‌ கற்றுக்கொள்வதை நிறுத்தி இருந்தனர்‌ மற்றும்‌ வேதவசனம்‌ பற்றிய 
குங்கள்‌ அறிவைப்‌ பக்குவடையச்‌ செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள 
மனவிருப்பம்‌ இல்லாதிருந்தனர்‌. 





தவறானது மற்றும்‌ சரியானதை அவர்களால்‌ கூற முடியவில்லை (5:14). 

சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ எழுத்தாளர்‌, நல்ல போதனை மற்றும்‌ பொல்லாத 
போதனை ஆகியவற்றிற்கு இடையில்‌ பகுத்தறிதல்‌ பற்றி விசேஷித்த வகையில்‌ 
அக்கறை கொண்டிருந்தார்‌. குழந்தைகள்‌ எல்லாவற்றையும்‌ தங்கள்‌ வாய்களில்‌ 
போட்டுக்கொள்ள விரும்புவதைப்‌ போலவே, ஆவிக்குரிய வகையில்‌ பக்குவம்‌ 
அற்றவர்கள்‌ தங்கள்‌ மனங்களில்‌, கள்ளப்போதகர்கள்‌ எல்லா வகையான 
குவறையும்‌ இடுவதை அடிக்கடி அனுமதிக்கின்றனர்‌. 


அது எவ்வாறு இருக்சக வேண்டும்‌: அவர்கள்‌ 
ஆவிக்குரிய வகையில்‌ வளர வேண்டும்‌ (6:1-3) 


அறைகூவல்‌ (6:1, 2) 

எழுத்தாளர்‌ தமது வாசகர்களுக்கு, “கிறிஸ்துவைப்பற்றிச்‌ சொல்லிய மூல 
உபதேச வசனங்களை” விட்டுக்‌ கடந்து வரும்படி அறைகூவல்‌ விடுத்தார்‌ 
(வசனம்‌ 1). ASV வேதாகமம்‌ “முதல்‌ கொள்கைகள்‌” என்ற சொற்றொடரைப்‌ 
பயன்படுத்துகிறது. இதை சுவிசேஷத்தின்‌ அஆஇ என்று நாம்‌ நினைக்கலாம்‌. 
இயேசுவின்‌ பலியைப்‌ பற்றிய வரலாறு மற்றும்‌ அதற்கு நாம்‌ கீழ்ப்படிதல்‌ 
மற்றும்‌ விசுவாசம்‌ ஆகியவற்றின்‌ மூலமாக எவ்வாறு பதில்‌ செயல்‌ செய்கிறோம்‌ 
என்பவற்றை (மாற்கு 16:15, 16; மத்தேயு 28:18-20) நாம்‌ “முதல்‌ கொள்கைகள்‌” 
என்று பொதுவாக நினைக்கிறோம்‌. எபிரெயர்‌ 6:1, 2ல்‌ உள்ள பட்டியல்‌, நாம்‌ 
“கடினமாக” உள்ளதென்று கருதுகிற தலைப்புகளை உள்ளடக்குகிறது, ஆனால்‌ 


52 


எழுத்தாளர்‌ அவற்றை “தொடக்கநிலை” என்று அழைத்தார்‌. அடிப்படை 
உபதேசங்களை நாம்‌ மறுகண்ணோட்டமிட அவசியம்‌ இல்லை என்பது அவரது 
கருத்தாக இருந்தது. தொடக்கநிலைப்‌ பாடக்‌ கருத்துக்களை அவ்வப்போது நமது 
மனங்களில்‌ நாம்‌ புதுப்பித்துக்‌ கொள்ள வேண்டும்‌, ஆனால்‌ அவற்றுடன்‌ நாம்‌ 
நிறுத்திக்‌ கொள்ளக்‌ கூடாது. அவைகள்‌ அஸ்துிபாரக்‌ கருத்துக்களாக உள்ளன; 
அவற்றின்‌ மீது நாம்‌, வேதாகம அறிவின்‌ சுவர்களைக்‌ கட்டி எழுப்ப வேண்டும்‌. 

எழுத்தாளர்‌ தமது வாசகர்களை பக்குவமுள்ளவர்களாகும்படி, வளரும்படி 
வேண்டிக்கொண்டார்‌. நமது சிந்தனையிலும்‌ நமது செயல்பாடுகளிலும்‌ நாம்‌ 
பக்குவமடைய வேண்டும்‌ (காண்க 1 கொரிந்தியர்‌ 13:11). இது எங்குள்ள 
கர்த்தருடைய சபை எதிர்நோக்கும்‌ தேவையாக உள்ளது! 








உறுதிப்பாடு (6:3) 

எழுத்தாளர்‌ தமது வாசர்களை வளரும்படி வேண்டிக்கொண்ட 
பின்பு, அவர்களுடன்‌ தம்மையும்‌ உள்ளடக்கினார்‌. அவர்‌, “தேவனுக்குச்‌ 
சித்தமானால்‌ இப்படியே செய்வோம்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 3). இதுவே நம்‌ 
ஒவ்வொருவரின்‌ பொறுப்பாக இருக்கட்டும்‌! 


(அவர்கள்‌ வளரவில்லை என்றால்‌) இது 
எவ்வாறு இருந்திருக்கலாம்‌ (6:4-9அ) 


என்ன நடக்கக்‌ கூடும்‌ 

6:4-8ல்‌ எழுத்தாளர்‌ தமது வாசகர்களை, முழுமையான விசுவாச விலக்கம்‌ 
என்ற விளிம்பிற்குக்‌ கூட்டிச்சென்றார்‌. முன்னதாக அவர்‌, கிறிஸ்தவர்கள்‌ 28: 
ம்‌ கூடும்‌ (2:1) மற்றும்‌ -8தீதத கக்கும்‌ (3:12) என்று குறிப்பிட்டார்‌. 
அவர்கள்‌ 252௦7௯: ௯ம்‌ என்று 5:11ல்‌ அவர்‌ எச்சரித்தார்‌.' விஷயம்‌ இப்படி 
இருந்தபோது, அவர்கள்‌ டேன நோக்கி முன்சென்றார்‌. நம்மில்‌ எவரும்‌ 
அவிக்குரிய வகையில்‌ அசைவற்று நிற்பதில்லை. நாம்‌ முன்னோக்கியோ அல்லது 
பின்னோக்கியோ செல்லுகிறோம்‌. நாம்‌ வளரவில்லை என்றால்‌, நாம்‌ விசுவாச 
விலக்கத்தின்‌ அபாயத்தில்‌ இருக்கிறோம்‌! 


இது யாருக்கு நடக்கக்‌ கூடும்‌ 

தேவனுடைய பிள்ளையாக இருப்பவர்‌ விழுந்துபோக முடியாது என்று 
சிலர்‌ நினைப்பதால்‌, 4 முதல்‌ 6 வரையுள்ள வசனங்கள்‌ கிறிஸ்தவர்களுக்கு 
நடைமுறைப்படுவதில்லை என்று அவர்கள்‌ உரிமை கோருகின்றனர்‌. இருப்பினும்‌ 
அவைகள்‌ கிறிஸ்தவர்களைக்‌ குறிப்பதாகவே இருந்தன. உண்மையில்‌ அவர்கள்‌ 
குனிச்சிறந்த கிறிஸ்தவர்களாக இருந்தனர்‌. ஒரு காலத்தில்‌ ... 


உ அவர்கள்‌ பிரகாசிப்பிக்கப்பட்டி ருந்தனர்‌ (வசனம்‌ 4; காண்க 10:32). 

* அவர்கள்‌ “பரம ஈவை ருசிபார்த்து” இருந்தனர்‌ (வசனம்‌ 4; காண்க 2:9). 

* அவர்கள்‌ “பரிசுத்த ஆவியைப்பெற்று” இருந்தனர்‌ (வசனம்‌ 4; காண்க 
நடபடிகள்‌ 2:38). 

உ அவர்கள்‌ “தேவனுடைய நல்வார்த்தையை ருசிபார்த்து”” இருந்தனர்‌ 
(வசனம்‌ 5; காண்க 2:9). 


53 


அவர்கள்‌ “இனிவரும்‌ உலகத்தின்‌ பெலன்களை ருசிபார்த்து” இருந்தனர்‌ 
(வசனம்‌ 5). 


இந்த நிருபத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்டவர்களுக்கு, இந்தக்‌ கூற்றுக்கள்‌ 
உண்மையாக இருந்த போதிலும்‌, அவர்கள்‌ இன்னமும்‌ விசுவாசத்தை 
விட்டு விலகிப்போக முடியும்‌. எழுத்தாளர்‌, “... நன்மையானவைகளும்‌ 
இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள்‌ உங்களிடத்தில்‌ உண்டாயிருக்கிற 
தென்று நம்பியிருக்கிறோம்‌”” என்று கூற முன்னோக்கிச்‌ சென்றார்‌ 
(வசனம்‌ 9). வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, “இந்தத்‌ துன்பங்கள்‌ உங்கள்‌ 
மீது விழும்‌ என்று நான்‌ நினைக்கவில்லை, ஆனால்‌ அது 22ி4/ம்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்ளுங்கள்‌” (காண்க 1 கொரிந்தியர்‌ 10:12). கேவனுடைய உதவியுடன்‌ 
நாம்‌ ஆவிக்குரிய முறையில்‌ வளருவோம்‌ என்று தீர்மானிக்க நாம்‌ யாவருக்கும்‌ 
தேவன்‌ தாமே உதவுவாராக (6:3)! 














போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 

“வளராதிருப்பதன்‌ அபாயங்கள்‌?” என்பது நமது வசனப்பகுதிக்கான 
இன்னொரு அணுகுமுறையாக இருக்க முடியும்‌. இந்த அணுகுமுறைக்கான சில 
குறிப்புகள்‌ பின்வருமாறு. 

(1) ஊக்கம்‌ இம்தவர்க(்ரகும்‌ அபாயம்‌ (5:12-14). முன்னிலைப்‌ 
பெயர்ச்சொல்‌ (“நீங்கள்‌”) கொண்டு எழுதப்பட்டுள்ள இந்தப்‌ பகுதி, 
வாசகர்களின்‌ பிரச்சனையினுடைய இருதயம்போன்ற மையப்பகுதியை 
தாக்கும்‌ தனிப்பட்ட பகுதியாக உள்ளது: அவர்கள்‌ தேவனுடைய வசனத்தைப்‌ 
புறக்கணித்திருந்தனர்‌, ஆகவே ஆவிக்குரிய முறையில்‌ வளரத்‌ தவறியிருந்தனர்‌. 

(2) 2627ல்‌ Goh BTL ATBOTTG DDG NGIEW YLT 
(5:12-14). சிறுபிள்ளைகளின்‌ குணம்‌ கொண்டவர்களாகவே இருத்தல்‌ என்பது 
சபையின்‌ முதன்மைப்‌ பிரச்சனையாக உள்ளது. “தலையாகிய கிறிஸ்துவுக்குள்‌ 
எல்லாவற்றிலேயும்‌, நாம்‌ வளருகிறவர்களாயிருக்கும்படியாக” (எபேசியர்‌ 4:15; 
காண்க 2 பேதுரு 3:18). 

(3) அறியாமையுள்ளவர்களாக நிலைத்திருக்கும்‌ அபாயம்‌ (5:12-6:38). 
வாசகர்கள்‌ தேவனுடைய வசனத்தைப்பற்றி அறியாதவர்களாக இருந்தனர்‌ (5:12- 
14). அவர்கள்‌, மிகவும்‌ முதன்மைக்‌ கொள்கைகள்‌ பற்றிக்கூட அறியாதவர்களாக 
இருந்தனர்‌ (5:12; 6:1-3). 

(4) SLs இரகம்‌ அபாயம்‌ (654-8). ஒரு நிலமானது 
மழையைப்‌ பெற்று கனிதரலாம்‌ (வசனம்‌ 7). இன்னொரு நிலம்‌, அதே 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்று, முள்செடிகளையும்‌ பூண்டுகளையும்‌ மாத்திரமே 
விளைவிப்பதாக இருக்கலாம்‌ (வசனம்‌ 8). இதே விஷயம்‌ தேவனுடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பொறுத்த மட்டிலும்கூட உண்மையாக உள்ளது: அந்த 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்‌ கொண்ட பின்னரும்‌, கனியற்றவர்களாக இருக்கும்‌ 
சாத்தியம்‌ நமக்கு உண்டு. 

(5) DELLA அமரம்‌ (6:4-8). தேவனுடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றும்‌, முட்செடிகளையும்‌ பூண்டுகளையும்‌ விளைவிக்கும்‌ நிலமானது 
குகுதியற்றதாக உள்ளது, அது சபிக்கப்படுவதற்கு அண்மையில்‌ உள்ளது மற்றும்‌ 


24 


அது எரிக்கப்படுதல்‌ என்ற முடிவைப்‌ பெறுகிறது (வசனம்‌ 8). நாம்‌ ஆவிக்குரிய 
முறையில்‌ வளரவில்லை என்றால்‌ என்ன நடக்கக்‌ கூடும்‌ என்பது பற்றிய 
அச்சுறுத்தும்‌ உருவகமாக இது உள்ளது! 





குறிப்புகள்‌ 

Adapted from Warren W. Wiersbe, The Bible Exposition Commentary, vol. 2 (Wheaton, 
Ill.: Victor Books, 1989), 299. இது பரலோகத்தைக்‌ குறிப்பதாக இருக்க முடியும்‌, 
ஆனால்‌ அனேகமாக இது கிறிஸ்தவ யுகத்தையே குறிப்பதாக இருக்கலாம்‌. “இனிவரும்‌ 
உலகம்‌” என்பது மேசியாத்துவ யுகத்தைக்‌ குறிக்க யூதர்களால்‌ பயன்படுத்தப்பட்ட ஒரு 
சொற்றொடராக இருந்தது. 


2 


11 
ஆத்தும நங்கூரம்‌ 


[6:9-20] 


எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, தமது வாசகர்களைப்‌ பேரழிவின்‌ 
விளிம்பிற்கு அழைத்துச்‌ சென்றார்‌.' அவர்களை அவர்‌, சிகரத்தின்‌ உச்சிக்குக்‌ 
கூட்டிச்சென்று, கீழே உள்ள அபாயங்களை சிகரத்தின்‌ முனையில்‌ 
இருந்து அவர்கள்‌ கண்ணோக்கும்படி செய்தார்‌. பின்பு அவர்களை 
அவர்‌, பின்னோக்கி இழுத்தார்‌: “பிரியமானவர்களே, நாங்கள்‌ இப்படிச்‌ 
சொன்னாலும்‌, நன்மையானவைகளும்‌ இரட்சிப்புக்குரிய/வைகளுமான 
காரியங்கள்‌ உங்களிடத்தில்‌ உண்டாயிருக்கிறதென்று நம்பியிருக்கிறோம்‌” (6:9). 
அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்வைக்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நங்கூரம்‌ இடும்படி அவர்களை 
வேண்டிக்கொண்டு (6:19), அவர்களுக்கு நம்பிக்கையையும்‌ உறுதிப்பாட்டையும்‌ 
அவர்‌ அளித்தார்‌. 

“இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள்‌” என்ற சொற்றொடர்‌, 





வேதாகமக்‌ கல்வியாளர்கள்‌, போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்களின்‌ 
மனங்களை ஈர்த்துள்ளது. அந்தச்‌ சொற்றொடரின்‌ மீது, பல முழுப்புத்தகங்கள்‌ 
எழுதப்பட்டுள்ளன; அதன்மீது பிரசங்கங்களின்‌ தொடர்வரிசைகள்‌ பல 
பிரசங்கிக்கப்‌ பட்டுள்ளன. இந்தச்‌ சொற்றொடர்‌ அனேகமாக, வாசகர்கள்‌ 
இரட்சிக்கப்பட்டிருந்தனர்‌ என்று இந்த வாழ்வில்‌ சுட்டிக்காண்பித்த, தேவனுக்கு 
அவர்களின்‌ ஊழியம்‌ போன்ற விஷயங்களைக்‌ குறிப்பிடலாம்‌. 

“இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள்‌” என்பது அர்த்தப்படுத்துவது 
எதுவாக இருந்தாலும்‌, 9ம்‌ வசனமானது, “ஊக்கப்படுத்தும்‌ அத்தியாவசியமான 
வார்த்தையாக” உள்ளது. தமது வாசகர்கள்‌ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி 
இருக்கவில்லை, அதாவது அவர்கள்‌ விழுந்துபோகும்‌ அபாயத்தில்‌ இருந்தனர்‌ 
என்பதை எழுத்தாளர்‌ சுட்டிக்காண்பித்திருந்தார்‌. பின்பு அவர்‌ செயல்‌ 
விளைவில்‌, “ஆனால்‌ உங்கள்மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது! இது உங்களுக்கு 
நடக்கப்போகிறது என்று நான்‌ நம்பீ!” என்று கூறினார்‌. மற்றவர்கள்‌ 
நம்மீது நம்பிக்கை வைத்திருத்தல்‌ என்பது நமக்கு மிகவும்‌ அதிகமாக 
உதவுகிறது! 

இந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ விழுந்து போவதில்‌ இருந்து அவர்களைக்‌ 
காத்துக்கொள்ளுவது எது? அவர்களை ஊக்குவிப்பதும்‌ உண்மையுள்ளவர்களாகக்‌ 
காப்பதும்‌ எது? தம்‌டிச்சை என்பது அவர்களுக்கு தேவையான ஒரு 
விஷயமாக இருந்தது. 12ம்‌ வசனத்திற்குக்‌ &மாகக்‌ கண்ணோக்குங்கள்‌: 
“உங்களுக்கு தம்க்கையன்‌ பூரண நிச்சயமுண்டாகும்படி நீங்கள்‌ யாவரும்‌ 
முடிவுபரியந்தம்‌ அப்படியே ஜாக்கிரதையைக்‌ காண்பிக்கவேண்டுமென்று 
ஆசையாயிருக்கிறோம்‌” (வசனம்‌ 12) (என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). பின்பு 
18 மற்றும்‌ 19ம்‌ வசனங்களில்‌ உள்ள பின்வரும்‌ வார்த்தைகளைக்‌ கவனியுங்கள்‌: 


56 


“நமக்கு முன்‌ வைக்கப்பட்ட தம்பீக்கையைட்‌ பற்றிக்கொள்ளும்படி. அந்த 
தும்பிக்கை நமக்கு நிலையும்‌ உறுதியும்‌ திரைக்குள்ளாகப்போகிறதுமான ஆத்தும 
நங்கூரமாயிருக்றெது” (என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). பழங்கால உலகத்தில்‌, 
நங்கூரம்‌ என்பது தக அடையாளப்படுத்தியது. பாதுகாப்பற்ற ஒரு 
உலகத்தில்‌, நமக்குப்‌ பாதுகாப்பு தேவைப்படுகிறது. 20/3 அதை நமக்குக்‌ 
கொடுக்கிறது. 

வேதாகமரீதியான நம்பிக்கை என்பது விருப்பார்ந்த சிந்தனையாக 
இருப்பதில்லை; அது விருப்பமும்‌ அத்துடன்‌ கூடுதலாக எதிர்பார்ப்பும்‌ என்பதாக 
உள்ளது. 1 கொரிந்தியர்‌ 13:13ல்‌ நிலைத்திருக்கும்‌ மூன்று பண்புகளில்‌ ஒன்றாக அது 
பட்டியல்‌ இடப்பட்டுள்ளது: விசுவாசம்‌, நம்பிக்கை மற்றும்‌ அன்பு. விசுவாசம்‌ 





மற்றும்‌ அன்பு ஆகியவற்றைப்‌ பற்றிப்‌ பல பாடங்கள்‌ போதிக்கப்பட்டுள்ளன, 
ஆனால்‌ நம்பிக்கை என்பதன்‌ மீது மிகச்சில பாடங்களே போதிக்கப்பட்டுள்ளன. 
நமது வசனப்பகுதி, நம்பிக்கையின்‌ மீதான நினைவுகூரத்தக்க வசனப்பகுதியாக 
உள்ளது. அது, நாம்‌ நம்பிக்கையைக்‌ கொண்டிருக்க வேண்டியது ஏன்‌ என்பதற்குப்‌ 
பல காரணங்களை நமக்குத்‌ தருகிறது. 


1. தேவனுடைய இயல்பின்‌ நிமித்தம்‌ (6:10௮) 
தேவன்‌ நியாயமற்றவராக இருப்பதில்லை. அவர்‌ நமது “அன்பின்‌ 
ஊழியத்தை” மறப்பதில்லை. மனிதர்கள்‌ என்ற வகையில்‌ நாம்‌ மறக்கிறோம்‌, 
ஆனால்‌ தேவன்‌ மறப்பதில்லை. 


2. நாம்‌ மிகச்சிறப்பாகச்‌ செய்கிறோம்‌ 
என்பதின்‌ நிமித்தம்‌ (6:10 ஆ-1.2௮) 

தொடக்ககால வாசகர்களின்‌ உழைப்புகள்‌ பூரணப்பட்டவைகளாக 
இருக்கவில்லை, ஆனால்‌ அவர்களின்‌ உழைப்புகள்‌ ண்ட்‌ வெளிப்பாடாக 
இருந்தன, கடந்தகாலத்தில்‌ அவர்கள்‌, சக கிறிஸ்தவர்களுக்கு 
உதவியிருந்தனர்‌, மற்றும்‌ அவர்கள்‌ பரிசுத்தவான்களுக்கு இன்னும்‌ சேவை 
செய்துகொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ “அசதியாயிராமல்‌” (சோம்பேறித்‌ 
குனமாயிராமல்‌) தொடர்ந்து “முடிவுபரியந்தம்‌ அப்படியே ஜாக்ரெதையைக்‌ 
காண்பிக்கவேண்டுமென்று” அவர்களை எழுத்தாளர்‌ உற்சாகப்படுத்தினார்‌. 
தேவன்‌ நம்மிடத்தில்‌ பூரணத்தன்மையை எதிர்பார்ப்பது இல்லை, ஆனால்‌ 
நம்மால்‌ இயன்ற அளவுக்கு மிகச்சிறப்பாகச்‌ செயல்பட வேண்டும்‌ என்று 
நம்மிடத்தில்‌ அவர்‌ எதிர்பார்க்கிறார்‌. நாம்‌ அவ்வாறு செய்யும்போது அவர்‌ 
பிரியப்படுகிறார்‌. மேலே தரப்பட்ட இரண்டு காரணங்களையும்‌ நாம்‌ ஒன்றாகப்‌ 
பிணைக்கும்போது, நாம்‌ “நம்பிக்கையின்‌ பூரண நிச்சயத்தை”க்‌ கொண்டிருக்க 
முடியும்‌! 


3. உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருந்தவர்களைக்‌ 


கடந்த காலத்தில்‌ தேவன்‌ ஆசீர்வதித்திருந்தார்‌ 
என்பதின்‌ நிமித்தம்‌ (6:12ஆ-15) 
எழுத்தாளர்‌ தமது வாசகர்களை, “வாக்குத்தத்தமான 


ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும்‌ நீடிய பொறுமையினாலும்‌ 


27 


சுதந்தரித்தக்கொள்ளுகிறவர்களைப்‌” போலச்‌ செய்யும்படி உற்சாகப்படுத்தினார்‌ 
(வசனம்‌ 12ஆ). அந்த அறைகூவலை 11ம்‌ அதிகாரத்தில்‌ அவர்‌ விரித்துரைத்தார்‌. 
இந்தக்‌ கணத்திற்கு அவர்‌, ஒரு உதாரணமாக ஆபிரகாமைப்‌ பயன்படுத்தினார்‌ 
(வசனங்கள்‌ 13-15). ஆபிரகாமுக்குத்‌ தேவன்‌ மாபெரும்‌ வாக்குத்தத்தங்களைக்‌ 
கொடுத்திருந்தார்‌, ஆனால்‌ அவைகள்‌ நிறைவேறத்‌ தொடங்குவதற்கு முன்‌, 
ஆண்டுகள்‌ பல கடந்து சென்றன. அந்த ஆண்டுகளில்‌ ஆபிரகாமை நிலைநிறுத்தி 
இருந்தது எது? அவருடைய தமக்கை (காண்க ரோமர்‌ 4:18). 


4. தேவன்‌ பொய்யுரையாதவர்‌ 
என்பதன்‌ நிமித்தம்‌ (6:16-18) 
தேவன்‌ பொய்யுரையாதவர்‌ என்ற உண்மை 13ம்‌ வசனத்தில்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது, ஆனால்‌ அந்தச்‌ சிந்தனை 16 முதல்‌ 18 வரை உள்ள வசனப்‌ 
பகுதிகளில்‌ விரிவாக்கப்பட்டுள்ளது. தேவன்‌ ஒரு வாக்குத்தத்தத்தை 
ஏற்படுத்தும்போது, நாம்‌ நமது வாழ்வை அதற்கு ஒப்புவிக்க முடியும்‌! நாம்‌ 
நம்பிக்கையைக்‌ கொண்டிருக்க முடியும்‌! 


மகாப்பரிசுத்த 







ஸ்தலம்‌ 


நமது நங்கூரம்‌ அலைபாயும்‌ 
கடலுக்குள்‌ போடப்படாமல்‌, 
பரலோகத்திற்குள்‌ 
போடப்பட்டுள்ளது. 


5. நமது நம்பிக்கை இயேசுவுக்குள்‌ நங்கூரம்‌ 
இடப்பட்டுள்ளதின்‌ நிமித்தம்‌ (6:18.ஆ-20)” 
நமது வாழ்வு இந்த பூமியின்‌ அலைபாயும்‌ தண்ணீருக்குள்‌ அல்ல, 
ஆனால்‌ பரலோகத்தில்‌ உள்ள மகாப்பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ நங்கூரம்‌ 
இடப்பட்டுள்ளது. 
இதன்‌ தனிச்சிறப்பு என்னவாக உள்ளது? அங்குதான்‌ இச இருக்கிறார்‌! 
அவர்‌ நமது நங்கூரத்தைப்‌ பாதுகாப்பதற்காகப்‌ பரலோகத்தில்‌ இருக்கிறார்‌. நமது 
நம்பிக்கை, இயேசுவுக்குள்ளும்‌ அவர்‌ நமக்காகச்‌ செய்துள்ளவற்றிற்குள்ளும்‌ 
இருக்கிறது (காண்க கொலோசெயர்‌ 1:27). 
20ம்‌ வசனத்தில்‌ எழுத்தாளர்‌, நமது பிரதான ஆசாரியர்‌ என்ற வகையில்‌ 
இயேசு என்ற ஆய்வுக்‌ கருத்திற்குத்‌ இரும்பி வந்தார்‌. குறிப்பாக அவர்‌, 
“மெல்கிசேதேக்கின்‌ முறைமைப்படி” இயேசு நமது பிரதான ஆசாரியராக 





58 


இருக்கிறார்‌ என்ற சிந்தனைக்குத்‌ திரும்பினார்‌ (காண்க 5:10). “நிழல்‌ மற்றும்‌ 
நிஜம்‌” என்று தலைப்பிடப்பட்டுள்ள நமது அடுத்த பாடத்தை, நாம்‌ அங்கிருந்து 
மீண்டும்‌ தொடங்குவோம்‌. 











போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 
எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ முழுவதிலும்‌ இழையோடும்‌ நம்பிக்கை 
என்பதை வலியுறுத்தம்‌ செய்யுங்கள்‌ (காண்க 3:6; 7:19; 10:23). 





குறிப்புகள்‌ 

16:6, 8 மீதான விசேஷித்த வலியுறுத்தத்துடன்‌, “ஆவிக்குரிய வளர்ச்சியின்‌ 
அவசியம்‌!” என்ற பாடத்தை மறுகண்ணோட்டமிட நீங்கள்‌ விரும்பலாம்‌. “ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தில்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ மகாப்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ இடையில்‌ ஒரு திரை 
இருந்தது. இந்தப்‌ புத்தகத்தில்‌ காணப்படும்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வரைபடத்தைக்‌ 
கண்ணோக்கவும்‌. 


59 


72 
மெல்‌-கூ-க- ப 2? 


[7:1-8.2) 


லேவியத்துவ ஆசாரியத்துவத்தைக்‌ காட்டிலும்‌ இயேசுவின்‌ ஆசாரியத்துவம்‌ 
மேன்மையானது என்ற விவாதத்தின்‌ இருதயம்‌ போன்ற மையப்பகுதிக்கு நாம்‌ 
வந்திருக்கிறோம்‌. இயேசு “மெல்கிசேகேக்கின்‌ முறைமைப்படி என்றென்றைக்கும்‌ 
பிரதான ஆசாரியராக” இருக்கிறார்‌ என்ற கருத்துடன்‌ எழுத்தாளர்‌ இதைத்‌ 
தொடங்கினார்‌. இதை சம்‌ அதிகாரத்தில்‌ இருமுறைகள்‌ அவர்‌ உரைத்தார்‌ 
(வசனங்கள்‌ 6, 10). அந்த இடத்தில்‌ அவர்‌ நிதானித்து, ஆவிக்குரிய “பலமான 
அகாரத்திற்கு” தமது வாசகர்கள்‌ ஆயத்தமாக இருக்கவில்லை (காண்க 5:12- 
14) - அதாவது, நாம்‌ கலந்துரையாடப்போவது போன்ற கடினமான 
பாடக்கருத்துக்களைப்‌ புரிந்துகொள்ள அவர்கள்‌ ஆயத்தமாக இருக்கவில்லை 
என்று கூறினார்‌. பின்பு அவர்‌, ஆவிக்குரிய பிரகாரம்‌ வளராமல்‌ இருப்பதன்‌ 
அபாயத்தை விளக்க கொஞ்சம்‌ சமயம்‌ எடுத்துக்‌ கொண்டார்‌. தமது 
புத்திகூறுதலின்‌ முடிவில்‌, இயேசு “மெல்கிசேகேக்கின்‌ முறைமைப்படி 
என்றென்றைக்கும்‌ பிரதான ஆசாரியராக” இருக்கிறார்‌ என்பதை (6:20) மீண்டும்‌ 
வலியுறுத்தினார்‌. கடைசியில்‌ அவர்‌, அந்த வார்த்தைகளின்‌ தனிச்சிறப்பைக்‌ 





கலந்துரையாடத்‌ தயாரானார்‌. அதை அவர்‌ 7ம்‌ அதிகாரத்தில்‌ செய்தார்‌. 

மெல்கிசேதேக்கு யார்‌ என்று மக்களிடத்தில்‌ நீங்கள்‌ கேட்டால்‌, 
“மெல்தி-சே-தே- 2/777?” என்பதே பதிலாக இருக்கலாம்‌. பழைய ஏற்பாட்டில்‌ 
வரும்‌ இந்தப்‌ பாத்திரம்‌, “இரகசிய (பொருள்மறைவான) மெல்கிசேதேக்கு” 
என்று குறிப்பிடப்பட்டுள்ளார்‌. பல ஆண்டுகளாக மக்கள்‌ நமது வசனப்பகுதியின்‌ 
பின்வரும்‌ வார்த்தைகள்‌ குறித்துத்‌ திகைப்படைந்துள்ளனர்‌: “இவன்‌ தகப்பனும்‌ 
தாயும்‌ வம்சவரலாறும்‌ இல்லாதவன்‌; இவன்‌ நாட்களின்‌ துவக்கமும்‌ ஜீவனின்‌ 
முடிவுமுடைய வனாயிராமல்‌” (7:3). இந்த மெல்கிசேதேக்கு என்பவர்‌ யார்‌? 
மற்றும்‌ மெல்கிசேதேக்கின்‌ முறைமைப்படியே இயேசு ஆசாரியரானார்‌ 
என்று எழுத்தாளர்‌ கூறியபோது, அவர்‌ அர்த்தப்படுத்தியது என்ன? இந்தக்‌ 
கேள்விகளுக்கு நாம்‌ இப்பாடத்தில்‌ பதில்‌ உரைப்போம்‌. 





மூன்று வசனப்பகுதிகள்‌ 
எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ தவிர, வேதாகமத்தில்‌ மெல்கிசேதேக்கைப்‌ 
பற்றி இரண்டே இரண்டு குறிப்புகள்‌ மாத்திரம்‌ உள்ளன: ஆதியாகமம்‌ 14:18- 
20ல்‌, அவர்‌ ஆபிரகாமைச்‌ சந்தித்தது பற்றிய சுருக்கமான விபரம்‌ மற்றும்‌ 
எபிரெயர்‌ 7:1-28ல்‌ மேற்கோள்‌ காண்பிக்கப்பட்டுள்ள சங்கதம்‌ 110:1-4 வசனப்‌ 
பகுதி. இவ்வசனப்‌ பகுதிகளை நாம்‌ கண்ணோக்குவோமாக. 


60 


ஆசாரியத்துவம்‌ சித்தரிக்கப்படுகிறது (ஆதியாகமம்‌ 14:18-20)' 

மெல்கிசேதேக்கைப்‌ பற்றி நாம்‌ அறியும்‌ எல்லா விஷயங்களையும்‌, 
அதியாகமத்தில்‌ மூன்று வசனங்கள்‌ நமக்குக்‌ கூறுகின்றன. மெல்கிசேதேக்கு 
“சாலேமின்‌ இராஜா” என்றும்‌ “உன்னதமான தேவனுடைய ஆசாரியர்‌” 
என்றும்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ளார்‌. ஆபிரகாம்‌ பல அரசர்களுடன்‌ போரிட்டு 
வெற்றியாளராகத்‌ திரும்பி வந்தவேளையில்‌, அவரை மெல்கிசேதேக்கு 
ஆசீர்வதித்தார்‌. பின்பு ஆபிரகாம்‌ யுத்தத்தில்‌ கொண்டுவந்தவைகள்‌ யாவற்றிலும்‌ 
தசமபாகத்தை அவருக்குத்‌ கொடுத்தார்‌. 

மெல்கிசேதேக்கு லேவி கோத்திரத்திலிருந்து வரவில்லை. (லேவி பிறப்பதற்கு 
இன்னும்‌ பல ஆண்டுகள்‌ கடந்து செல்ல வேண்டியிருந்தது.) மெல்கிசேதேக்கு 
எவ்வாறு அல்லது எந்த அடிப்படையில்‌ ஆசாரியரானார்‌ என்று நமக்குத்‌ 
கூறப்படுவதில்லை, ஆனால்‌ அவரது ஆசாரியத்துவம்‌ மனித வம்சவழியின்‌ 
அடிப்படையில்‌ ஆனதல்ல என்பது இங்கு மறைமுகமான கருத்தாக உள்ளது. 





ஆசாரியத்துவம்‌ தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது (சங்கீதம்‌ 110:1-4) 

சங்கதம்‌ 110, மேசியாத்துவ சங்கதமாக உள்ளது.” அதிலுள்ள வசனப்பகுஇகள்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ அடிக்கடி மேற்கோள்‌ காண்பிக்கப்பட்டுள்ளன. எபிரெயர்‌ 
1:13ல்‌ எழுத்தாளர்‌, சங்கீதம்‌ 110:1ல்‌ இருந்து மேற்கோள்‌ காண்பித்தார்‌ மற்றும்‌ 
அந்த வார்த்தைகளை அவர்‌ இயேசுவுக்கு நடைமுறைப்படுத்தினார்‌. 110ம்‌ 
சங்கீதம்‌, இயேசுவை மேசியாவாகவும்‌ அரசராகவும்‌ (வசனங்கள்‌ 1-3) மற்றும்‌ 
“மெல்கிசேதேக்கின்‌ முறைமைப்படி” (6:20) ஆசாரியராகவும்‌ (வசனம்‌ 4) 
சித்தரிப்பதைக்‌ கண்ணோக்குங்கள்‌. 


ஆசாரியத்துவம்‌ பூரணப்படுறெது (எபிரெயர்‌ 7:1-28) 

அது நம்மை எபிரெயர்‌ 7ம்‌ அதிகாரத்திற்குக்‌ கொண்டுவருகிறது, இந்த 
அதிகாரத்தில்‌, ஆதியாகமத்தில்‌ சித்தரிக்கப்பட்டிருந்ததும்‌ பின்பு சங்கதங்களில்‌ 
தீர்க்கதரிசனம்‌ உரைக்கப்பட்டிருந்ததும்‌, இயேசுவுக்குள்‌ நிறைவடைந்தன 
(பூரணப்பட்டன) என்று ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்‌ அறிவித்தார்‌. இயேசு, 
“மெல்கிசேகேக்கின்‌ முறைமைப்படி என்றென்றும்‌ ஆசாரியராக” இருக்கிறார்‌. 


ஆறு இணைகருத்துக்கள்‌ 

இயேசு நமது பிரதான ஆசாரியராக இருக்கிறார்‌ என்று எண்ணப்படுவதற்கு 
முன்பாக, அவர்‌ சட்டப்பூர்வமான வகையில்‌ அவ்வாறு இருக்கிறார்‌ என்பது 
நிரூபிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. எழுத்தாளர்‌ இதை, இயேசு ஆரோனின்‌ 
முறைமைப்படியல்ல ஆனால்‌ மெல்கிசேதேக்கின்‌ முறைமைப்படியே பிரதான 
ஆசாரியரானார்‌ என்று காண்பித்ததன்‌ மூலம்‌ செய்தார்‌. இயேசு எந்தக்‌ கருத்தில்‌ 
மெல்கிசேதேக்கைப்‌ போன்று பிரதான ஆசாரியராக இருந்தார்‌? அவர்களின்‌ 
ஆசாரியத்துவம்‌ ஒன்றுபோல்‌ இருந்தது என்பதற்கு எபிரெயர்‌ 7ம்‌ அதிகாரம்‌ பல 
கருத்துக்களைத்‌ தெரிவிக்றெது.” 


அவர்களின்‌ இராஜரீக இயல்பில்‌ 
லேவியத்துவ ஆசாரியத்துவத்தின்கழ்‌, ஆசாரியர்கள்‌ மற்றும்‌ அரசர்கள்‌ 
அகியோரின்‌ பணிகள்‌ வித்தியாசப்பட்ட நிலைகளில்‌ இருந்தன. இருப்பினும்‌ 


61 


மெல்கிசேதேக்கு, அரசர்‌ மற்றும்‌ ஆசாரியர்‌ ஆகியோரின்‌ பணிகளை 
ஒன்றிணைத்தார்‌ (7:1). அதுபோன்றே இயேசுவும்‌, ஆசாரியராகவும்‌ (7:17; 
8:1) இராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகத்தில்‌, 
ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்து, “கர்த்தாதி கர்த்தரும்‌ ராஜாதி ராஜாவும்‌” 
என்று விவரிக்கப்‌ பட்டுள்ளார்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 17:14; 19:16; 
இவற்றை 1 தீமோத்தேயு 6:15 உடன்‌ ஓப்பிடவும்‌?. 


அவர்களின்‌ ஒழுக்கரீதியான இயல்பில்‌ 

மெல்கிசேகேக்கின்‌ பெயரும்‌ பட்டமும்‌, அவர்‌ நீதி மற்றும்‌ சமாதானம்‌ 
என்ற பண்புகளைக்‌ கொண்டிருந்தார்‌ என்று மறைமுகமாக உணர்த்தின 
(எபிரெயர்‌ 7:2). இது, கெதார்லாகோமேரையும்‌ அவனது கூட்டாளிகளையும்‌ 
தோல்வியடையச்‌ செய்த ஆபிரகாம்‌, அதன்பின்பு அங்கு கொள்கையிட்ட வற்றில்‌ 
பத்தில்‌ ஒருபங்கை - இதை அவர்‌ (சட்டப்பூர்வமான கேட்டுக்கொள்ளுதல்‌ என்ற 
வகையில்‌) செய்ய வேண்டியிருந்தது என்பதால்‌ அல்ல, ஆனால்‌ அவர்‌ இதைச்‌ 
செய்ய விரும்பிய காரணத்தினால்‌ இவ்வாறு - மெல்கிசேகேக்குக்‌ கொடுத்தார்‌ 
என்ற உண்மையினால்‌ அடிக்கோடி டப்படுகிறது (வசனம்‌ 4; காண்க ஆதியாகமம்‌ 
14:17-20). 

ஒழுக்கரீதியான பண்பு என்பது, லேவியத்துவ ஆசாரியத்துவத்தில்‌ 
செய்வதற்கு ஒன்றையும்‌ கொண்டிருந்தது இல்லை. ஒரு ஆசாரியராக இருத்தல்‌ 
என்பது வம்சவழி சார்ந்த விஷயமாக இருந்தது. ஒரு மனிதர்‌ சரியான இரத்தத்தால்‌ 
வழியைக்‌ கொண்டிருந்தார்‌ (மற்றும்‌ உடல்‌ குறைபாட்டின்‌ காரணமாக 
குகுதியற்றுப்‌ போகாதிருந்தார்‌) என்றால்‌, அவர்‌ ஒரு ஆசாரியராயிருந்தார்‌. 
சரியான இரத்தத்தால்‌ வழியைக்‌ கொண்டிராத ஒருவர்‌ எவ்வளவு தேவபக்தி 
உடையவராக இருந்தாலும்‌, அவர்‌ ஆசாரியராக முடியாது. மெல்கிசேதேக்கைப்‌ 
போன்றே இயேசுவும்‌, தமது வம்சவழியினால்‌ என்பதற்கு மாறாக, தமது 
வாழ்வின்‌ உயர்‌ பண்பினால்‌ (வசனங்கள்‌ 16, 26) ஆசாரியரானார்‌ என்பது இங்கு 
மறைமுகமான விவாதமாக உள்ளது. 


அவர்களின்‌ கோத்திரமற்ற இயல்பில்‌ 

அதியாகமத்தில்‌ மெல்கிசேதேக்கு தோற்றம்‌ தரும்‌ ஒரு சில வசனங்களில்‌, 
பின்வருவன போன்ற, தனிப்பட்ட விபரம்‌ பற்றிய குறிப்பு எதுவும்‌ 
ஏற்படுத்தப்படுவதில்லை: அவர்‌ எங்கிருந்து வந்தார்‌ அல்லது அவருக்கு என்ன 
நடந்தது. ஆழ்ந்த சிந்தனைக்குப்‌ பின்பே இது தனிச்சிறப்புடையதாகிறது. 
வம்சவழிகள்‌ ஏராளமாகக்‌ கூறப்படும்‌ ஒரு புத்தகத்தில்‌ இந்த விபரம்‌ 
காணப்படுகிறது. இந்த விபரமானது, ஆசாரியர்கள்‌ பற்றிக்‌ கண்டிப்பான 
சட்டங்களை வரைந்திட்டிருந்த மோசேயினால்‌ எழுதப்பட்டிருந்தது; 
ஆனால்‌ மெல்கிசேதேக்கு ஆசாரியரானது எவ்வாறு என்பதைப்‌ பற்றி அவர்‌ 
(மோசே) தகவல்‌ எதுவும்‌ தரவில்லை. எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, 
மெல்கிசேதேக்கின்‌ ஆசாரியத்துவம்‌, லேவியத்துவ ஆசாரியத்தைப்‌ போன்று, 
பரம்பரையைச்‌ சார்ந்ததாக இருக்கவில்லை என்று காண்பிக்க, இந்த அமைதி 
யைப்‌ பற்றிப்‌ பிடித்துக்கொண்டார்‌ (வசனம்‌ 3). ஆகையால்‌ இயேசு, யூதா 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவராக இருக்கவும்‌ (வசனம்‌ 14) அப்படியும்‌ நமது 
ஆசாரியராக இருக்கவும்‌ முடிந்தது. 


62 


அவர்களின்‌ தொடரும்‌ இயல்பில்‌ 

முந்திய விவாதத்தைச்‌ செய்கையில்‌, மெல்கிசேதேக்கின்‌ ஆசாரியத்துவம்‌ 
ஒழிந்துபோனது பற்றிய பதிவு எதுவும்‌ இல்லை என்பதால்‌, ஒருவகையில்‌ 
பேசினால்‌, அது தொட 7௮ இருககும்‌ ஒரு ஆசாரியத்துவம்‌ என்ற வகையில்‌ 
நினைக்கப்பட முடியும்‌ (வசனங்கள்‌ 3, 24) - இது இயேசுவின்‌ விஷயத்தில்‌ 
நேரடியாகவே உண்மையாக உள்ளது. இயேசு “என்றென்றைக்கும்‌” 
ஆசாரியத்துவத்தைக்‌ கொண்டுள்ளார்‌ (வசனங்கள்‌ 16, 17, 25, 28). இது 
மாற்றப்பட்டுக்‌ கொண்டிருந்த லேவியத்துவ ஆசாரியத்துவத்திற்கு (வசனங்கள்‌ 
11, 12) நேர்மாறானதாக இருந்தது. 


அவர்களின்‌ மேன்மையான இயல்பில்‌ 

இது கலந்துரையாடலின்‌ முதன்மைக்‌ கருத்தாக உள்ளது. யூதக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌, கிறிஸ்தவரல்லாத யூதர்களைக்‌ காட்டிலும்‌ தாங்கள்‌ தாழ்ந்தவர்கள்‌ 
என்ற உணர்வுகொள்ளத்‌ தேவையில்லாது இருந்தது. கிறிஸ்தவர்கள்‌ பிரதான 
ஆசாரியரைக்‌ கொண்டிருக்கின்றனர்‌ என்பது மாத்திரமல்ல, ஆனால்‌ அவர்களின்‌ 
ஆசாரியத்துவ ஏற்பாடு யூதத்துவ ஆசாரியத்துவ ஏற்பாட்டைக்‌ காட்டிலும்‌ 
மேன்மையானதான உள்ளது.” லேவியத்துவ ஆசாரியத்துவத்தைக்‌ காட்டிலும்‌ 





மெல்கிசேதேக்கின்‌ ஆசாரியத்துவம்‌ மேன்மையானதாக உள்ளது என்று நாம்‌ 
அறிவது ஏன்‌ என்பதற்கு எழுத்தாளரால்‌ ஏற்படுத்தப்பட்ட கூடுதல்‌ விவாதங்கள்‌ 
பின்வருமாறு: 


உ பிதாவாகிய ஆபிரகாமே, போரில்‌ கைப்பற்றியவற்றில்‌ தசமபாகத்தை 
மெல்கிசேகேக்குக்கு கொடுத்தார்‌ (வசனம்‌ 4). 

* மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்‌ (இது மேலான ஒருவரின்‌ 
செயலாகும்‌) (வசனங்கள்‌ 6, 79. 

* ஒரு கருத்தில்‌ லேவி (தமது எள்ளுத்‌ தாத்தாவின்‌ மூலமாக), 
மெல்கிசேகேக்குக்குத்‌ தசம பாகம்‌ கொடுத்தார்‌. 

உ லேவியத்துவ ஆசாரியத்துவம்‌ பூரணத்தன்மையைக்‌ கொண்டுவரவில்லை 
என்றாலும்‌ (வசனங்கள்‌ 11, 19), மெல்கிசேகேக்கின்‌ முறைப்படியான 
கிறிஸ்துவின்‌ ஆசாரியத்துவம்‌ அதைக்‌ கொண்டுவருகிறது (வசனங்கள்‌ 
19, 25). 

* லேவியார்கள்‌ ஆணையில்லாமல்‌ ஆசாரியர்கள்‌ ஆக்கப்பட்டனர்‌, ஆனால்‌ 
மெல்கிசேதேக்கு வாக்குத்தத்தம்‌ தொடர்பாக, ஒரு ஆணைபற்றி சங்கீதம்‌ 
110:4 பேசுகிறது (எபிரெயர்‌ 7:20, 21). 

உ லேவியத்துவ ஆசாரியர்கள்‌ தொடர்ந்து பலிகள்‌ செலுத்த வேண்டியிருந்த 





வேளையில்‌, இயேசு ஒரேதரம்‌ பலி செலுத்த வேண்டியவராயிருந்தார்‌ 
(வசனம்‌ 27). 


அவர்களின்‌ ஒரே ஒருவர்‌ இயல்பில்‌ 

ஏவுதல்‌ பெற்ற பதிவேட்டில்‌ உள்ளபடி, பழைய ஏற்பாட்டில்‌ 
மெல்கிசேதேக்கின்‌ முறைமைப்படியாக ஆசாரியரானவர்‌ ஒரே ஒருவா 
தாம்‌ இருந்தார்‌, இது லேவியத்துவ முறைமையில்‌ இருந்த ஆசாரியர்களின்‌ 
திரள்கூட்டத்திற்கு நேரெதிரானதாக இருந்தது (வசனம்‌ 23). இயேசு “ஒரேதரம்‌” 


63 


பலி செலுத்திவிட்டதாலும்‌ (காண்க 10:10) நமக்காகப்‌ பரிந்து பேசுபவர்‌ என்ற 
வகையில்‌ (காண்க 2:17, 18; 4:14-16) தொடர்ந்து உயிருடன்‌ இருப்பதாலும்‌ 
(2:24, 25, 27), இன்றைய நாட்களில்‌ ஓரே ஒரு பிரதான ஆசாரியரே 
தேவைப்படுகிறார்‌. 


ஒரு கருத்து 
வேதவசனத்தில்‌ இருந்து ஒரு வசனப்பகுதியை நாம்‌ வாசிக்கும்போது, 
எழுத்தாளரின்‌ நோக்கத்தைத்‌ தீர்மானித்தல்‌ என்பது சில வேளைகளில்‌ 





சிரமமாக உள்ளது. அப்படிப்பட்ட பிரச்சனை எதுவும்‌, எபிரெயர்‌ 7ம்‌ 
அதிகாரத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ எழுவதில்லை, ஏனென்றால்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
எழுத்தாளர்‌ தமது நோக்கத்தைக்‌ குறிப்பிட்டார்‌. அடுத்த அதிகாரம்‌ பின்வரும்‌ 
வார்த்தைகளுடன்‌ தொடங்குகிறது: 


மேற்சொல்லியவைகளின்‌ முக்கியமான பொருளென்னவெனில்‌. 
பரலோகத்திலுள்ள மகத்துவ ஆசனத்தின்‌ வலதுபாரிசத்திலே 
உட்கார்ந்திருக்கிறவருமாய்‌, பரிசுத்த ஸ்தலத்திலும்‌, மனுஷரால்‌ அல்ல, 
கர்த்தரால்‌ ஸ்தாபிக்கப்பட்டமெய்யான கூடாரத்திலும்‌ ஆசாரிய 
ஊழியஞ்செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர்‌ நமக்கு உண்டு 
(எபிரெயர்‌ 8:1, 2). 


“மெல்கிசேதேக்கின்‌ முறைமைப்படியான,” மேன்மையான ஆசாரியத்துவம்‌ 
கொண்டுள்ள, ஆச்சரியம்‌ நிறைந்த இந்தப்‌ பிரதான ஆசாரியர்‌, சத பிரதான 
ஆசாரியராக இருக்கிறார்‌. அவர்‌ பரலோகத்தின்‌ “பரிசுத்த ஸ்தலத்தில்‌ ஊழியம்‌ 
செய்கிற” த22த ஊழியராக இருக்கிறார்‌. அவர்‌ முழுநிறைவான மதிப்புள்ள 
பலியை - எல்லாக்‌ காலத்திற்குமான பலியை - நமக்காகச்‌ செலுத்தியபோது (7:27; 
9:14, 24-28) ௪௨௦௪௫ ஊழியம்‌ செய்தார்‌. அவர்‌ நமக்காகப்‌ பரிந்து பேசுகிறார்‌ 
என்ற வகையில்‌ (4:14-16) தொடர்ந்து நமக்கு ஊழியம்‌ செய்கிறார்‌. “ஆசாரியார்‌” 
என்பதற்கான (௨௨1/2 என்ற) இலத்தீன்‌ வார்த்தை, “பாலம்‌ கட்டுபவர்‌” என்று 
அர்த்தப்படுறெது.* இயேசு, தமது மரணம்‌ மற்றும்‌ நமக்காகத்‌ தொடர்ந்து பரிந்து 
பேசுதல்‌ ஆகியவற்றின்‌ மூலமாக, நமக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையில்‌ “பாலம்‌ 
ஒன்றைக்‌ கட்டுகிறார்‌.” ஒரு எழுத்தாளர்‌ கூறியது போல, அவர்‌ நமது “பிரதம 
மந்திரியாக” இருக்கிறார்‌.” 








போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 

“விந்தையான மெல்கிசேதேக்கு” என்பது இந்தப்‌ பாடத்திற்கான 
மாற்றுத்‌ தலைப்பாக இருக்கலாம்‌. “பலமான ஆகாரத்திற்கு நீங்கள்‌ ஆயத்தமாக 
இருக்கிறீர்களா?” என்பது இன்னொரு சாத்தியக்கூறாக உள்ளது. 

1983ல்‌, டெக்சாஸின்‌ டென்ட்டெனில்‌, “மெல்கிசேகேக்கின்‌ முறைமைப்படி” 
என்று அழைக்கப்பட்ட உன்னதமான பாடம்‌ ஒன்றை, வின்‌ஃப்ரெட்‌ கிளார்க்‌ 
அவர்கள்‌ முன்வைத்தார்‌.” மேலும்‌, 0. 0. ப்ரூவெர்‌ அவர்கள்‌, பிரசங்கங்கள்‌ என்ற 
தமது புத்தகத்தில்‌, “கிறிஸ்து கிறிஸ்தவர்களின்‌ பிரதான ஆசாரியர்‌” என்பதன்‌ 
மீதான ஒரு பாடத்தை உள்ளடக்கினார்‌.” 


64 





குறிப்புகள்‌ 

இந்தப்‌ பகுதியில்‌ உள்ள மூன்று துணைத்‌ தலைப்புகளும்‌ Winifred Clark, “After the 
Order of Melchizedek,” Second Annual Denton Lectures (1983): 123-30 என்ற புத்தகத்தில்‌ 
இருந்து வந்துள்ளன. 2இது, தாவீதுக்கும்‌ அவரது வழித்தோன்றல்களும்‌ நடைமுறைப்படும்‌ 
இராஜாீக சங்கதமாக உள்ளது. தாவீதின்‌ குமாரனாகிய இயேசுவில்‌ இது தனது முழுமை 
யான மற்றும்‌ நிறைவான நடைமுறையைக்‌ கொண்டுள்ளது. “இந்தப்‌ பாடத்தின்‌ பிற்பகுதி 
யில்‌ உள்ள வரைவட்டவணையைக்‌ காணவும்‌. “இந்தப்‌ கூற்றின்‌ மறைகருத்துக்களில்‌, 
சில “கிறிஸ்தவம்‌ மேன்மையானது!” என்று அழைக்கப்படும்‌ நமது அடுத்த பாடத்தில்‌ 
குறிப்பிடப்படும்‌. “William Barclay, The Letter to the Hebrews, 3d ed., rev. and updated, The 
New Daily Study Bible (Louisville: Westminster John Knox Press, 2002), 37. ‘Robert Milligan, 
Epistle to the Hebrews (Nashville: Gospel Advocate Co., 1954), 218. ’Clark. “0. C. Brewer, Brew- 


er & Sermons: Christ Crucified (Nashville: B. C. Goodpasture, 1952), 119-36. 


மெல்கிசேதேக்கின்‌ 
ஆசாரியத்துவம்‌: நிழல்‌ 
ஒரு இராஜாவும்‌ ஆசாரியரும்‌ 
(221) 
நீதி மற்றும்‌ சமாதானம்‌ 
ஆகியவற்றினால்‌ பண்புப்‌ 
படுத்தப்பட்டது (7:2) 


லேவி கோத்திரத்தில்‌ இருந்து 
வரவில்லை (7:3௮) 


அவரது ஆசாரியத்துவத்தின்‌ 
முடிவு பற்றிய திலே 
எதுவும்‌ இல்லை (7:3ஆ) 


லேவியத்துவ 
ஆசாரியத்துவத்தைக்‌ 
காட்டிலும்‌ மேன்மையானது 
(2:2) 


வசனத்தில்‌ ஓ ஒரு 
ஆசாரியரே கிறிஸ்துவுடன்‌ 
ஒப்பிடப்பட்டார்‌ (7:1-8:2) 


இயேசுவின்‌ ஆசாரியத்துவம்‌: 


உண்மை நிலை 


ஆசாரியரும்‌ இராஜாவும்‌ 
(காண்க 1 தீமோத்தேயு 6:15) 


வாழ்வின்‌ 5 ௨4/70/70 
பண்பு (7:16, 27) 


லேவி கோத்திரத்தில்‌ இருந்து 
வரவில்லை (7:14) 


“என்றென்றைக்குமான” ஒரு 


ஆசாரியத்துவம்‌ 
(7:16, 17, 25, 28) 


மேன்மையான ஒரு 
ஆசாரியத்துவம்‌ (காண்க 9:11) 


இன்றைய நாட்களில்‌ ஒரே 
ஒரு பிரதான ஆசாரியரே 
தேவைப்படுகிறார்‌ 
(காண்க 10:10) 





65 


13 
க்றுஸ்கவம்‌ மன்மையானது! 
[7:1-28) 


“மேன்மையானது” என்ற வார்த்தை எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ 
திறவுகோல்‌ வார்த்தையாக உள்ளது என்று நாம்‌ பலமுறை குறிப்பிட்டுள்ளோம்‌. 
யூதக்கிறிஸ்தவர்கள்‌, ஒரு பிரதான ஆசாரியரையோ, ஒரு தேவோலயத்தையோ 
அல்லது பலிகளையோ கொண்டி ராதபடியால்‌, யூதத்துவத்தைக்‌ காட்டிலும்‌ 
அவர்களின்‌ மார்க்கம்‌ தாழ்ந்ததாக இருந்தது என்று அவர்களுக்குக்‌ 
கூறப்பட்டிருக்கலாம்‌. இதற்கு, “கிறிஸ்தவராயிருப்பதற்கு நீங்கள்‌ எதையும்‌ 
விட்டுக்கொடுத்துவிடத்‌ தேவையில்லை. நீங்கள்‌, ௦22௮௯2௦௨௭௯ ஒரு ஆசாரியரை, 
ம்ம ஓரு தேவாலயத்தை மற்றும்‌ மெண்மையான பலிகளைக்‌ 
கொண்டிருக்கிறீர்கள்‌. கிறிஸ்தவத்தில்‌ எல்லாமே I0wWLITAITDALI/TE 
உள்ளன!” என்பதே செயல்விளைவில்‌ எழுத்தாளரின்‌ பதிலாக இருந்தது. 

முந்திய பாடத்தில்‌ நாம்‌, எபிரெயர்‌ 7ம்‌ அதிகாரம்‌ பற்றிய படிப்பு 
ஒன்றைத்‌ தொடங்கினோம்‌. இந்த நிருபத்தின்‌ முதன்மைச்‌ செய்தி, 7ம்‌ 
அதிகாரத்தில்‌ கலந்துரையாடப்‌ பட்டுள்ளது: இயேசு ஒரு மேன்மை 





யான ஆசாரியத்துவத்தைக்‌ கொண்டுள்ளார்‌. அவர்‌, “மெல்கிசேதேக்கின்‌ 
முறைமைப்படி பிரதான ஆசாரியராக” இருக்கும்‌ காரணத்தால்‌, இது உண்மை 
யானதாக உள்ளது (6:20). “மெல்கிசேதேக்கின்‌ முறைமைப்படி” ஆசாரியராக 
இருத்தல்‌ என்பது, எதை அர்த்தப்படுத்துறெது என்பதைப்‌ பற்றி, நாம்‌ ஏற்கனவே 
கலந்துரையாடியுள்ளோம்‌, ஆனால்‌ 7ம்‌ அதிகாரத்தில்‌ இருந்து கற்றுக்கொள்ள 
வேண்டியவை இன்னும்‌ அதிகமாக உள்ளன. இந்த அதிகாரத்தின்‌ கடைசிப்‌ 
பகுதி, இந்த நிருபத்தின்‌ பிற்பகுதியில்‌ உள்ள ஆய்வுக்கருத்துகளில்‌ சிலவற்றை 
முன்னெதிர்‌ நோக்குகிறது மற்றும்‌ இப்பகுதி பல முடிவுகளைத்‌ தரவழைக்கிறது. 
இந்தப்‌ பாடத்தில்‌ நாம்‌, 7ம்‌ அதிகாரத்தைத்‌ திரும்பவும்‌ கண்ணோக்கி, அதில்‌ 
இன்றைய நாட்களில்‌ நமக்குள்ள மற்ற பாடங்கள்‌ யாவை என்று காண்போம்‌. 


22௦௦2௮௭7௭௪ அஆ சாரியரான இயேசு 

மேலே உரைக்கப்பட்டபடி, லேவியத்துவ ஆசாரியத்துவத்கைக்‌ காட்டிலும்‌ 
இயேசுவின்‌ ஆசாரியத்துவம்‌ மேன்மையானது என்பதே, 7ம்‌ அதிகாரத்தின்‌ 
திறவுகோல்‌ சத்தியமாக உள்ளது. இயேசு லேவி கோத்திரத்திலிருந்து வரவில்லை 
என்பதால்‌ அவர்‌ ஒரு பிரதான ஆசாரியராக இருக்க இயலாது என்று யூதர்கள்‌ 
விவாதித்து இருக்கலாம்‌ (காண்க வசனம்‌ 14), ஆனால்‌, இயேசு வேறொரு 
கோத்திரத்தில்‌ இருந்து வந்தார்‌ என்பது, நமது பிரதான ஆசாரியர்‌ என்ற வகையில்‌ 
அவர்‌ தமது பணிப்பொறுப்பை நிறைவேற்றுவதில்‌ இருந்து அவரைக்‌ தகுதியிழக்கச்‌ 
செய்யவில்லை என்று எழுத்தாளர்‌ காண்பித்தார்‌. இயேசு தனித்தன்மை 





வாய்ந்தவராகவும்‌ பூரணப்பட்ட வராகவும்‌ இருந்ததால்‌, உண்மையில்‌ அவர்‌ 
ஒரு மேன்மையான ஆசாரியராக இருந்தார்‌ என்று எழுத்தாளர்‌ வலியுறுத்தினார்‌ 


66 


(வசனம்‌ 28); அவர்‌ ஒரு இராஜாவாக இருக்கிறார்‌, மற்றும்‌ அவர்‌ மாறாதவராக 
இருக்கிறார்‌. நம்மை மீட்பதற்காக அவர்‌ என்றென்றைக்கும்‌ உயிருள்ளவராக 
இருக்கிறார்‌ (வசனம்‌ 25). 


கிறிஸ்தவத்தில்‌ உள்ள ஒவ்வொரு 
விஷயமும்‌ ப்0WWTAD 


இது அன்று அர்த்தப்படுத்தியது என்ன 

கிறிஸ்தவம்‌ ஒரு மேன்மையான பிரதான ஆசாரியரைக்‌ கொண்டுள்ளது 
என்ற உண்மையின்‌ அடிப்படையில்‌, கிறிஸ்தவத்தில்‌ உள்ள ஓவ்வொரு 
யம்‌ மேன்மையானதாக உள்ளது என்று, எபிரெயருக்கு நிருபத்தை 
எழுதியவர்‌ உறுதிப்படுத்தினார்‌. குறிப்பாக அவர்‌, “ஒரு மேன்மையான 
நம்பிக்கை” (வசனம்‌ 19) மற்றும்‌ “ஒரு மேன்மையான உடன்படிக்கை” (வசனம்‌ 
22; காண்க 8:6) ஆகியவற்றைக்‌ குறிப்பிட்டார்‌. மேலும்‌ அவர்‌, கிறிஸ்தவம்‌ 
மேன்மையான பலிகள்‌ அமையப்‌ பெற்றுள்ளது (7:27; காண்க 9:23) மற்றும்‌ 
ஒரு மேன்மையான பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ கொண்டுள்ளது (8:2) என்றும்‌ 
மறைமுகமாகக்‌ குறிப்பிட்டார்‌. இவ்வாறு எழுத்தாளர்‌, கிறிஸ்தவமானது 
யூதத்துவத்கைக்‌ காட்டிலும்‌ எந்த வகையிலும்‌ தாழ்ந்தது அல்ல என்பதைத்‌ தமது 
யூத வாசகர்களுக்கு உறுதிப்படுத்தினார்‌. 





இது இணை அர்த்தப்படுத்துவது என்ன 

இந்த சத்தியத்தை இன்றைய நாட்களில்‌ நமக்கு இதை நடைமுறைப்படுத்த 
நம்மால்‌ முடியுமா? முடியும்‌ என்றே நான்‌ நினைக்கிறேன்‌. எபிரெயருக்கு 
நிருபத்தை எழுதியவர்‌, தமது வாசகர்கள்‌ இருந்த இடத்தில்‌ தமது நிருபத்தைத்‌ 
தொடங்கினார்‌; நாமும்‌ அவ்வாறே செய்ய வேண்டும்‌. யூதத்துவத்தைக்‌ 
காட்டிலும்‌ கிறிஸ்தவம்‌ தாழ்ந்தது என்று நம்மில்‌ பெரும்பான்மை 
யானவர்களுக்குக்‌ கூறப்பட்டிருப்பது இல்லை, ஆனால்‌ இந்த உலகம்‌ 
அளிப்பகைக்‌ காட்டிலும்‌ கிறிஸ்தவம்‌ தாழ்ந்தது என்று நமக்குக்‌ கூறப்பட்டு 
ஒருவர்‌ தமது வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும்‌ என்றால்‌, அல்லது 
பிரபலமாயிருக்க வேண்டும்‌ என்றால்‌ அல்லது வெற்றிநிறைந்தவராக இருக்க 
வேண்டும்‌ என்றால்‌, அவர்‌ இயேசுவின்‌ வழியைப்‌ பின்பற்றுவதற்குப்‌ பதிலாக 
உலகத்தின்‌ வழியைப்‌ பின்பற்ற வேண்டும்‌ என்று நமக்குக்‌ கூறப்பட்டுள்ளது. 
எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, இன்றைய நாட்களில்‌ நமக்கு எழுதுவார்‌ 
என்றால்‌, தவம்‌ பேன்ற - உலகம்‌ அளிக்கும்‌ எகைக்காட்டிலும்‌ 








அது மேன்மையானது - என்பதை நாம்‌ அறிய வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்பி 
இருப்பார்‌. எடுத்துக்காட்டாக, உலகம்‌ தற்காலிக வெற்றியை, தற்கு விக 
சந்தோஷத்தை மற்றும்‌ தற்காலிக மகிழ்ச்சியை அளிக்கிற வேளையில்‌, கிறிஸ்தவம்‌ 
அதைத வெற்றியை, நித்திய சந்தோஷத்தை மற்றும்‌ நித்திய மகிழ்ச்சியை 
அளிக்கிறது (காண்க 7:25; 11:24-26). 








67 








போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 
இது மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ ஆகியவற்றிற்காக 
வடிவமைக்கப்பட்ட பாடமாக உள்ளது. இதன்‌ முதல்‌ பாகத்தை, முன்பு 








படித்த சத்தியங்களை மறுகண்ணோட்டமிடப்‌ பயன்படுத்துங்கள்‌. இதன்‌ 
இரண்டாம்‌ பாகத்தை, முன்பு உரைக்கப்பட்ட பின்வரும்‌ சத்தியத்தைச்‌ 
செயல்விளக்கப்படுத்தப்‌ பயன்படுத்துங்கள்‌: கிறிஸ்தவம்‌ மேன்மையானது. 
நடைமுறைப்பயன்பாடு ஏற்படுத்தப்படும்போது, உங்கள்‌ மாணவர்களிடத்தில்‌, 
உலகத்தால்‌ கூறப்பட்ட (“நீங்கள்‌ கிறிஸ்தவராக இருந்தால்‌ நீங்கள்‌ எந்தக்‌ 
கேளிக்கையும்‌ கொண்டிருக்க இயலாது” என்பது போன்ற) பொய்களைப்‌ 
பற்றிக்‌ கேளுங்கள்‌. உங்களிடத்தில்‌ ஒரு கரும்பலகை அல்லது எழுதுவதற்கான 
பெரிய தாள்‌ ஒன்று இருந்தால்‌, இடதுபுறத்தின்‌ ஒரத்தில்‌ இவற்றை (பொய்கள்‌) 
எழுதுங்கள்‌. பின்பு வலதுபுறத்தில்‌, பின்வரும்‌ சத்தியத்தை இடுங்கள்‌: 
கிறிஸ்தவத்தைப்‌ பொறுத்த மட்டில்‌ உண்மையிலேயே உண்மையாக இருப்பது 
என்ன? மாணவர்களின்‌ மனங்களில்‌, சும்‌ எந்த இடத்திலும்‌ அளிக்க 
முடியும்‌ வேறு சதன்‌ ௯723௨2, கிறிஸ்தவம்‌ மேன்மையானது என்பதை 
எல்லாக்‌ காலத்திற்கும்‌ நிலைநாட்டும்படியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. 

நான்‌ வாழும்‌ இடத்தில்‌, கிறிஸ்தவர்களின்‌ இருதயங்கள்‌ மற்றும்‌ வாழ்வு 
ஆகியவற்றிற்காக இந்த உலகம்‌ பந்தயம்‌ வைக்கிறது என்பதே முதன்மை 
விஷயமாக உள்ளது. நீங்கள்‌ வாழும்‌ இடத்தில்‌, கிறிஸ்தவத்தைக்‌ காட்டிலும்‌ 
வேறொரு மார்க்கம்‌ மேன்மையானது என்று உரிமை கோரிக்கொண்டு 
இருக்கலாம்‌. விஷயம்‌ அப்படி இருந்தால்‌, இப்பாடத்தின்‌ கடைசிப்‌ 
பகுதியில்‌, கிறிஸ்தவம்‌ அந்த மார்க்கம்‌ ஆகியவற்றிற்கு இடையில்‌ ஒரு ஒப்பீட்டை 


உள்ளடக்கலாம்‌. 





68 


14 
பின்னாக்கி - மற்றும்‌ 
முன்னோக்கிப்‌ பார்த்தல்‌ 

[8:1-7) 


நாம்‌, இயேசுவின்‌ ஆசாரியத்துவத்தினுடைய மேன்மை பற்றி, எழுத்தாளரின்‌ 
கலந்துரையாடலின்‌ இருதயம்‌ போன்ற மையப்பகுதியில்‌ இருக்கிறோம்‌. 5 முதல்‌ 
7 வரையிலான அதிகாரங்களில்‌ கிறிஸ்துவின்‌ பிரதான ஆசாரியத்துவத்தனுடைய 
மானை பற்றி எழுத்தாளர்‌ கலந்துரையாடினார்‌: இயேசு. 9 மற்றும்‌ 10 ஆகிய 
அதிகாரங்களில்‌ அவர்‌, கிறிஸ்தவத்தின்‌ பிரதான ஆசாரியத்துவ 2அஐ/%ம்‌ பற்றிக்‌ 
கலந்துரையாடினார்‌. 8ம்‌ அதிகாரம்‌ மாறுதலுக்கான ஒரு அதிகாரமாக உள்ளது. 
இது முதல்‌ பிரிவைப்‌ பின்னோக்கிப்‌ பார்த்து அதை முடித்து வைக்கிறது. மேலும்‌ 
இது முன்னோக்கியும்‌ பார்த்து இரண்டாவது பிரிவை அறிமுகப்படுத்துகிறது. 


பின்னோக்கிப்‌ பார்த்தல்‌ (8:1) 

நீங்கள்‌ ஒரு குழுவினருக்குப்‌ பல இரவுகளாக ஒரு கதையைக்‌ கூறிவருவதாகக்‌ 
கற்பனை செய்து கொள்ளுங்கள்‌. ஒவ்வொரு இரவிலும்‌ நீங்கள்‌ அனேகமாக, 
முந்திய இரவுகளில்‌ கூறப்பட்ட வற்றின்‌ தொகுப்பு ஒன்றுடன்‌ தொடங்குவீர்கள்‌: 
“ததையில்‌ இந்த இடத்தில்தான்‌ நாம்‌ இருக்கிறோம்‌.” எபிரெயருக்கு 
நிருபத்தை எழுதியவரும்‌ 8ம்‌ அதிகாரத்தை அவ்வாறே தொடங்கினார்‌. 
“மேற்சொல்லியவைகளின்‌ முக்கியமான 2/7௮ ம்‌” (என்னால்‌ 
வலியுறுத்தப்படுறெது). 

7ம்‌ அதிகாரத்தில்‌ எழுத்தாளர்‌, இயேசு மேன்மையான ஒரு பிரதான 








ஆசாரியராக இருப்பது ஏன்‌ என்பதை விளக்குவதற்கு, விவாதங்களின்‌ வரிசை 
ஒன்றைக்‌ கொடுத்தார்‌. இவையாவும்‌ 8:1ல்‌ “மேற்சொல்லியவைகளின்‌” என்‌ 
வார்த்தையில்‌ உள்ளடங்குகின்றன: “இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்‌ 
ஒருவரை நாம்‌ பெற்றிருக்கிறோம்‌.” அதாவது, 7ம்‌ அதிகாரத்தில்‌ பேசப்பட்ட 
ஒருவரைப்‌ போன்றவரை நாம்‌ பிரதான ஆசாரியராகக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 
8ம்‌ அதிகாரத்தின்‌ தொடக்கத்தில்‌, எழுத்தாளர்‌ தமது விவாதங்களை 





உச்சகட்டத்திற்குக்‌ கொண்டு சென்றார்‌. இயேசு மேன்மையான ஒரு பிரதான 
ஆசாரியராக இருக்கிறார்‌ (1) ஏனென்றால்‌ அவர்‌ இராஜரீகமான ஒரு பிரதான 
ஆசாரியராக இருக்கிறார்‌ மற்றும்‌ (2) ஏனென்றால்‌ அவர்‌ 17 கலேோசகத்திக்‌ ஊழியம்‌ 
செய்கிறார்‌. 

“உண்டு” என்பதே இவ்வசனப்‌ பகுதியில்‌ (வசனம்‌ 1) நமக்கு மிகவும்‌ 
குறிப்பிடத்தக்க வார்த்தையாக இருக்கிறது எனலாம்‌: “(இப்படிப்பட்ட) 
பிரதான ஆசாரியர்‌ நமக்கு உண்‌” (என்னால்‌ வலியுறுத்தப்படுறெது). யூதர்கள்‌ 
பிரதான ஆசாரியர்களைக்‌ மெொரன்டிகுதணர - இவர்கள்‌ இ.பி. 70ல்‌ எருசலேமின்‌ 


69 


அழிவு வரையிலும்‌ வரிசைத்‌ தொடராக வந்த பிரதான ஆசாரியர்களாக 
இருந்தனர்‌ - ஆனால்‌ நாம்‌ ஒரு பிரதான ஆசாரியரைக்‌ 70D 
(நிகழ்கால வினைச்‌ சொல்‌). நாம்‌ எப்போத மே ஒரு பிரதான ஆசாரியரைக்‌ 
கொண்டிருப்போம்‌. ஆகையால்‌ நாம்‌ எப்போதும்‌ தேவனிடத்தில்‌ சென்று 
சேரும்‌ வழியைக்‌ கொண்டிருப்போம்‌.! 


முன்னோக்கிப்‌ பார்த்தல்‌ (8:2-7) 


பரிசுத்த ஸ்தலம்‌ (8:2-6அ) 

2ம்‌ வசனத்தில்‌ தொடங்கி, கிறிஸ்தவர்கள்‌ ஒரு மேன்மையான பரிசுத்த 
ஸ்தலத்தைக்‌ கொண்டுள்ளனர்‌ என்ற கருத்தை, எழுத்தாளர்‌ அடுத்து 
ஏற்படுத்தினார்‌. அவரது சிந்தனை வரிகள்‌ பின்வருவன போன்று செல்கின்றன: 

(1) பிரதான ஆசாரியர்‌ என்பவர்‌ (பலி) செலுத்துவதற்கு ஏதாவது 
ஒன்றை4/ம்‌ அதைச்‌ செலுத்தும்‌ இடம்‌ ஒன்றையும்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ 
(வசனம்‌ 3). இயேசுவினால்‌ செலுத்தப்பட்ட அந்த “ஏதாவது ஒன்று,” 7:27ல்‌ 
குறிப்பிடப்‌ பட்டிருந்தது மற்றும்‌ அது பிற்பாடு கலந்துரையாடப்படும்‌. 
இந்த சந்தர்ப்பப்பொருளில்‌ எழுத்தாளர்‌ இடத்‌ பஜ்ஜீ அதிகம்‌ அக்கறை 
கொண்டிருந்தார்‌. 

(2) இயேசு இரண்டு காரணங்களுக்காகப்‌ பூமியில்‌ பலிசெலுத்த 
இயலாதிருந்தது: அவர்‌ பூமியின்‌ மீது இருக்கவில்லை (வசனம்‌ 1), மற்றும்‌ 
பூமியின்மீது அதை ஏற்கனவே ஆசாரியர்கள்‌ செய்துகொண்டு இருந்தனர்‌ 
(வசனம்‌ 4). 

(3) இருப்பினும்‌ அவர்‌, பரலோகத்தில்‌ ஒரு பலி செலுத்த முடியும்‌. 
அங்குதான்‌ பரிசுத்த ஸ்தலம்‌ உள்ளது (வசனங்கள்‌ 1, 2). 











(4) மோசே கட்டியெழுப்பிய பரிசுத்த ஸ்தலத்தை (ஆசாரிப்புக்‌ 
கூடாரத்தை2)க்‌ காட்டிலும்‌, பரலோகத்தில்‌ உள்ள பரிசுத்த ஸ்தலமானது பல 
காரணங்களினால்‌ மிகவும்‌ மேன்மையாக உள்ளது. எடுத்துக்காட்டாக, 


* மோசே கட்டியெழுப்பிய பரிசுத்த ஸ்தலமானது, அகைக்‌ கட்டியெழுப்ப 





மாபெரும்‌ வேதனைகள்‌ மேற்கொள்ளப்‌ பட்டிருந்தாலும்‌ (வசனம்‌ 5), 
அது ஒரு பிரதியாகவும்‌ நிழலாகவும்‌ மாத்திரமே இருந்தது. 

உ மற்றும்‌, ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ தொடர்பாகச்‌ செலுத்தப்பட்ட பலிகள்‌, 
உண்மையான பலியின்‌ மாதிரிகளாகவும்‌ நிழல்களாகவும்‌ மாத்திரமே 
இருந்தன (வசனங்கள்‌ 4, 5௮). 

* உண்மையான ஆசரிப்புக்கூடாரம்‌ - பரலோகத்தில்‌ - கர்த்தரால்‌ 
கட்டப்பட்ட ஒன்றாக உள்ளது (வசனம்‌ 2). 


(5) பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தை (ஆசரிப்புக்‌ கூடாரத்தை)க்‌ காட்டிலும்‌, 
பரலோகத்தில்‌ உள்ள பரிசுத்த ஸ்தலம்‌ மேன்மையாக இருப்பதற்கு, ௪௯4 9ரதான 
ஆசாரியர்‌ அங்கு ஊழியம்‌ செய்றொர்‌ என்பதே (வசனம்‌ 2) காரணமாக உள்ளது.” 
“ஊழியம்‌” என்று இவ்விடத்தில்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை, 
“ஊழியம்‌” என்பதற்கான வழக்கமான வார்த்தையாக இருப்பதில்லை. அதற்குப்‌ 
பதிலாக, இது ஒருவர்‌ தமது சொந்த செலவில்‌ மற்றவர்களுக்கு ஊழியம்‌ 


70 


செய்தலைச்சுட்டிக்காண்பிக்கும்‌ சொற்றொடராக உள்ளது.” மற்றவர்கள்‌ ஊழியம்‌ 
செய்திருக்கின்றனர்‌, ஆனால்‌ இயேசு “(௫2322௦7௪௭௪ YEU clu Gemsuyth 
பெற்றிருக்கிறார்‌” குமிழ்‌ வேதாகமத்தில்‌ இது, “கம்‌ CoD ஆர்ய 
அஷ தீம்‌ பெற்றிருக்கிறார்‌” என்று இருந்தால்‌ இன்னும்‌ சிறப்பாக 
இருந்திருக்கும்‌) (வசனம்‌ 6; என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). 


உடன்படிக்கை (8:6, 2) 

மேன்மையான ஆசாரியார்‌ என்ற வகையில்‌ இயேசு இருக்கிறார்‌ 
என்பது எழுத்தாளரின்‌ முதன்மை ஆய்வுக்கருத்தாக உள்ளது, ஆனால்‌ 
மற்ற தலைப்புகளும்‌ - மேன்மையான பலி, மேன்மையான பரிசுத்த ஸ்தலம்‌ 
மற்றும்‌ மேன்மையான உடன்படிக்கை போன்றவைகளும்‌ - தொடர்ந்து 
குறிப்பிடப்பட்டன. இவையாவும்‌, மேன்மையான பிரதான ஆசாரியர்‌ என்ற 
வகையில்‌ இயேசு இருக்கிறார்‌ என்ற சத்தியத்துடன்‌ தொடர்புடையவையாக 
உள்ளன. 


* இயேசு மேன்மையான பிரதான ஆசாரியராக இருக்கிறார்‌ என்றால்‌, 
அவர்‌ மென்மையான 2௯2 கொண்டிருக்கவும்‌ வேண்டும்‌ - மற்றும்‌ 
அவர்‌ அவ்வாறே கொண்டிருக்கிறார்‌: தம்மையே பலியாக அளித்தார்‌. 

* இயேசு மேன்மையான பிரதான ஆசாரியராக இருக்கிறார்‌ 
என்றால்‌, ஊழியம்‌ செய்வதற்கு அவர்‌ மென்மையான இடம்‌ 
ஒன்றையும்‌ கொண்டிருக்கவும்‌ வேண்டும்‌ - மற்றும்‌ அவர்‌ அவ்வாறே 
கொண்டிருக்கிறார்‌: பரலோகத்தில்‌ உண்மையான ஆசரிப்புக்‌ கூடாரம்‌. 

* இயேசு மேன்மையான பிரதான ஆசாரியராக இருக்கிறார்‌ என்றால்‌, 
அவர்‌ மேன்மையான உடன்படிக்கையை கொண்டிருக்கவும்‌ 
வேண்டும்‌ - மற்றும்‌ அவர்‌ அவ்வாறே கொண்டிருக்கிறார்‌: யூதத்துவ 
உடன்படிக்கையான பழைய உடன்படிக்கையானது, லேவியத்துவ 
ஆசாரியத்துடன்‌ தப்ப இயலாத வகையில்‌ பிணைக்கப்பட்டிருந்தது, 
பாவங்களுக்கு மன்னிப்பை அருளும்‌ புதிய உடன்படிக்கையை இயேசு 
கொண்டு வந்தார்‌. 


8ம்‌ அதிகாரத்தின்‌ கடை சிப்பகுதியில்‌, மேன்மையான உடன்படிக்கை 
என்ற கருத்து மேம்படுத்தப்பட்டுள்ளது. முந்திய அதிகாரத்தில்‌ “இயேசு 
அவ்வளவு கீசேலதீதீத உடன்படிக்கைக்கு! பிணையாளியானார்‌” என்று 
குறிப்பிடப்பட்டது (7:22; என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). 8ம்‌ அதிகாரத்தில்‌ 
எழுத்தாளர்‌ பின்வருமாறு கூறினார்‌: 


இவரோ (இயேசுவோ) விசேஷித்த வாக்குத்தத்தங்களின்பேரில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்ட விசேவித்ச உடன்படிக்கைக்கு எப்படி 
மத்தியஸ்தராயிருக்கிறாரோ, அப்படியே முக்கியமான ஆசாரிய 
ஊழியத்தையும்‌ பெற்றிருக்கிறார்‌. அந்த முதலாம்‌ உடன்படிக்கை 
பிழையில்லாதிருந்ததானால்‌, இரண்டாம்‌ உடன்படிக்கைக்கு இடம்‌ 
தேடவேண்டுவதில்லையே (8:6, 7; என்னால்‌ வலியுறுத்தப்படுறெது). 


இயேசுவின்‌ உடன்படிக்கை 22௯ என்று எழுத்தாளர்‌ கூறியது 


71 


ஏன்‌? 

(1) இம்‌ இதன்‌ தியம்‌. இருப்பதால்‌ (வசனம்‌ 6௮). 
எழுத்தாளர்‌ எப்போதுமே இயேசுவினிடத்தில்‌ திரும்பி வந்தார்‌. 
பழைய உடன்படிக்கையின்கழ்‌, மக்களுக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையில்‌ 
பூரணமற்ற பிரதான ஆசாரியார்‌ நின்றார்‌. புதிய உடன்படிக்கையின்கழ்‌, நமக்கும்‌ 
தேவனுக்கும்‌ இடையில்‌ நமது பூரணரான பிரதான ஆசாரியரே மத்தியஸ்தராக 
இருக்கிறார்‌ (1 தீமோத்தேயு 2:5). 

(2) திசா LL AL GDS CDT ATBEZGI GI GDS 
கொண்டிருடடதால்‌ (வசனம்‌ 6ஆ), பாவங்களுக்கு முழுமையான மற்றும்‌ 
நிறைவான மன்னிப்பு உட்பட, பல மேன்மையான உடன்படிக்கைகள்‌ மனதிற்கு 
வருகின்றன.” இந்த மேன்மையான உடன்படிக்கைகளில்‌ சில, 8ம்‌ அதிகாரத்தின்‌ 
கடைசிப்‌ பகுதியில்‌ தரப்பட்டுள்ளன. 

(3) முதலாம்‌. உடன்படிக்கையின்‌. ஓக்காம றி Gan 
முழூ. சாரர்‌ LU LL 2 லாக்‌ 7ம்‌ அதிகாரத்தை 
நீங்கள்‌ முதன்முறையாக வாசிக்குமபோது, “பிழையற்றது” என்ற சொற்றொடர்‌ 
உங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கலாம்‌. பழைய உடன்படிக்கை பிழையானதாக 
இருந்தது என்று எழுத்தாளர்‌ கூறினாரா? வாசிப்பதைத்‌ தொடருங்கள்‌. 
8ம்‌ வசனம்‌ “அவாசசைச்‌ குற்றப்படுத்தி, அவர்களை நோக்கி (என்னால்‌ 
வலியுறுத்தப்படுகிறது). உடன்படிக்கையில்‌ பிழை எதுவும்‌ இருக்கவில்லை, 
ஆனால்‌ மக்களிடத்தில்‌ தான்‌ தவறு இருந்தது. 9ம்‌ வசனத்தைக்‌ கவனியுங்கள்‌: 
“அந்த உடன்படிக்கையிலே அவர்கள்‌ நிலைநிற்கவில்லையே. ” மக்கள்‌ அந்த 
ஒப்பந்தத்தின்‌ தங்கள்‌ பகுதிக்கு ஏற்ப வாழவில்லை. 

நிருபத்தை வாசிப்பவர்களில்‌ சிலர்‌, புதிய உடன்படிக்கை மேன்மையானதாக 
இருந்தது என்பதைச்‌ சந்தேகப்படுவார்கள்‌ என்று எழுத்தாளர்‌ யூ௫த்தார்‌. 
ஆகையால்‌ அவர்‌, பழைய ஏற்பாட்டிலேயே கூட, முதல்‌ உடன்படிக்கை 
தேவனுடைய மக்களுடன்‌ அவரது கடைசி ஒப்பந்தமாக இருக்கவில்லை என்று 
காண்பிக்க, உடனடியாக எரேமியா 31:31-34ஐ மேற்கோள்‌ காண்பித்தார்‌. இதன்‌ 
கலந்துரையாடலை நாம்‌ இன்னொரு பாடத்திற்கு விடும்படிக்கு இது மிகவும்‌ 
முக்கியமான சத்தியமாக உள்ளது. இந்த வேளைக்கு நான்‌, ஒரு சுருக்கமான 
தொகுப்புரையைக்‌ கொடுக்க என்னை அனுமதியுங்கள்‌: நமது இருதயங்களுக்கு 
உறுதிப்பாட்டை அருளுகிற மேன்மையான ஒரு உடன்படிக்கையை இயேசு 
நமக்குக்‌ கொடுத்தார்‌.” 


கிறிஸ்தவம்‌ மேன்மையானதாக இருப்பது ஏன்‌ 
நாம்‌ கொண்டுள்ளது என்ன இது நமக்குக்‌ கொடுப்பது என்ன 


மேன்மையான ஒரு பிரதான நமது தேவனிடம்‌ செல்ல வழி 
ஆசாரியர்‌ 








மேன்மையான ஒரு பரிசுத்த ஸ்தலம்‌ நமது ஊழியர்‌ என்ற வகையில்‌ 


இயேசு 
மேன்மையான ஒரு உடன்படிக்கை | நமது இருதயங்களுக்கு உறுதிப்பாடு 


நாம்‌ மேன்மையான ஒரு பிரதான ஆசாரியரை, மேன்மையான ஒரு பரிசுத்த 





72 


ஸ்தலத்தை மற்றும்‌ மேன்மையான ஒரு உடன்படிக்கையைக்‌ கொண்டுள்ளோம்‌. 
இத்துடன்‌ நாம்‌, 3ம்‌ வசனத்தில்‌ மறைமுகமாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள, 
மேன்மையான ஒரு பலியைக்‌ கொண்டிருக்கிறோம்‌ என்ற கருத்தைக்‌ கூடுதலாகத்‌ 
குர முடியும்‌; மற்றும்‌ மேன்மையான நமது வாக்குத்தத்தங்கள்‌ பற்றி அதிகமாகக்‌ 
கூற முடியும்‌ (வசனம்‌ 6). 8ம்‌ அதிகாரம்‌ பற்றிய நமது கலந்துரையாடலை “புதிய 
உடன்படிக்கை” மீதான நமது அடுத்த பாடத்தில்‌ தொடருவோம்‌. 








குறிப்புகள்‌ 

“திறிஸ்தவம்‌ மேன்மையானதாக இருப்பது ஏன்‌?” என்ற வரைவட்டவணையைக்‌ 
காணவும்‌. “ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ 9ம்‌ அதிகாரத்தின்‌ தொடர்பாகக்‌ கலந்துரையாடப்படும்‌. 
இந்தப்‌ புத்தகத்தின்‌ வேறொரு பக்கத்தில்‌ உள்ள, ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ வரைபடத்தைக்‌ 
காணவும்‌. “கிறிஸ்தவம்‌ மேன்மையாக இருப்பது ஏன்‌?” என்ற வரைவட்டவணையில்‌ 
காணவும்‌. “Neil R. Lightfoot, Jesus Christ Today (Grand Rapids, Mich.: Baker Book House, 
1976), 154. “பின்வரும்‌ வகுப்பு கலந்துரையாடலுக்கு இது ஒரு நல்ல நேரமாக உள்ளது: 
புதிய உடன்படிக்கையின்‌ “மேன்மையான சல வாக்குத்தத்தங்கள்‌ யாவை”? “மீண்டும்‌ 
வரைவட்டவணையைக்‌ காணுங்கள்‌. 


73 


72 
பத்ய உடன்படிக்கை 


[8: 6-15] 


“பழைய ஏற்பாடு” மற்றும்‌ “புதிய ஏற்பாடு” - இவைகள்‌ பொதுவான 
பயன்பாட்டில்‌ இருக்கும்‌ சொற்றொடர்களாக உள்ளன. பழைய ஏற்பாடு 
யூதார்களுக்கானதாக இருக்கையில்‌, புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கானதாக 
உள்ளது என்பதை, நம்மில்‌ பெரும்பான்மையானவர்கள்‌' அறிந்திருக்கிறோம்‌, 
ஆனால்‌ ஏற்பாடுகளைப்‌ பற்றிச்‌ சிலர்‌ அறிந்துள்ள யாவுமாக அது உள்ளது. 
இருப்பினும்‌ “ஏற்பாடு” (மற்றும்‌ சில வேளைகளில்‌ “உடன்படிக்கை”) என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தைகளில்‌ - நாம்‌ தவறவிடக்‌ கூடாத - 
அழயை கருத்துக்களும்‌ உள்ளன. எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, 8ம்‌ 
அதிகாரத்தின்‌ பிற்பகுதியில்‌, 8 ஏற்பாடாகிய திய உடன்படிக்கையைப்‌ 
பற்றிப்‌ பேசினார்‌. 


ஒரு திச உடன்படிக்கை 


இது ஒரு உடன்படிக்கையாக உள்ளது 

ஒருவேளை நாம்‌ முதலில்‌, “உடன்படிக்கை” என்ற வார்த்தையை 
வலியுறுத்த வேண்டி இருக்கலாம்‌. NASB வேதாகமத்தில்‌ “உடன்படிக்கை? 
என்று மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ள சொற்றொடர்‌ KJV வேதாகமத்தில்‌ 
சிலவேளைகளில்‌ “ஏற்பாடு” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவ்விரு 
சொற்றொடர்களுமே, “உடன்படிக்கை” என்று ஒருவேளை சிறப்பாக 
மொழியெயர்க்கப்படக்கூடிய ஒரே கிரேக்க வார்த்தையில்‌ இருந்தே 
2 “பழைய ஏற்பாடு” மற்றும்‌ “புதிய ஏற்பாடு” 
என்பதற்குப்‌ பதிலாக, “பழைய உடன்படிக்கை” மற்றும்‌ “புதிய உடன்படிக்கை” 
(எபிரெயர்‌ 8:13; காண்க 8:8; 9:15; 12:24) அல்லது “முதலாம்‌ உடன்படிக்கை” 
மற்றும்‌ “இரண்டாம்‌ உடன்படிக்கை” (8:7; காண்க 9:1, 15, 18) என்பவை 


மொழிபெயர்க்கபபட்டுள்ளன. 


போன்ற சொற்றொடர்களை வேதாகமம்‌ பயன்படுத்துகிறது. 
“உடன்படிக்கை”? என்று இந்த சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ 
மொழியெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை, “உடன்படிக்கை?” 
என்பதற்கான ($மாtheke என்ற) வழக்கமான கிரேக்க வார்த்தையாக 
இருப்பதில்லை. மாறாக இங்குள்ள (4/2/௦௪ என்ற) கிரேக்க வார்த்தை 
சாதாரணமாக அச்சை குறிப்பிட்டது.” ஒரு உடன்படிக்கையைப்‌ 
பற்றி நாம்‌ நினைக்கும்போது, வழக்கமாக நாம்‌, இருசாராருக்கு இடையில்‌ 
ஏற்படுத்தப்படும்‌ ஒரு ஒப்பந்தத்தைப்‌ பற்றியே நினைக்கிறோம்‌. ஒருகருத்தில்‌ 
புதிய ஏற்பாடு இவ்வாறாகவே உள்ளது. நாம்‌ தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்ய 
ஒப்புக்கொள்கிறோம்‌, மற்றும்‌ தேவன்‌ நம்மை ஆசீர்வதிப்பதாக வாக்குத்தத்தம்‌ 
செய்கிறார்‌. இருப்பினும்‌ மனித உடன்படிக்கைகள்‌ அல்லது ஒப்பந்தங்களைப்‌ 


74 


பொறுத்தமட்டில்‌, ஒப்பந்தம்‌ ஏற்படுத்தப்படுவதற்கு முன்னர்‌ பேரம்பேசுதல்‌ 
என்பது அடிக்கடி இருக்றெது. பழைய உடன்படிக்கையைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
விஷயம்‌ அவ்வாறு இருந்தது இல்லை மற்றும்‌ புதிய உடன்படிக்கையிலும்‌ 
விஷயம்‌ அவ்வாறு இருப்பதில்லை, பழைய ஏற்பாட்டின்‌ நிபந்தனைகளில்‌ 
இஸ்ரவேல்‌ மக்கள்‌, கூற எதுவும்‌ இருந்ததில்லை, மற்றும்‌ புதிய ஏற்பாட்டின்‌ 
நிபந்தனைகளில்‌ நீங்களும்‌ நானும்‌ கூற எதுவும்‌ இருப்பதில்லை. இவ்விஷயத்தில்‌, 
புதிய உடன்படிக்கையானது அதிகமாக ஒரு உயிலைப்‌ போன்றதாக உள்ளது 
(காண்க 9:16, 17): உயிலினால்‌ பயன்‌ அடைபவர்‌ உயிலின்‌ நிபந்தனைகளை 
ஏற்றுக்கொள்ளவோ அல்லது புறக்கணிக்கவோ முடியும்‌, ஆனால்‌ அவர்கள்‌ 
அவற்றை மாற்ற இயலாது. 


இது புதியதாக உள்ளது 

அடுத்ததாக நாம்‌, கிறிஸ்துவின்‌ உடன்படிக்கையினுடைய சதான 
தன்மைமை வலியுறுத்துவது அவசியமாக இருக்கலாம்‌. “புதிய” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (41௦5 என்ற) வார்த்தை, வடிவத்தில்‌ அல்லது 
பண்பில்‌ “புதியது” அல்லது பழையதுடன்‌ நேரெதிராக ஓப்பிடப்படும்‌ 
வகையில்‌ மாறுபட்ட இயல்புடையது என்று அர்த்தப்படுறெது.* புதிய 
உடன்படிக்கை என்பது பழைய உடன்படிக்கையின்‌ புதுப்பிக்கப்பட்ட 
பதிப்பாக இருப்பதில்லை; மாறாக இது உடன்படிக்கையின்‌ ஒரு பதிய 
272௭7 உள்ளது. 

தி உடன்படிக்கை தேவனுடைய திட்டத்தின்‌ ஒரு பகுதியாக இருந்தது 
என்று காண்பிக்க, எரேமியா 31:31-34ல்‌ இருந்து எழுத்தாளர்‌ மேற்கோள்‌ 
காண்பித்தார்‌: “இதோ, கர்த்தர்‌ சொல்லுகிறதென்னவெனில்‌: இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தோடும்‌ யூதா குடும்பத்தோடும்‌ நான்‌ புது உடன்படிக்கையை 
ஏற்படுத்துங்காலம்‌ வருகிறது” (8:8; காண்க எரேமியா 31:31). சாலொமோன்‌ 
அரசருடைய மரணத்திற்குப்‌ பின்பு, இஸ்ரவேல்‌ நாடு பிரிவுபட்ட போது, 
அது இஸ்ரவேல்‌ மற்றும்‌ யூதா என்ற பிரிவுபட்ட இரண்டு தனித்தனி 
அரசுகளாயிற்று. யூதர்கள்‌ அடிமைத்தளையில்‌ கூட்டிச்‌ செல்லப்பட்டதன்‌ 
விளைவாக, அவர்களின்‌ இருதயத்தில்‌ ஏற்பட்ட மாற்றத்தையே, எரேமியா 
புத்தகத்தில்‌ உள்ள வாக்குத்தத்தம்‌ தோற்றகாலத்தில்‌ குறிப்பிட்டது என்று சிலர்‌ 
நினைக்கின்றனர்‌. விஷயம்‌ அவ்வாறாக இருந்தாலும்‌ இல்லை என்றாலும்‌, 
இது பழைய ஏற்பாட்டின்‌ காலங்களில்‌ முற்றிலும்‌ நிறைவேற்றப்படாத 
தீர்க்கதரிசனமாக உள்ளது. எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ இதை, 
கிறிஸ்துவின்‌ புதிய உடன்படிக்கையில்‌ முழுமையாக மற்றும்‌ நிறைவாக 
நிறைவேற்றபட்டது என்று சரியாகவே விளக்கம்‌ அளித்தார்‌. 


புதிய உடன்படிக்கையின்‌ பண்புகள்‌ 
புதிய உடன்படிக்கை மென்மையானதாக உள்ளது என்பது அதன்‌ 
முதன்மைப்‌ பண்பாக உள்ளது (7:22): இது மேன்மையான மத்தியஸ்தரான 
இயேசுவைக்‌ கொண்டுள்ள காரணத்தால்‌ (8:6௮; காண்க கலாத்தியர்‌ 3:19) 
22௦-92௨ உள்ளது, மற்றும்‌ இது மேன்மையான வாக்குத்தத்தங்களின்மீது 
நிலைநாட்டப்பட்டுள்ள காரணத்தால்‌ மேன்மையானதாக உள்ளது (8:6. இது 
கியதா உள்ளது என்பது (மேலே குறிப்பிடப்பட்ட படி) இதன்‌ இன்னொரு 


7 


பண்பாக உள்ளது. கூடுதலான மற்ற பண்புகளையும்‌ நமது வசனப்பகுதி 
கருத்தாகக்‌ தெரிவிக்கிறது. 


பிழையற்ற உடன்படிக்கை 

முதலாம்‌ உடன்படிக்கையைப்‌ போலின்றி, புதிய உடன்படிக்கையானது 
மக்களைத்‌ தேவனிடத்தில்‌ ஒரு நிரந்தமான ஐக்கியத்திற்குள்‌ கொண்டு வருகிறது 
என்ற வகையில்‌ இது பிழையற்ற ஒன்றாக உள்ளது (8:7). இதில்‌ பிழை எதுவும்‌ 
இருப்பதில்லை மற்றும்‌ இது நமது பிழைகளுக்கு (பாவமன்னிப்பு என்ற) 
அளிப்பை ஏற்படுத்துகிறது. 


ஆவிக்குரிய உடன்படிக்கை 

இது (சபை என்ற; காண்க 1 பேதுரு 2:9, 10) ஆவிக்குரிய மக்களுடனான 
ஆவிக்குரிய உடன்படிக்கையாக உள்ளது. எரேமியா தமது தீர்க்கதரிசனப்‌ 
புத்தகத்தை எழுதிய வேளையில்‌, இஸ்ரவேலின்‌ வடக்கு இராஜ்யம்‌ அசீரிய 
அடிமைத்தளையில்‌ கூட்டிச்‌ செல்லப்பட்டிருந்தது, மற்றும்‌ விரைவிலேயே 
தெற்கு இராஜ்யமான யூதாவும்‌ பாபிலோனிய அடிமைத்தளையில்‌ கூட்டிச்‌ 
செல்லப்பட இருந்தது. எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ பரிசுத்த 
ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு, அடிமைத்தனத்தில்‌ இருந்து கடைசியில்‌ திரும்பிய 
யூதாவுக்கும்‌ இஸ்ரவேலுக்கும்‌ அல்ல, ஆனால்‌ ஆபிரகாமின்‌ ஆகும 
சந்ததிக்கே (காண்க கலாத்தியர்‌ 3:29), அதாவது கிறிஸ்தவர்களுக்கே இந்தத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ முழுமையாக நடைமுறைப்பட்டது என்று செயல்விளைவில்‌ 
கூறினார்‌. 





உள்ளான உடன்படிக்கை 

இது ஒரு உள்ளான உடன்படிக்கையாக இருக்றெது (எபிரெயர்‌ 8:10). 
இருதயத்திற்கான மார்க்கத்தின்‌ அவசியம்‌ பற்றிக்‌ கூறுவதற்கு அதிகமானவற்றை 
எரேமியா கொண்டிருந்தார்‌ (காண்க எரேமியா 4:4, 14; 5:24; 24:7; 29:13). 
யோசியாவின்‌ சீர்திருத்தத்தின்‌ விளைவாக, பழைய ஏற்பாட்டின்‌ புறம்பான 
சமயச்‌ சடங்குகளில்‌ பல கடைப்பிடிக்கப்‌ பட்டுக்கொண்டிருந்தன; ஆனால்‌ 
மக்கள்‌ இன்னமும்‌ இருதயத்தைப்‌ புறக்கணித்தே இருந்தனர்‌. புதிய 
உடன்படிக்கை இருதயத்தில்‌ எழுதப்பட வேண்டியதாக இருந்தது (காண்க 
2 கொரிந்தியர்‌ 3). 


தனிப்பட்ட உடன்படிக்கை 

இது ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கையாக இருக்கிறது. 8:10ன்‌ 
கடைசியில்‌ குறிப்பிடப்பட்டது, யாத்திராகமம்‌ 34:7ல்‌ இஸ்ரவேல்‌ 
மக்களுக்குத்‌ தரப்பட்டதும்‌ எரேமியா 31:31-34ல்‌ புதுப்பிக்கப்‌ பட்டதுமான 
வாக்குத்தத்தமாக இருந்தது. இருப்பினும்‌, கீழ்ப்படியாமையின்‌ காரணமாக 
(எபிரெயர்‌ 8:9ஆ) இது ஒருக்காலும்‌ உணர்ந்தறியப்பட வில்லை. கடைசியாக 
இது கிறிஸ்தவத்தில்‌ முழுமையாக உணர்ந்தறியப்‌ படவேண்டியதாக இருந்தது 
(காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:7). இந்தப்‌ புதிய உடன்படிக்கையின்‌ 
தனிப்பட்ட இயல்பானது எபிரெயர்‌ 8:11ல்‌ உள்ள “அறிவார்கள்‌” என்ற 
வார்த்தையில்‌ வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்விடத்தில்‌ கர்த்தரை “அறிவார்கள்‌” 


76 


என்டது அவருடன்‌ ஒரு நெருக்கமான, தனிப்பட்ட உறவைக்‌ கொண்டுள்ளதை 
அர்த்தப்படுத்துறெது.” 


அறியக்கூடிய உடன்படிக்கை 

இது ஒரு அறியக்கூடிய உடன்படிக்கையாக உள்ளது (வசனம்‌ 11). 
தேவனுடைய மக்களின்‌ பகுதியில்‌ இருந்த ஆவிக்குரிய அறியாமையினால்‌ 
எரேமியா இளைப்படைந்திருந்தார்‌ (காண்க எரேமியா 3:15; 10:14; 51:17). புதிய 
உடன்படிக்கையில்‌, “சிறியவன்‌ முதற்கொண்டு பெரியவன்வரைக்கும்‌” எல்லாரும்‌ 
தேவனை அறிவார்கள்‌. யூதக்‌ குழந்தைகள்‌ தேவனுடனான உடன்படிக்கையில்‌ 
எப்பொழுதும்‌ பிரவேசித்தனர்‌ என்பதால்‌, இந்த வாக்குத்தத்தம்‌ பழைய 
ஏற்பாட்டில்‌ நிறைவேற்றப்படக்‌ கூடாதிருந்தது. அவர்கள்‌ பிறந்து ஒருசில 
நாட்களே ஆன நிலையில்‌, பிறப்பினாலும்‌ விருத்தசேதனச்‌ சடங்கினாலும்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய மக்களாயினர்‌; ஆனால்‌ பிற்பாடு அவர்கள்‌ கர்த்தரை 
அறிந்துகொள்வதற்குப்‌ சேரத்‌ ட ண்டி வாசமாக இருந்தனர்‌. இந்த 
வாக்குத்தத்தம்‌ கிறிஸ்தவத்தில்‌ உணர்ந்தறியப்பட ௦423௨௦ ஏனெனில்‌ அவர்‌ 
தேவனுடனான உடன்படிக்கையில்‌ பிரவேசிப்பாரா இல்லையா என்பதைத்‌ 
தீர்மானிக்கப்‌ போதிய அளவுக்கு பக்குவமும்‌ போதிய அளவுக்குத்‌ தகவல்கள்‌ 
அறிவிக்கப்படுதலும்‌ கொண்டிருந்தால்‌ தான்‌ அவர்கள்‌ அதில்‌ பிரவேசிக்க 
முடியும்‌; அந்த உறவுமுறைக்குள்‌ பிரவேசிப்பதற்கு முன்னதாக அவர்‌ 
போதிக்கப்படுகிறார்‌ (காண்க 28:18-20; மாற்கு 16:15, 16; யோவான்‌ 1:12, 13; 
6:44, 45). 


மீட்கும்‌ உடன்படிக்கை 

இது மீட்கும்‌ உடன்படிக்கையாக உள்ளது (எபிரெயர்‌ 8:12). பழைய 
உடன்படிக்கை மன்னிப்பைப்‌ பற்றிப்‌ பேசியது, ஆனால்‌ அது ஒரு 
தற்காலிக மன்னிப்பாகவே இருந்தது (10:3, 4) அது பூரணமான பலியை 
முன்னெதிர்‌ நோக்கியிருந்தது (காண்க 9:15). புதிய உடன்படிக்கையில்கான்‌, 
“அவர்களுடைய பாவங்களையும்‌ அவர்களுடைய அக்ரெமங்களையும்‌ நான்‌ 
இனி நினைப்பதில்லை” என்று தேவன்‌ கூறுகிறார்‌ (10:12). 


நீடித்து நிலைத்திருக்கும்‌ உடன்படிக்கை 

பழைய உடன்படிக்கையுடன்‌ நெரெதிராக ஓப்பிடப்படுகையில்‌, 
இது நீடித்து நிலைத்திருக்கும்‌, நிரந்தரமாக இருக்கும்‌ உடன்படிக்கையாக 
உள்ளது (8:13). எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதப்பட்ட நாட்களில்‌ இருந்ததைக்‌ 
காட்டிலும்‌, இன்றைய நாட்களில்‌, பழைய உடன்படிக்கையை விடப்‌ 
பழையதாக புதிய உடன்படிக்கை உள்ளது. இது நீண்ட நாட்கள்‌ இருந்துள்ளது 
ஆனால்‌ இது தியுதாகனே நிலைத்துள்ளது. இது இன்றைக்கும்‌ நாளைக்கும்‌ 
மற்றும்‌ கர்த்தர்‌ வரும்‌ வரைக்கும்‌ தேவனுடைய ஆச்சரியம்‌ நிறைந்த புதிய 
உடன்படிக்கையாகவே உள்ளது. 





உத்கஞாுககான உடன்படிக்கை 
மத்தேயு சுவிசேஷம்‌ முதல்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ வரைக்கும்‌ 
உள்ளவற்றை நாம்‌ புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை என்று குறிப்பிடுகிறோம்‌. 


77 


இருப்பினும்‌ நாம்‌, இதன்‌ நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடன்‌ 
உடன்படிக்கை உறவில்‌ பிரவேசிக்காத வரையிலும்‌, இது உண்மையில்‌ 522-47௪ 
புதிய உடன்படிக்கையாக இருப்பதில்லை என்பதை நாம்‌ புரிந்துகொள்வது 
அவசியம்‌. 2 கொரிந்தியர்‌ 3ல்‌ பவுலின்‌ சொற்றொடராக்கத்தைக்‌ 
குழுவிக்கூறுவதென்றால்‌, தாள்களில்‌ அச்சிட்ட வெறும்‌ வார்த்தைகளாக 
மாத்திரம்‌ இருக்கும்‌ வரையில்‌, இது ஒரு உடன்படிக்கையாக இருப்பதில்லை 
என்று நாம்‌ கூறலாம்‌; இது நமது இருதயங்களில்‌ எழுதப்படும்போது தான்‌ ஒரு 
உடன்படிக்கையாகிறது (காண்க வசனம்‌ 3). 

பாடங்கள்‌ அடிக்கடி பின்வரும்‌ கேள்வியுடன்‌ முடிகின்றன: “நீங்கள்‌ ஒரு 
கிறிஸ்தவராக இருக்கிறீர்களா?” சற்றே மாறுபட்ட ஒரு கேள்வியுடன்‌ இந்தப்‌ 
பாடத்தை முடிக்க நான்‌ விரும்புகிறேன்‌: “நீங்கள்‌ தேவனுடன்‌ உடன்படிக்கை 
உறவில்‌ இருக்கிறீர்களா?” தேவன்‌ உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்‌, ஆனால்‌ 
அவரது நிபந்தனைகளை நீங்கள்‌ ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது ஏற்றுக்கொள்ள 
மாட்டீர்களா என்பது உங்களைப்‌ பொறுத்ததாக உள்ளது. 





குறிப்புகள்‌ 

"நான்‌ போதிப்பவர்களுக்கு இந்தக்கூற்று உண்மையாக உள்ளது. உங்கள்‌ 
மாணவர்களுக்குத்‌ தேவையான வகையில்‌ இந்தக்‌ கருத்தைத்‌ தழுவியமைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. “எபிரெயர்‌ 9:16, 17ஐத்‌ தவிர, இவ்வார்த்தை “உடன்படிக்கை” 
என்றே மொழிபெயர்க்கப்பட வேண்டும்‌ என்று எனது போதகரான நீ லைட்‌ஃபூட்‌ 
அவர்கள்‌ நம்பினார்‌. “இவ்வார்த்தை “ உயில்‌ அல்லது வேறுவகையில்‌ ஒரு சொத்தைப்‌ 
பொருத்தமானவருக்குக்‌ கொடுத்தல்‌” ” என்பதைக்‌ குறிக்கிறது (W. 8. Vine, Merrill F. Unger, 
and William White, Jr., Vine 5 Complete Expository Dictionary of Old and New Testament Words 
[Nashville: Thomas Nelson Publishers, 1985], 135). ‘Ibid., 430-31. ‘John Willis, My Servants the 


Prophets, vol. 3 (Abilene, Tex.: Biblical Research Press, 1972), 74. 


78 


76 
பரிசுத்கு கூடாரம்‌ 
பற்றிய ஒப்பனை 

[9:1-14] 


எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ 8ம்‌ அதிகாரத்தில்‌, “மேன்மையான 
உடன்படிக்கை” என்பதன்‌ மீது வலியுறுத்தம்‌ இருந்தது (காண்க வசனம்‌ 69. 
இருப்பினும்‌ இந்த அதிகாரம்‌, இயேசு ஒரு மேன்மையான பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ 
கொண்டிருக்கிறார்‌ என்றும்‌ சுட்டிக்காண்பித்தது: “மனுஷரால்‌ அல்ல, கர்த்தரால்‌ 





ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும்‌” (வசனம்‌ 2; காண்க வசனம்‌ 5). 
இப்போது 9ம்‌ அதிகாரத்தின்‌ முகல்‌ பாகத்தில்‌, இயேசுவின்‌ மேன்மையான 
பரிசுத்த ஸ்கலத்தின்மீது எழுத்தாளர்‌ கவனம்‌ குவிப்பதை நாம்‌ காணுகிறோம்‌. 








இந்த அதிகாரத்தின்‌ முதல்‌ வசனம்‌, தலைப்புகள்‌ ஒன்றாகப்‌ பிணைக்கப்‌ 





பட்டிருப்பதைக்‌ காண்பிக்கிறது. முதல்‌ உடன்படிக்கையானது, முதலாம்‌ 
கூடாரத்தை அல்லது ஆசாரிப்புக்‌ கூடாரத்தைப்‌ பற்றியும்‌ அதில்‌ நிகழ்த்தப்பட்ட 
ஆராதனை ஊழியங்களைப்‌ பற்றியும்‌ கூறிற்று. 

அசரிப்புக்‌ கூடாரத்தைப்‌ பற்றிய படிப்பு மனதை ஈர்க்கக்‌ கூடியதாக 





உள்ளது. ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ பற்றிய ஆர்வத்திற்குரிய எல்லா உண்மைகளையும்‌ 
பற்றிக்‌ கவனிக்க நமக்கு நேரம்‌ இருக்காது - ஆனால்‌ எபிரெயருக்கு நிருபத்தை 
எழுதியவரும்கூட இதைச்‌ செய்யவில்லை (காண்க 9:5). நமது அணுகுமுறை 
9:9ல்‌ கருத்தாகக்‌ தெரிவிக்கப்‌ பட்டுள்ளது, இங்கு அவர்‌ பழைய ஏற்பாட்டின்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ “இக்காலத்திற்கு உதவுகிற ஓப ing? 
(என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது) என்று கூறினார்‌. “ஒப்பனை” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள டலாம்‌ என்ற) வார்த்தை, “உவமை” என்பதை 
நாம்‌ பெறும்‌ வார்த்தையாக உள்ளது. Pவb௦le என்பது “அருகாக வைத்தல்‌” 
என்பதைக்‌ குறிப்பிடுகிறது: “இது ஒப்பீடு செய்யும்‌ கண்ணோட்டத்துடன்‌, 
ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தின்‌ அருகாக வைத்தல்‌ என்பதைக்‌ 
குறிப்பிடுகிறது. ”” செயல்விளைவில்‌ எழுத்தாளர்‌, பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தை 
(ஆசரிப்புக்‌ கூடாரத்தை) பரலோகத்தின்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகாமையில்‌ 





வைத்து அவ்விரண்டையும்‌ ஒப்பிட்டார்‌. 


வடிவமைப்பு/மாதிரி 
அந்த ஒப்பீட்டை மதித்து உணருவதற்கு நாம்‌, பூமிக்குரிய ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தை முதலில்‌ கண்ணோக்குவோமாக. 8ம்‌ அதிகாரம்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தின்‌ “மாதிரி” பற்றியும்‌ “மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும்‌” 
செய்வகன்‌ முக்கியத்துவம்‌ பற்றியும்‌ பேசிற்று (வசனம்‌ 5). 


79 


ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ விபரங்கள்‌ (9:1-5) 

முதல்‌ ஐந்து வசனங்களில்‌, ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ பல விபரங்கள்‌ 
குறிப்பிடப்‌ பட்டுள்ளன. பின்வரும்‌ அனைத்துப்‌ பொருள்களும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தினுள்‌ இருந்தன: 


உ பரிசுத்தஸ்தலம்‌ (வசனம்‌ 2).* 

* பொன்‌ குத்து விளக்கு (வசனம்‌ 2). 

உ தேவசமூகத்து அப்ப மேஜை (வசனம்‌ 2). 

* இரண்டாம்‌ திரை (பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ மகாப்பரிசுத்த ஸ்கலத்திற்கும்‌ 
இடையில்‌ இருந்த திறை) (வசனம்‌ 3). 

உ மகாப்பரிசுத்த ஸ்தலம்‌ (வசனம்‌ 3). 

தூப பீடம்‌ (வசனம்‌ 4), இது “பொன்னால்‌ செய்த பீடம்‌” என்றும்‌ 
அறியப்பட்டுள்ளது. இது பரிசுத்த ஸ்தலத்தின்‌ திரைக்கு முன்பாக 
வைக்கப்பட்டிருந்தது; தூபத்தில்‌ இருந்து எழும்பிய புகை, மகாப்பரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்‌, காற்றில்‌ மிதந்து சென்றதால்‌, இதை மகாப்‌ பரிசுத்த 
ஸ்தலத்துடன்‌ இணைவுகொண்டிருந்த பீடம்‌ என்று எழுத்தாளர்‌ 
சித்தரித்தார்‌. 

உ உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌ அதில்‌ இருந்த பொருள்களும்‌ (வசனம்‌ 4). 

உ இருபாசனம்‌ (உடன்படிக்கைப்‌ பெட்டியின்‌ மூடி) (வசனம்‌ 5). 





8ம்‌ அதிகாரத்தின்‌ எஞ்சிய பகுதியில்‌, மற்ற விபரங்கள்‌ சித்தரிக்கப்‌ 
பட்டுள்ளன. பின்வரும்‌ இரண்டு பொருள்களும்‌ கூடாரத்திற்கு வெளியில்‌ 
இருந்தன: 


* வெண்கலத்தால்‌ ஆன பலிபீடம்‌ (வெண்கலத்தினால்‌ மூடப்பட்ட 
பெரிய பீடம்‌) இருந்தது. இதில்தான்‌ பலிகள்‌ செலுத்தப்‌ பட்டன, 
பலிசெலுத்தப்பட்ட மிருகங்களின்‌ இரத்தம்‌ சிந்தப்பட்டது. (இந்த பலிகள்‌ 
பற்றிய குறிப்புகள்‌ 7, 9, 11-13 ஆதிய வசனங்களில்‌ காணப்படுகின்றன.) 

* கைகழுவும்‌ தொட்டி, வெண்கலப்‌ பலிபீடத்திற்கும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்கும்‌ இடையில்‌ வைக்கப்‌ பட்டிருந்தது. இங்கு 
சடங்காச்சாரமான “கழுவுதல்கள்‌” செய்யப்பட்டன (10ம்‌ வசனத்தைக்‌ 
காணவும்‌). 


சடங்குகளின்‌ விபரங்கள்‌ (9:6-10) 

பரிசுத்த ஸ்தலத்தில்‌ ஆசாரியர்களின்‌ பொதுவான ஊழியம்‌ முதலாவதாகக்‌ 
குறிப்பிடப்‌ பட்டுள்ளது (வசனம்‌ 6).£ இது எழுத்தாளரின்‌ விவாதத்தைப்‌ 
பொறுத்த மட்டில்‌ மாபெரும்‌ தனிக்கவனத்திற்குரிய விஷயமாக இருப்பதில்லை. 
இது தற்காலிகமான இயல்பைக்‌ கொண்டிருந்த ஊழியம்‌ என்று மாத்திரம்‌ அவர்‌ 
குறிப்பிட்டார்‌ (வசனம்‌ 8). மகாப்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரதான ஆசாரியர்‌ 
பிரவேசித்த, பாவநிவாரண நாள்‌ மீதே அவரது குறிப்புகள்‌ கவனம்‌ குவித்தன 
(வசனம்‌ 7; காண்க வசனம்‌ 25).” 


80 


ஒப்பனை 


இதர இணைகருத்துக்கள்‌ 

பூமிக்குரிய மற்றும்‌ பரலோகத்திற்குரிய உலகப்பிரகாரமான மற்றும்‌ 
ஆவிக்குரிய விஷயங்களை நாம்‌ ஒப்பிடுகையில்‌, இவை எல்லாவற்றையும்‌ 
மனதில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. ஆண்டுகளினூடே பிரசங்கியார்கள்‌, பூமிக்குரிய 
கூடாரம்‌ மற்றும்‌ கிறிஸ்தவம்‌ ஆகியவற்றிற்கு இடையில்‌ இணைக்‌ கருத்துக்களை 
ஆலோசனை கூறுவதில்‌ மகிழ்வடைந்துள்ளனர்‌. 


* பரிசுத்த ஸ்தலத்தினுள்‌ பிரவேசிப்பதற்கு முன்னதாக, ஆசாரியர்கள்‌ 
கைகழுவும்‌ தொட்டியில்‌ கழுவினர்‌, மற்றும்‌ நாம்‌ ஞானஸ்நானம்‌ 
பெறுகிறபோது, நமது “உடல்கள்‌ சுத்தமான தண்ணீரினால்‌ கழுவப்‌ 
படுகின்றன” (10:22). 

* பொன்‌ குத்துவிளக்கு பரிசுத்த ஸ்தலத்தின்‌ வெளிச்சத்திற்கான 
ஆதாரமூலமாக இருந்தது, மற்றும்‌ தேவனுடைய வசனமே நமது 
ஆவிக்குரிய வெளிச்சத்திற்கு ஆதாரமூலமாக உள்ளது (4:12; காண்க 
சங்கதம்‌ 119:105). 

உ துபத்தின்‌ புகையானது மகாப்பரிசுத்த ஸ்தலத்தினுள்‌ காற்றில்‌ மிதந்து 
சென்றது போலவே, நமது ஜெபங்கள்‌ பரலோகத்திற்குள்‌ எழும்புகன்றன 
(காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 5:8; 8:3, 4). 





பிரதான நோக்கம்‌ 

இருப்பினும்‌, பழைய ஏற்பாட்டு ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ ஒவ்வொரு 
விஷயம்‌ மற்றும்‌ அதற்குச்‌ சரிநேர்‌ படிவமாகக்‌ கிறிஸ்தவத்தில்‌ இருந்த விஷயம்‌ 
ஆகியவற்றிற்கு இடையில்‌ ஒரு இணைகருத்தைத்‌ தரவழைத்தல்‌ என்பது 
எழுத்தாளரின்‌ நோக்கமாக இருக்கவில்லை. எப்பொழுதும்போலவே, இயேசுவை 
உயர்த்துதல்‌, அவரது மேன்மைத்துவத்தைக்‌ காண்பித்தல்‌ என்பதே அவரது 
நோக்கமாக இருந்தது. நமது பிரதான ஆசாரியர்‌ என்ற வகையில்‌ இயேசு, ... 





* “கையினால்‌ செய்யப்பட்டதாயெ இந்தச்‌ சிருஷ்டிசம்பந்தமான 
கூடாரத்தின்‌ வழியாக அல்ல, ஆனால்‌ பரலோகத்திலேதானே” 
பிரவேசித்தார்‌ (வசனங்கள்‌ 11, 24). 

* காளைகள்‌ மற்றும்‌ வெள்ளாட்டுக்கிடாக்களின்‌ இரத்தத்தை அல்ல, 





ஆனால்‌ தமது சொந்த இரத்தத்தைக்‌ கொண்டு வந்தார்‌ (வசனம்‌ 12). 

* தமது பாவங்களுக்காக அல்ல, ஆனால்‌ நமது பாவங்களுக்காகப்‌ பலியைக்‌ 
கொண்டு வந்தார்‌ (காண்க வசனங்கள்‌ 7, 14; 4:15; 7:27). 

உ “வருஷத்திற்கு ஒருமுறை” (வசனம்‌ 7) அல்ல, ஆனால்‌ “ஒரேதரமாக” 
(வசனம்‌ 12) மக்களுக்காக “ஒரேதரமாக” மற்றும்‌ எல்லாக்‌ காலத்திற்கும்‌ 
“ஓரே தரமாக” (காண்க வசனங்கள்‌ 25-28; 9:12; 10:10) பலியைக்‌ 
கொண்டு வந்தார்‌! 


81 


கருத்து 
ஆகையால்‌ எழுத்தாளர்‌, பூமிக்குரிய ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ ஊழியத்தைப்‌ 
பரலோக ஆரசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ அருகில்‌ வைத்து, சில நேரெதிர்‌ கருத்துகளைத்‌ 
தரவழைத்தார்‌. அவரது கருத்து என்னவாக இருந்தது? 


நமது பரிசுத்த ஸ்தலம்‌ மேன்மையானதாக உள்ளது. 

நமது வசனப்‌ பகுதியில்‌ இருந்து பல பாடங்கள்‌ கற்றுக்கொள்ளப்‌ 
படமுடியும்‌. நமது பரிசுத்த ஸ்தலம்‌ மேன்மையானதாக உள்ளது என்பது அதில்‌ 
ஒன்றாகும்‌. தோற்றகால ஆசரிப்புக்கூடாரம்‌ மகிமையுள்ளதாக இருந்தது. 
பூமிக்குரிய ஆசரிப்புக்‌ கூடாரத்தினுள்‌ இருந்த பொருள்கள்‌ பொன்னினால்‌ 
ஆனவையாக அல்லது பொன்னினால்‌ மூடப்பட்டவையாக இருந்தன; இருந்த 
போதிலும்‌ நமது ஆசரிப்புக்கூடாரம்‌ அதிக மகிமையுள்ளதாக இருக்கிறது. அது 
பரலோகத்தில்‌ இருக்கிறது! 


நமது பலி மேன்மையானதாக உள்ளது. 
இருப்பினும்‌ நமது பலி மேன்மையானதாக உள்ளது என்று நாம்‌ அறிய 
வேண்டும்‌ என்றே எழுத்தாளர்‌ முதன்மையாக விரும்பினார்‌. 


* மிருக பலிகள்‌ பழைய ஏற்பாட்டு முறைமையின்‌ பாகமாக இருந்தன 
(வசனம்‌ 10), அதே வேளையில்‌ நமது பலியானது, புதிய ஏற்பாட்டு 
மீட்பின்‌ இருதயம்‌ போன்ற மையப்பகுஇயாக உள்ளது (வசனம்‌ 12). 

* மிருக பலிகள்‌ மாம்சத்திற்கு உரியவையாக இருந்தன (வசனம்‌ 13), 
அதே வேளையில்‌ நமது பலியானது பாவங்களை மன்னிக்கிறது மற்றும்‌ 
மனச்சாட்சியைச்‌ சுத்திகரிக்றெது (வசனம்‌ 14). 

* மிருகபலிகள்‌ தற்காலிக சுத்திகரிப்பை விளைவித்தன (மறைமுகமாக 
உணர்த்தப்‌ படுறெது), அதே வேளையில்‌ நமது பலியானது நித்திய 
மீட்பைக்‌ கொண்டுவருகிறது (வசனம்‌ 12). 

* மிருகபலிகள்‌ (யூதர்கள்‌ என்ற) ஒருசிலருக்கானவைகளாக இருந்தன, 
அதே வேளையில்‌ நமது பலியானது “அநேகருக்கானதாக” (வசனம்‌ 28) - 
மனிதகுலம்‌ முழுமைக்குமானதாக (2 கொரிந்தியர்‌ 5:15) இருக்றெது. 


நமது ஊழியம்‌ மேன்மையானதாக இருக்க வேண்டும்‌. 

இது உண்மையாக உள்ளதால்‌, கர்த்தருக்கான நமது ஊழியம்‌ 
மேன்மையானதாக இருக்க வேண்டும்‌. 14ம்‌ வசனத்தின்‌ பின்வரும்‌ 
வார்த்தைகளைத்‌ தவறவிட்டு விடாதீர்கள்‌: “கிறிஸ்துவினுடைய இரத்தம்‌ 
ஜீவனுள்ள தேவனுக்கு அய்யர்‌ செய்வதற்கு உங்கள்‌ மனச்சாட்சியைச்‌ செத்த 
கிரியைகளறச்‌ சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்‌!” (என்னால்‌ வலியுறுத்தப்‌ 
படுறெது). நாம்‌ ஊழியம்‌ செய்யும்படியாக இரட்சிக்கப்‌ பட்டிருக்கிறோம்‌! 
அடுத்த அதிகாரத்தில்‌ (19ம்‌ வசனம்‌ தொடங்கி), எழுத்தாளரின்‌ மிக நீண்ட 
“ஊக்குவித்தலுக்கான வார்த்தை” தொடங்குகிறது. 


82 








போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 
சில காரணங்களினால்‌ எழுத்தாளர்‌, தமது விவரிப்பில்‌ தேவாலயத்திற்கு 
மாறாக ஆசரிப்புக்‌ கூடாரத்தைப்‌ பயன்படுத்தினார்‌. ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ என்பது 
எடுத்துச்‌ செல்லப்படக்‌ கூடிய கூடாரமாக இருந்தது, அதே வேளையில்‌ 
தேவாலயம்‌ ஒரு நிரந்தரமான கட்டுமானமாக இருந்தது. ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ 
மற்றும்‌ அதில்‌ செய்யப்படும்‌ ஊழியம்‌ ஆகியவற்றின்‌ விபரங்கள்‌ பற்றி நீங்கள்‌ 
நன்கு அறிய விரும்பலாம்‌ (யாத்திராகமம்‌ 35-40). 





குறிப்புகள்‌ 

"IV வேதாகமம்‌ இவ்வார்த்தையை “விவரிப்பு” என்று மொழிபெயர்த்திருக்கையில்‌, 
பிலிப்ஸ்‌ அவர்களின்‌ மொழிபெயர்ப்பில்‌ “சித்தரிப்பு” என்றுள்ளது. 2W. 13. Vine, Merrill 
F. Unger, and William White, Jr., Vines Complete Expository Dictionary of Old and New Tes- 
tament Words (Nashville: Thomas Nelson Publishers, 1985), 457. ‘ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
வரைபடத்தைக்‌ காணவும்‌. “6ம்‌ வசனத்தில்‌ பரிசுத்த ஸ்தலம்‌ “வெளி [நேரடி அர்த்தத்தில்‌ 
முதலாம்‌] கூடாரம்‌” என்று அழைக்கப்‌ பட்டுள்ளது. 7ம்‌ வசனத்தில்‌ மகாப்பரிசுத்த 
ஸ்தலம்‌ “இரண்டாம்‌” கூடாரம்‌ என்று குறிப்பிடப்‌ பட்டுள்ளது. “பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
வைக்கப்‌ பட்டிருந்த பொருள்கள்‌ ஒவ்வொன்றின்‌ தொடர்பாகவும்‌ ஆசாரியர்கள்‌ என்ன 
செய்தனர்‌ என்பவற்றைப்‌ பற்றி நீங்கள்‌ கூற விரும்பலாம்‌. “அந்த நாளில்‌ நடைபெற்ற எல்‌ 
லாவற்றையும்‌ மறுகண்ணோட்டமிடுங்கள்‌. “வருஷத்திற்கு ஒருமுறை” என்பது “ஆண்டில்‌ 
ஒருநாள்‌” என்று அர்த்தப்‌ படுத்துகிறது. அந்த நாளில்‌ பிரதான ஆசாரியர்‌ குறைந்த பட்சம்‌ 
மூன்று முறைகள்‌ மகாப்‌ பரிசுத்த ஸ்தலத்தினுள்‌ சென்றார்‌. 


83 


ரா நா முஹமயு 
ol PTFE ENO OO 


| 


Log quae ராய 1ம(6] 
wOgFtose | Oqigsrosi 
ஒடம்ப 


BW TINO 
ரச்‌ ஒடியா 


ராறு 
TOOT Te 


ஸ்‌ 


110 ராரா 
நாம ய 110 
முப Teele 





84 


77 
இரத்கத்தீனால்‌ நீட கப்ப?! டாம்‌! 
[9:11-28] 


எபிரெயர்‌ 9:11-14 வசனப்‌ பகுதியானது, நமது முந்திய பாடத்தின்‌ பகுதியாக 
உள்ளது, ஆனால்‌ நமது தற்போதய படிப்பில்‌ இதை உள்ளடக்குவது அவசியமாக 
உள்ளது. சிலர்‌ இந்த ஐந்து வசனங்களை, எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ 
திறவுகோல்‌ வசனங்களாகக்‌ கருதுகின்றனர்‌. இவைகள்‌ “எபிரெயருக்கு எழுதிய 
நிருபத்தின்‌ இருதயம்‌ போன்ற மையப்பகுதி” என்று அழைக்கப்‌ பட்டுள்ளன. ' 

“இரத்தத்தினால்‌ மீட்கப்பட்டோம்‌” என்பது, இந்தப்பாடத்தின்‌ தலைப்பாக 
உள்ளது! “இரத்தம்‌” என்ற வார்த்தை நமது வசனப்பகுதியில்‌ பதினோரு 
முறைகள்‌ காணப்படுகிறது. இத்துடன்‌ கூடுதலாக, இவ்வசனப்பகுஇயில்‌ உள்ள - 
“பலி,” “செலுத்துதல்‌” மற்றும்‌ “மரணம்‌” போன்ற - மற்ற வார்த்தைகள்‌ இரத்தம்‌ 
சிந்துதலை மறைமுகமாக உணர்த்துகின்றன. 

சிலர்‌ “இரத்தக்கறையான மார்க்கம்‌?” என்று அழைத்து கிறிஸ்தவ 
மார்க்கத்தை குறைகூறுகின்றனர்‌. பல ஆண்டுகளுக்கு முன்னர்‌, அமெரிக்காவின்‌ 
மிகப்புகழ்பெற்ற பெயர்க்குழுக்கூட்டம்‌ ஓன்று, தங்கள்‌ பாடல்‌ புத்தகங்களில்‌ 
இருந்து “இரத்தம்‌” என்ற வார்த்தையை நீக்குவதற்கு வாக்கெடுப்பு நடத்திற்று. 
இருப்பினும்‌, கிறிஸ்தவத்தில்‌ இருந்து இரத்தத்தை நீக்குதல்‌ என்பது, ஒரு கருத்தில்‌ 
அதிலிருந்து உயிரை நீக்குவதாக உள்ளது (காண்க லேவியராகமம்‌ 17:11). 
எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ இட்டுள்ளபடி, “இரத்தஞ்சிந்துதலில்லாமல்‌ 
மன்னிப்பு உண்டாகாது” (எபிரெயர்‌ 9:22). 

நமது வசனப்பகுதியில்‌, பழைய ஏற்பாட்டின்‌ இரத்த பலிகள்‌, இயேசுவின்‌ 
இரத்த பலியோடு ஒப்பிடப்பட்டும்‌ நேர்மாறாக உடன்படுத்தப்‌ பட்டும்‌ உள்ளன. 
ஒற்றுமைகள்‌ மற்றும்‌ வேற்றுமைகளைப்‌ பற்றி நாம்‌ ஆழ்ந்து சிந்திக்கும்போது, 
ஒருவேளை நாம்‌, இரத்தம்‌ சிந்துதலுக்கும்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்‌ படுதலுக்கும்‌ 
இடையில்‌ உள்ள உறவை இன்னும்‌ சிறப்பாகப்‌ புரிந்தகொள்வோம்‌. 














பழைய உடன்படிக்கை 


சட்டம்‌ 
தேவனுடன்‌ மனிதகுலத்தின்‌ உறவினுடைய தொடக்கத்தில்‌ இருந்தே, 
இரத்தம்‌ சிந்துதல்‌ என்பது தேவனுடைய ஏற்பாடாக இருந்தது. 


* ஆபேல்‌ ஒரு ஆட்டுக்குட்டியைப்‌ பலியாகச்‌ செலுத்தினார்‌ 
(அதியாகமம்‌ 4). 

* வெள்ளப்‌ பெருக்கிற்குப்‌ பின்னர்‌, நோவா பலிசெலுத்தினார்‌ 
(அதியாகமம்‌ 8). 

* ஆபிரகாம்‌ தேவனுக்கு பலி செலுத்தும்படி அநேக பலிபீடங்களைக்‌ 


85 


கட்டினான்‌ (ஆதியாகமம்‌ 12:7, 8; 18:18; 22:9). 
* பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒரு பலியாக இருந்தது (யாத்திராகமம்‌ 12). 


“முதலாம்‌ உடன்படிக்கையுடன்‌” - பழைய ஏற்பாட்டுடன்‌ - தொடர்புடைய 
வகையில்‌ பலியின்‌ பயன்பாடு என்பது எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவரின்‌ 
விசேஷித்த ஆர்வத்திற்குரிய விஷயமாக இருந்தது (எபிரெயர்‌ 9:18). 
பத்துக்கட்டளைகளையும்‌ அவற்றுடன்‌ தொடர்புடைய பிரமாணங்களையும்‌ 
தேவன்‌ கொடுத்த பின்பு, மோசே அவற்றை ஒரு புத்தகத்தில்‌ (தோல்‌ சுருளில்‌) 
எழுதினார்‌ (யாத்திராகமம்‌ 24:4). அவர்‌ அவ்வாறு செய்திருந்த வேளையில்‌, 
இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தேவன்‌ தங்களுக்குக்‌ கட்டளையிட்டிருந்த படியெல்லாம்‌ 
செய்வதற்கான தங்கள்‌ ஒப்புக்கொடுத்தலை மறு உறுதிப்பாடு செய்தனர்‌. பின்பு 





எருதுகள்‌ பலியிடப்‌ பட்டன (வசனம்‌ 5). அந்தப்‌ புத்தகத்தின்‌ மீதும்‌, அங்கு 
கூடிவந்திருந்த இஸ்ரவேல்‌ மக்கள்‌ மீதும்‌? (வசனம்‌ 8; காண்க எபிரெயர்‌ 9:19), 
மற்றும்‌ ஆசரிப்புக்கூடாரம்‌ மற்றும்‌ அதன்‌ பணிமுட்டுகள்‌ ஆகியவற்றின்‌ மீதும்‌ 
(காண்க எபிரெயர்‌ 9:21) எருதுகளின்‌ இரத்தம்‌ தெளிக்கப்பட்டது. பின்பு மோசே, 
“இந்த வார்த்தைகள்‌ யாவையுங்குறித்து கர்த்தர்‌ உங்களோடே பண்ணின 
உடன்படிக்கையின்‌ இரத்தம்‌ இதுவே” என்று கூறினார்‌ (யாத்திராகமம்‌ 24:8). 
அடுத்துவந்த ஆயிரத்து ஐந்நூறு ஆண்டுகளில்‌, நியாயப்பிரமாணத்தில்‌ 
கட்டளையிட்டபடி, பல பல இரத்தப்பலிகள்‌ செலுத்தப்பட்டன. 
“வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய” இரக்கம்‌ சிந்தப்பட்டது 
(எபிரெயர்‌ 9:12). பலிசெலுத்தப்‌ பட்டிருந்த “கடாரியின்‌ சாம்பலும்‌” குறிப்பிட்ட 
சில சுத்திகரிப்புச்‌ சடங்குகளில்‌ பயன்படுத்தப்‌ பட்டிருந்தது (வசனம்‌ 13; காண்க 
எண்ணாகமம்‌ 19:9). ஒவ்வொரு ஆண்டிலும்‌ பாவநிவாரண நாளின்போது, மிகவும்‌ 
குறிப்பிடத்தக்கதான இரத்த பலிகள்‌ செலுத்தப்‌ பட்டன (காண்க எபிரெயர்‌ 
9:25). நியாயப்பிரமாணக்தின்கழ்‌, “நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சங்குறைய 
எல்லாம்‌ இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும்‌; இரத்தஞ்சிந்துதலில்லாமல்‌ 
மன்னிப்பு உண்டாகாது” என்பதே சட்டமாக இருந்தது (வசனம்‌ 22). 











காரணம்‌? 

விஷயம்‌ ஏன்‌ இவ்வாறு இருந்தது? இதற்கு, நமது வசனப்பகுதியில்‌ 
16 மற்றும்‌ 17 ஆதிய வசனங்களில்‌ உள்ள வார்த்தைகளில்‌ ஏற்படுத்தப்பட்ட 
விளையாட்டுதான்‌, எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவரால்‌ தரப்பட்ட 
ஒரே விளக்கமாக உள்ளது. முன்பே குறிப்பிட்டபடி, “உடன்படிக்கை” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை, பொதுவாக ஒரு ௨ம்‌ 
குறிப்பிடப்‌ பயன்படுத்தப்‌ பட்ட சொற்றொடராக இருந்தது. இவ்வார்த்தையின்‌ 
முதன்மை அர்த்தத்தைப்‌ பயன்படுத்திய எழுத்தாளர்‌, ஒரு கடைசி உயில்‌ 
அல்லது சாசனம்‌ என்பது, அந்த உயிலை ஏற்படுத்தியவர்‌ மரணம்‌ அடையும்‌ 
வரையில்‌ செயல்விளைவுக்கு வருவதில்லை என்று குறிப்பிட்டார்‌. ஆகவே அவர்‌, 
தேவனுக்கும்‌ மனிதருக்கும்‌ இடையிலான உடன்படிக்கையைச்‌ செல்லத்தக்கது 
ஆக்குவதற்கு, மரணம்‌ அவசியமாக இருந்தது என்று முடிவு செய்தார்‌. 

எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, அதற்கு அப்பால்‌ செல்லவில்லை. 
மிருகங்களைப்‌ பலியிடுதலுக்கு நன்கு பழக்கப்‌ பட்டிருந்த வாசகர்களுக்கு, 
“ஏன்‌” என்பதை விளக்குவது அவருக்கு அவசியமாயிருக்கவில்லை. அவர்‌, 


86 


“... இரத்தஞ்சிந்துதலில்லாமல்‌ மன்னிப்பு உண்டாகாது” என்று கூறியபோது 
(வசனம்‌ 22), அவரது வாசகர்கள்‌ தங்கள்‌ தலைகளை ஆமோதிக்கும்‌ வகையில்‌ 
அசைத்திருப்பார்கள்‌. இருப்பினும்‌ நம்மில்‌ பலர்‌ அதே பின்னணியைக்‌ 
கொண்டிருப்பதில்லை. இரத்த பலிகளைத்‌ தேவன்‌ கேட்டது ஏன்‌ என்று சிலர்‌ 
வியப்படையலாம்‌. தேவன்‌ தமது மனதில்‌ கொண்டுள்ள எல்லாவற்றையும்‌ நாம்‌ 
அறிய இயலாது (ஏசாயா 55:8, 9), ஆனால்‌ பின்வருவன சில ஆலோசனைகளாக 
உள்ளன. தேவன்‌ தமது மக்களின்மனங்களில்‌ குறிப்பிட்ட சத்தியங்களைப்‌ பதிக்க 
விரும்பினார்‌. அவர்கள்‌ பின்வருவனவற்றைப்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌ என்று 
அவர்‌ விரும்பினார்‌: 


உ சரசும்‌ LUSITANS. உன்னது. அது சுலபமாக 
மன்னிக்கப்படுவதில்லை. நாம்‌ மன்னிக்கப்‌ படுவதற்கு, மரணமும்‌ 
இரத்தம்‌ சிந்துதலும்‌ இருந்தாக வேண்டும்‌. 

உ தேவன்‌ பையன்‌ இருக்கிறார்‌ பாவங்களை மன்னிக்க 
அவர்‌ தயாராக இருந்தார்‌ - ஆனால்‌ தகுதியான இரத்த பலி செலுத்தப்‌ 
பட்டிருந்தால்கான்‌ அதை அவர்‌ செய்வார்‌. 

DG gyrA தாக உண்து (இரத்தம்‌ சிந்துதல்‌ இல்லாமல்‌ 
பாவத்தில்‌ இருந்து மீட்பு இருக்க இயலாது. 

© GBD பணி DEA GHG CLAYS QE. மிருக 
பலிகள்‌ மீண்டும்‌, மீண்டும்‌ செலுத்தப்பட வேண்டியவையாக 
இருந்தன (காண்க எபிரெயர்‌ 10:1-38, 11). கடந்தகால, நிகழ்கால மற்றும்‌ 
எதிர்கால பாவம்‌ யாவற்றையும்‌ நிவர்த்தி செய்யக்கூடிய பூரணப்பட்ட 
பலியொன்று அவசியமாக இருந்தது (காண்க 10:12). அது நம்மைப்‌ புதிய 
உடன்படிக்கையினிடம்‌ கொண்டு வருகிறது. 


புதிய உடன்படிக்கை 


நிவாரணம்‌ 

பழைய உடன்படிக்கையின்‌ இரத்த பலிகள்‌ பலவற்றிற்கு நேர்‌ 
எதிரிடையாக, புதிய உடன்படிக்கையில்‌ ஒரே இரத்த பலிதான்‌ உள்ளது: அது 
சிலுவையின்‌ மீது இயேசுவின்‌ பலி. எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, இந்த 
பலியை விவரிப்பதற்கு, பாவநிவாரண நாளில்‌ இருந்து வரும்‌ உருவகத்தை 
பயன்படுத்தினார்‌. 

பாவநிவாரன நாளில்‌ பிரதான ஆசாரியர்‌, மிருகங்களின்‌ இரத்தத்தை 
எடுத்துக்கொண்டு மகாப்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ சென்று, அதைக்‌ 
கிருபாசனத்தின்‌ மீது தெளித்தார்‌. அதுபோலவே இயேசு, பரலோகத்தில்‌ 
உள்ள மகாப்‌ பரிசுத்தஸ்கலத்திற்கு ஏறிச்சென்று (9:24), பரலோகத்தில்‌ உள்ள 
மகத்துவ ஆசனத்தின்‌ மீது தமது இரத்தத்தைத்‌ தெளித்தார்‌ (வசனங்கள்‌ 11, 12). 
இருப்பினும்‌ பாவநிவாரண நாளில்‌ செலுத்தப்பட்ட பலிகளைப்‌ போலின்றி, 
இயேசுவின்‌ பலியானது “ஓரேதரமானதாக” இருந்தது (வசனம்‌ 12; காண்க 
7:27; 9:28; 10:10; ரோமர்‌ 6:10; 1 பேதுரு 3:18). இயேசு ஒன்றுக்குப்பின்‌ 
இன்னொன்றாகப்‌ பலிசெலுத்த, பரலோகத்திற்கும்‌ பூலோகத்திற்குமாக முன்னும்‌ 
பின்னும்‌ செல்லத்‌ தேவையற்றதாக இருந்தது. 











87 


விளைவுகள்‌ 

இயேசுவின்‌ பூரணமான பலி நிறைவேற்றியது என்ன? அவர்‌, “அவர்‌ 
கும்மைத்தாமே பலியிடுறெதினாலே பாவங்களை மீட்கும்பொருட்டாக” வந்தார்‌ 
(எபிரெயர்‌ 9:26). முதலாவது அவரது மரணம்‌, பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ 
உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு இரட்சிப்பை உத்தரவாதப்‌ 
படுத்திற்று (எபிரெயர்‌ 9:15). பழைய ஏற்பாட்டில்‌ மன்னிப்பு இருந்தது; ஆனால்‌ 
அது ஒரு தற்காலிக மன்னிப்பாக, பிற்பாடு சிலுவையில்‌ இயேசுவின்‌ மரணத்தைச்‌ 
சார்ந்ததாக இருந்தது. 

சுவிசேஷத்தின்‌ அழைப்பிற்கு நாம்‌ பதில்செயல்‌ செய்யும்போது, 
இயேசுவின்‌ மரணமானது, நமது சொந்த இரட்சிப்பை பாதுகாக்கிறது என்ற 
உண்மை, நமக்கு முதன்மையான ஆர்வத்திற்குரியதாக உள்ளது (வசனம்‌ 
15; காண்க 2 தெசலோனிக்கேயர்‌ 2:14). அது நமது குற்ற மனச்சாட்சியைச்‌ 
சுத்திகரித்து, “ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியஞ்செய்வதற்கு”” ஊக்குவித்தலை 
நமக்கு அருளுகிறது (எபிரெயார்‌ 9:14). அது “வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட 
நித்திய சுதந்தரத்தை” (வசனம்‌ 15) அருளுகிறது. மற்றும்‌ இயேசுவின்‌ இரத்தம்‌ 
புதிய உடன்படிக்கையைச்‌ செல்லத்‌ தக்கது ஆக்குகிறது (வசனம்‌ 17), நமக்காகத்‌ 
தொடர்ந்து பரிந்துபேசும்‌ இயேசுவை, தேவனுடனான நமது உடன்படிக்கையின்‌ 
மத்தியஸ்தர்‌ ஆக்குகிறது. 

நாம்‌ ஒரேதரம்‌ மரிப்பது போன்றே, கிறிஸ்துவும்‌ ஓரேதரம்‌ மரித்தார்‌ 
என்று குறிப்பிடுவதைக்‌ கொண்டு, நமது வசனப்பகுதி முடிவடைகிறது 
(வசனங்கள்‌ 27, 28). புரூஸ்‌ அவர்கள்‌ 27 மற்றும்‌ 28 ஆகிய வசனங்களைப்‌ 
பின்வருமாறு தொகுத்துரைத்தார்‌: “மனிதர்கள்‌ தெய்வீக ஏற்பாட்டின்படி, 











ஒரு முறை மரிக்கின்றனர்‌, அவர்களின்‌ விஷயத்தில்‌ மரணத்தைத்‌ தொடர்ந்து 
நியாயத்தீர்ப்பு வருறெது. கிறிஸ்து தெய்வீக ஏற்பாட்டின்படி, ஒரு முறை 
மரித்தார்‌, அவரது மரணத்தைத்‌ தொடர்ந்து அவருடைய மக்கள்‌ யாவருக்கும்‌ 
இரட்சிப்பு வருறெது. ” 

பல ஆண்டுகளுக்கு முன்னர்‌, எல்லிஸ்‌ லாங்‌ அவர்கள்‌, பிரேசில்‌ நாட்டில்‌ 
உள்ள சேபவுலோ நகரத்தில்‌, நமது இவ்வசனப்பகுதியின்மீது பிரசங்கித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. புதிதாக மனந்திரும்பியிருந்த ஒரு வழக்கறிஞர்‌ எழுந்து 
நின்று, “இது ஆச்சரியமான விஷயமல்லவா!” என்று வியப்புடன்‌ கூறினார்‌.” நாம்‌ 
இரட்சிப்பின்‌ சத்தியம்‌ எவ்வளவு ஆச்சரியம்‌ நிறைந்தது என்பதை எப்போதும்‌ 
உணர்ந்தறிய வேண்டும்‌ என்றும்‌, அது நமது மனங்களில்‌ ஒருக்காலும்‌ சாதாரண 
இடத்தைக்‌ கொண்டிருக்கக்‌ கூடாது என்றும்‌ நான்‌ ஜெபிக்கிறேன்‌. 














போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 

எபிரெயர்‌ 9:15ம்‌ வசனம்‌ ஒரு அறைகூவலை முன்வைக்கிறது: ஆகையால்‌ 
முதலாம்‌ உடன்படிக்கையின்‌ காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி 
செய்யும்பொருட்டு ஒரு மரணம்‌ [சிலுவையின்மீது இயேசுவின்‌ மரணம்‌] 
நடைபெற்றுள்ளது. “முதலாம்‌ உடன்படிக்கையின்‌” (பழைய ஏற்பாட்டின்‌) 
கீழ்‌ இருந்த ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்கள்‌, தங்கள்‌ பாவங்களைத்‌ தேவன்‌ 
மன்னித்தார்‌ என்று தெளிவாக நம்பினர்‌ (எடுத்துக்காட்டாகக்‌ காண்க சங்கதம்‌ 
32; 51) என்ற காரணத்தினால்‌, இந்த வார்த்தைகளுக்குக்‌ கவனம்‌ நிறைந்த 


88 


சிந்தனை தேவைப்படுகிறது. இவ்விரு கருத்துக்களையும்‌ ஒப்புரவாக்கும்‌ 
ஒரு வழி பின்வருமாறு: சங்கீதம்‌ 32 மற்றும்‌ 51 ஆகியவற்றில்‌ உள்ள தாவீதின்‌ 
வார்த்தைகள்‌ போன்ற வசனப்பகுதிகள்‌, 2௪% ௪2922௦2௦72 ம.ல்‌ இருந்து 
மன்னிப்பு என்பதன்‌ விஷயத்தை முன்‌ வைக்கின்றன. எபிரெயர்‌ 9:15ம்‌ வசனம்‌, 
செலவும்‌ திட்டில்‌ இருந்து மன்னிப்பு என்பதன்‌ விஷயத்தை 
முன்வைக்கிறது: பூரணப்பட்ட பலியை இயேசு செலுத்தாத வரையிலும்‌ 
பாவங்கள்‌ முழுமையாக மற்றும்‌ நிறைவாக மன்னிக்கப்படவில்லை. இருப்பினும்‌ 
இயேசு ௮௨% என்பது சந்தேகத்திற்கு இடமற்ற வகையில்‌ தேவனுடைய 
சிந்தையில்‌ இருந்தது (காண்க எபேசியர்‌ 3:11; 1 பேதுரு 1:19, 20). ஆகவே அவர்‌, 
அந்த மரணம்‌ உண்மையிலேயே நிகழ்வதற்கு முன்னரேகூட, பாவங்களை 
மனச்சான்றின்படி மன்னிக்க முடிந்தது. 

தேவனுடைய திட்டத்தில்‌ இரத்தத்தின்‌ முக்கியத்துவம்‌ மீதான கூடுதல்‌ 
பாடக்கருத்து, மோரிஸ்‌ வோமேக்‌ அவர்களின்‌ “கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌” என்ற 
புத்தகத்தில்‌ தரப்பட்டுள்ளது.” 








குறிப்புகள்‌ 

Neil R. Lightfoot, ACU extension class on Hebrews taught in Fort Worth, Texas, 12 
October 1985. “உங்கள்‌ முகத்தில்‌ மோசே இரத்தத்தைத்‌ தெளிப்பதாகக்‌ கற்பனை 
செய்து பாருங்கள்‌. “எபிரெயர்‌ 13:15, 16ல்‌ தேவனைத்‌ துதிப்பதும்‌ பிறருக்கு உதவுவதும்‌ 
தேவனுக்கு நாம்‌ செலுத்தும்‌ பலிகள்‌ என்ற வகையில்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ளன (மேலும்‌ 
காண்க ரோமர்‌ 12:1, 2) ஆனால்‌ இவைகள்‌ இரத்த பலிகளாக இருப்பதில்லை. *இயேசு 
உடல்ரீதியான இரத்தத்தைத்‌ தேவனுடைய ஆவிக்குரிய ஆளுகை வட்டாரத்திற்குள்‌ 
கொண்டு செல்லவில்லை. இது ஒரு உருவக மொழியாக உள்ளது. “F. F. Bruce, The Epistle to 
the Hebrews (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1964), 222-23. ‘Lightfoot. 
Morris Womack, “The Blood of Christ,” The Preacher & Periodical (now Truth for Today) (Sep- 
tember 1985): 17-19. 


89 


18 
நீழல்‌ மற்றும்‌ பொருள்‌ 
[10:1-18] 


எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ (5ம்‌ அதிகாரத்தில்‌ தொடங்யெ)' 
தமது விரிவான விவாதத்தை முடிக்கவும்‌, அவர்‌ இப்புத்தகத்தை முடிக்கும்‌ 
புத்திமதிகூறுதல்‌ மற்றும்‌ ஊக்குவித்தல்‌ ஆகியவற்றின்‌ அடுத்த மூன்றரை 
அதிகாரங்களுக்குச்‌ செல்லவும்‌ ஏறக்குறையத்‌ தயாரானார்‌. அந்த நிறைவுப்‌ 
பகுதிகளில்‌ அவர்‌, முன்பு கலந்துரையாடப்‌ பட்டிருந்த இறையியல்‌ 
கருத்துக்களை அவ்வப்போது விவரமாக எடுத்துரைத்தார்‌. இருப்பினும்‌ இந்தப்‌ 
பாடத்தின்‌ வசனப்பகுதியானது, கிறிஸ்து மற்றும்‌ கிறிஸ்தவத்தின்‌ மீதான அவரது 
“நிறைவு வார்த்தை” என்ற வகையில்‌ முதன்மையாக நினைக்கப்‌ படமுடியும்‌. 
முந்திய வசனங்களின்‌ வலியுறுத்தம்‌ பலியின்‌ மீது இருந்ததால்‌, இவ்வசனப்‌ பகுதி, 
கிறிஸ்துவின்‌ பலியினுடைய மேன்மைக்‌ தன்மையின்மீதான அவரது நிறைவு 
வார்த்தையாகவும்‌ நினைக்கப்படலாம்‌. 

வேதவசனங்களின்‌ இப்பகுதியானது, நிழலையும்‌ நிஜத்தையும்‌ நேரெதிராக 
ஒப்பிடுகிறது: “இப்படியிருக்க, நியாப்பிரமாணமானது வரப்போடிற நன்மைகளின்‌ 
பொரா அவைகளின்‌ தமலும்‌ மாத்திரம்‌ இருக்கிறபடியால்‌” 
(10:1௮; என்னால்‌ வலியுறுத்தப்‌ படுகிறது). “நிழல்‌” என்பது (54/2 என்பதில்‌) 
இருந்து வந்ததாக இருக்கையில்‌, “பொருள்‌” என்பது “உருவம்‌” என்பதற்கான 
வழக்கமான வார்த்தையான (௫௦7 என்பதில்‌) இருந்து வந்துள்ளது. (மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தில்‌ மையங்‌ கொண்டிருந்த) பழைய உடன்படிக்கை நிழலாக 
இருந்த வேளையில்‌ (கிறிஸ்தவத்தின்‌ இருதயம்‌ போன்ற மையப்பகுதியான) 
புதிய உடன்படிக்கை உண்மைநிலையாக, “பொருளாக” உள்ளது, முதலில்‌ 
நிழல்‌ வந்தது, பின்பு உண்மைநிலை வந்தது (காண்க கலாத்தியர்‌ 3:19, 24). 
நீங்கள்‌ ஒரு கட்டிடத்தின்‌ முன்பு நிற்பதாகக்‌ கற்பனை செய்துகொள்ளுங்கள்‌. 
கட்டிடத்தின்‌ மூலைப்பகுதியை நோக்கி நடந்துவரும்‌. யாரோ ஒருவரின்‌ நிழலை 
நீங்கள்‌ காணுகிறீர்கள்‌, ஆனால்‌ அவர்‌ இன்னும்‌ பார்வையில்‌ படவில்லை. சற்று 
நேரத்தில்‌ பார்வைக்குள்‌ வரும்‌ நபரை நீங்கள்‌ காணுகிறீர்கள்‌. 























90 


நிழலானது உண்மை நிலையுடன்‌ தொடர்புபடுத்தப்‌ பட்டுள்ளது. 
அது, நெருங்கிவரும்‌ தனிநபரின்‌ அளவு மற்றும்‌ உருவம்‌ பற்றிய சிலவற்றை 
உங்களுக்குக்‌ கூறுகிறது. ஒரு கருத்தில்‌ இந்த நிழல்‌ உங்களை உண்மை நிலைக்கு 
ஆயத்தப்படுத்துகிறது.” 

எபிரெயர்‌ 10ம்‌ அதிகாரம்‌, நிழல்‌ மற்றும்‌ உண்மைநிலை ஆகியவற்றிற்கு 
இடையில்‌ ஒரு நேர்மாறான கருத்தைக்‌ காண்பிக்கிறது. நாம்‌ காணப்போகிறபடி, 
நிழலானது நல்ல விஷயங்களை ௯2௪2௪2; அதே வேளையில்‌ உண்மை 
நிலையானது நல்ல விஷயங்களை ௦29 (வசனம்‌ 1). 


1. பல எதிர்‌. ஒரு 
நிழல்‌ என்பது பல பலிகளைக்‌ கொண்டிருந்தது (வசனங்கள்‌ 1, 3, 11). உண்மை 
நிலையோ ஓரே ஒரு பலியை மாத்திரம்‌ கொண்டுள்ளது (வசனங்கள்‌ 12, 14). 


2. அடிக்கடி எதிர்‌. ஒரேமுறை 
நிழலின்‌ பலிகள்‌ ஆண்டுக்குப்‌ பின்‌ ஆண்டாக செலுத்தப்பட்டிருந்தன. 
உண்மைநிலையின்‌ பலியோ ஓரேமூறை செலுத்தப்பட்டது (வசனம்‌ 12). 


3. பூரணமற்றது எதிர்‌. பூரணமானது 
நிழலின்‌ பலிகள்‌, மனிதர்களைப்‌ பூரணப்படுத்த இயலாதிருந்தன 
(வசனம்‌ 1). உண்மை நிலையின்‌ பலியோ தேவனுடைய கண்களில்‌ மனிதர்களைப்‌ 
பூரணப்படுத்தக்‌ கூடியவையாக இருக்கின்றன (வசனம்‌ 14). 


4. நினைவுகூருகுல்‌ எதிர்‌. சுத்திகரித்தல்‌ 
நிழலின்பலிகள்‌ மனிதர்களுக்குப்‌ பாவத்தை நினைவூட்டின ஆனால்‌ 
மனச்சாட்சியைச்‌ சுத்திகரிக்க இயலாதவைகளாக இருந்தன (வசனங்கள்‌ 2, 3). 
உண்மை நிலையின்‌ பலியோ மனச்சாட்சியைச்‌ சுத்திகரிக்கக்‌ கூடியதாக உள்ளது 


(காண்க 9:14). 


5. முடியாது எதிர்‌. முடியும்‌ 
நிழலின்பலிகள்‌ பாவத்தை எடுத்துப்போடாது-எடுத்துப்போட 
முடியாது -இருந்தன (வசனங்கள்‌ 4, 11). உண்மை நிலையின்‌ பலியோ பாவத்தை 
எடுத்துபோடக்‌ கூடியதாக -எடுத்துப்‌ போடுவதாக- உள்ளது (வசனங்கள்‌ 10, 12, 
15-17). 


6. புறம்பானது எதிர்‌. உள்ளானது 

நிழலின்‌ பலிகள்‌ புறம்பான சடங்கை வலியுறுத்தின. உண்மை நிலையின்‌ 
பலியோ இருதயத்தில்‌ ஊக்குவிக்கப்படும்‌ கீழ்ப்படிதல்‌ மீது வலியுறுத்தம்‌ 
இடுகிறது (வசனங்கள்‌ 5-9). 

4ம்‌ வசனமானது, காளைகள்‌ மற்றும்‌ வெள்ளாடுகளின்‌ இரத்தம்‌ 
பாவத்தை நீக்கப்போடச்‌ சாத்தியமற்றதாக இருந்தது என்று குறிப்பிடுறெது. 
அந்த சத்தியமானது சங்கீதம்‌ 40:6-8ன்‌ மேற்கோளுக்கு வழிநடத்துகிறது. 
எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, “ஆகையால்‌ [இயேசு] அவர்‌ உலகத்தில்‌ 





91 


பிரவேசிக்கும்போது [இயேசுவின்‌ அவதாரத்தைக்‌ குறிக்கிறது] ... என்று 
சொன்னேன்‌ என்றார்‌” என்று தொடங்கினார்‌ (வசனம்‌ 2௮). பின்பு 5 முதல்‌ 
7 வரையுள்ள வசனங்களில்‌, செயல்விளைவில்‌ இயேசுவினால்‌ ஏற்படுத்தப்பட்ட 
ஒரு கூற்று என்ற வகையில்‌, 40ம்‌ சங்கதம்‌ மேற்கோள்‌ காண்பிக்கப்‌ படுகிறது. 
தாவீது 40ம்‌ சங்தேத்கை எழுதியபோது, அவர்‌ தம்மைக்குறித்தே பேசினார்‌; 
ஆனால்‌ எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, தாவீதைப்‌ பற்றியும்‌ அவரது 
வம்சவழியைப்‌ பற்றியுமான தர்க்கதரிசனங்களின்‌ முடிவான நிறைவேற்றமாக 
இயேசுவைக்‌ கண்டார்‌. 








எபிரெயர்‌ 10:5-7ல்‌ எழுத்தாளர்‌, சங்கதம்‌ 40:6-8ஐ மேற்கோள்‌ காண்பித்த 
பின்பு, மேற்கோளின்‌ முதல்‌ பாகத்தை எபிரெயர்‌ 10:8ல்‌ பொழிப்புரையாகக்‌ 
கூறினார்‌. மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்படி (தேவன்‌ பிரியமாயிராத) 
பலிகள்‌ செலுத்தப்பட்டன என்று அவர்‌ குறிப்பிட்டார்‌. பின்பு அவர்‌, 
மிருகங்களின்‌ மனப்பூர்வமற்ற பலிகளுக்கு நேரெதிரான வகையில்‌ கிறிஸ்துவின்‌ 
பலி மன௫/ப70ம0/னதாக இருந்தது என்று மீண்டும்‌ வலியுறுத்துவதற்கு, சங்கதம்‌ 
40:7, 8ஐ மேற்கோள்‌ காண்பித்தார்‌. 

இரு ஏற்பாடுகளையும்‌ ஒருவர்‌ ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதே முடிவாக 
உள்ளது. முதல்‌ ஏற்பாடு (பழைய உடன்படிக்கையின்‌ கழ்‌ செலுத்தப்பட்ட 
தகனபலிகள்‌) தேவனைப்‌ பிரியப்‌ 1:௫த்தவில்லை, எனவே அவைகள்‌ 
தேவனைப்‌ 772110; இரண்டாம்‌ ஏற்பாட்டினால்‌ (இயேசுவின்‌ 
மனப்பூர்வமான பலியினால்‌) மாற்றப்பட்டன என்று நாம்‌ காணுகிறோம்‌. 
இருதயத்தால்‌ உணரப்பட்ட, மனப்பூர்வமான கீழ்ப்படிதலே தேவன்‌ 
ஏற்றுக்கொள்கிற ஓரே வகையான கீழ்ப்படிதலாக உள்ளது (காண்க ரோமர்‌ 
6:17, 18). 


7. தோல்வி எதிர்‌. வெற்றி 

நிழலின்‌ பலிகள்‌ பரிசுத்தமாக்குதலின்‌ நோக்கத்தை நிறைவேற்றவில்லை, அதே 
வேளையில்‌ உண்மை நிலையின்‌ பலி அதை நிறைவேற்றுகிறது (வசனங்கள்‌ 10, 14). 
பரிசுத்தமாக்குதலை அல்லது பரிசுத்த தன்மையை உண்டாக்குதல்‌ என்பது 
நியாயப்பிரமாணத்தினால்‌ உரைக்கப்பட்ட ஒரு நோக்கமாக இருந்தது என்பது 
நேரெதிரான கருத்தாகும்‌. எடுத்துக்காட்டாக, பரிசுத்த உடன்படிக்கையின்டகழ்‌, 
பரிசுத்தமான மக்களுக்காக, பரிசுத்தமான இடத்தில்‌, பரிசுத்தமான பலிகளைச்‌ 
செலுத்துதல்‌ என்பதே, லேவியராகமத்தில்‌ விவரிக்கப்பட்ட பரிசுத்த 
ஆசாரியத்துவமாக இருந்தது. நிறைவாக, ஆசாரியர்களின்‌ முயற்சிகள்‌ அந்த 
நோக்கத்தை நிறைவேற்றுவதில்‌ குறைவுபட்டன. 

இருப்பினும்‌, “இயேசுகிறிஸ்துவினுடைய சரீரம்‌ ஓரேதரம்‌ 
பலியிடப்பட்டதினாலே, அந்தச்‌ சித்தத்தின்படி நாம்‌ [கிறிஸ்தவர்கள்‌] 
பரிசுத்தமாக்கப்பட்டிருக்ிொம்‌” (வசனம்‌ 10௮; என்னால்‌ வலியுறுத்தப்‌ 
படுகிறது). இயேசு செலுத்திய பலி ஒரேதரமானதாக, ஒருக்காலும்‌ திரும்பச்‌ 
செய்யப்படாத நிகழ்வாக இருக்கும்‌ காரணத்தினால்‌, நாம்‌ “ஓரேதரமாக” 
(வசனம்‌ 10ஆ) பரிசுத்தமாக்கப்‌ பட்டி ருக்கிறாம்‌. அவரது பலி தனது நோக்கத்தை 
நிறைவேற்றியது - மற்றும்‌ தொடர்ந்து அதை நிறைவேற்றிக்‌ கொண்டிருக்கிறது. 





92 


8. தற்காலிகமானது எதிர்‌. என்றென்றைக்குமானது 

நிழல்‌ தற்காலிகமானதாக இருந்தது. உண்மை நிலையோ 
என்றென்றைக்குமானதாக உள்ளது (வசனங்கள்‌ 9, 11-18). 

ஆசாரியர்கள்‌ தினந்தோறும்‌ தங்கள்‌ கடமைகளை நிறைவேற்றி 
அண்னா (வசனம்‌ 11௮). (ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ இருக்கைகள்‌ 
இருந்ததில்லை.) அவர்கள்‌ எப்போதும்‌ பணிமும்முரமாக இருந்தனர்‌; அவர்கள்‌ 
திரும்பத்‌ திரும்ப “ஒரேவிதமான பலிகளை” செலுத்தினர்‌ (வசனம்‌ 11). 
இதற்கு நேர்மாறாக, இயேசு “பாவங்களுக்காக ஓரே பலியைச்‌ செலுத்தி”னார்‌ 
பின்பு அவர்‌ “என்றென்றைக்கும்‌ தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ ௫2 :௧22227” 
(வசனம்‌ 12; என்னால்‌ வலியுறுத்தப்‌ படுகிறது). அவரது பலி செலுத்தும்‌ பணி 
செய்யப்பட்டி ருந்தது. 

எரேமியா 31:31-34ன்‌ வாக்குத்தத்தம்‌ (எபிரெயர்‌ 10:15-17; காண்க 
8:8-12), மன்னிப்பைக்‌ கொண்டுவரும்‌ இயேசுவின்‌ பூரணமான பலியை 
முன்னெதிர்‌ நோக்கியது. அந்த பலியானது செலுத்தப்பட்டு மன்னிப்பு 
சாத்தியமானதாக ஆக்கப்‌ பட்டிருப்பதால்‌, “இனிப்‌ பாவத்தினிமித்தம்‌ 
பலி செலுத்தப்படுவதில்லையே” (வசனம்‌ 18). (இயேசுவின்‌ பலி என்ற) 
“இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு” “முதலாவது” பலிசெலுத்தும்‌ முறைமை 
(மிருக பலிகள்‌) நீக்கிப்‌ போடப்பட்டுள்ளன - மற்றும்‌ இதனால்‌ நாம்‌ 
சந்தோஷமாக இருப்பதில்லையா! 


முடிவுரை 
இந்தப்‌ பாடத்தின்‌ முன்னுரை, நமது வசனப்பகுதி “கடைசி வார்த்தை” 
என்று குறிப்பிடப்‌ படமுடியும்‌ என்று குறிப்பிட்டிருந்தது. இந்த கடைசி 
வார்த்தை உங்களுடைய கடைசி வாய்ப்பாகவும்‌ இருக்கக்‌ கூடும்‌. கிறிஸ்து, 
“தம்முடைய சத்துருக்களைத்‌ தமது பாதபடியாக்கிப்போடும்வரைக்கும்‌” 
“தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ உட்கார்ந்து” இருக்கிறார்‌ (வசனங்கள்‌ 12, 13). 
அவர்‌ திரும்பி வரும்போது இது நடைபெறும்‌ (காண்க 1 கொரிந்தியர்‌ 15:23-25). 
அவரது மறுவருகைக்கு நீங்கள்‌ ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
பலியினுடைய உண்மை நிலையையும்‌ இரட்சிப்பையும்‌ ஏற்றுக்கொள்ளாத 
வரையில்‌ அவ்வாறு ஆயத்தமாக இருப்பதில்லை. 





குறிப்புகள்‌ 

"இந்த விவாதம்‌ (5:11-6:20 என்ற) ஒரு புத்திமதிகூறுதலின்‌ பகுதியினால்‌ 
சுருக்கமாக இடைமறிக்கப்‌ பட்டிருந்தது. “கிரேக்கத்‌ தத்துவத்தின்‌ கல்வியாளர்கள்‌, 
இந்த உருவகமானது பிளேட்டோவின்‌ “குகையின்‌ உருவகத்தில்‌” முன்வைக்கப்பட்ட 
கருத்துக்களுக்கு எவ்வாறு ஒத்திருக்கின்றன என்பதைக்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 


93 


19 
ஒவ்வொரு கீறிஸ்குவருக்கும்‌ 
“£ஊக்கமூட்றுதலுக்கான 
ஒரு வார்த்தை” 


[10.19-25) 


“நிழல்‌ மற்றும்‌ பொருள்‌ என்ற நமது பாடம்‌, எபிரெயருக்கு 
எழுதிய நிருபத்தின்‌ இறையியல்‌ பகுதியை அடிப்படையாக முடித்து 
வைத்தது.” இந்தப்‌ புத்தகத்தில்‌ எஞ்சியுள்ள 3% அதிகாரங்களில்‌, எழுத்தாளர்‌ 
தாம்‌ கூறியிருந்தவற்றின்‌ நடைமுறைப்‌ பயன்பாட்டை ஏற்படுத்துதல்‌ 
என்பதே அவரது முதன்மை நோக்கமாக இருந்தது. நாம்‌ போதிக்கும்போது, 
பேசப்படாத கேள்வி ஒன்று எப்போதும்‌ உள்ளது: “இந்த சத்தியங்கள்‌ நம்மீது 
எவ்வாறு செயல்விளைவை ஏற்படுத்த வேண்டும்‌?” யூதத்துவத்கைக்‌ காட்டிலும்‌ 
கிறிஸ்தவம்‌ மேன்மையானதாக உள்ளது என்றால்‌, அது நமது அன்றாட வாழ்வில்‌ 
ஏற்படுத்த வேண்டிய மாற்றம்‌ என்ன? அதையே நமது வசனப்பகுதி நமக்குக்‌ 
கூறவிருக்றெது! 

நடைமுறை போதனைப்‌ பகுதியானது - முன்பு வந்தது என்ன என்பதைத்‌ 
தொகுத்துரைக்கும்‌ மற்றும்‌ பின்பு வருவது என்ன என்பதை முன்னெதிர்‌ நோக்கும்‌ 
- ஒரு அறிமுக உரையுடன்‌ - 10:19-25 - தொடங்குகிறது. எபிரெயருக்கு 
எழுதிய நிருபத்தை “ஊக்கமூட்டுதலின்‌ வார்த்தை” என்று நான்‌ அழைக்கையில்‌, 
நான்‌ அர்த்தப்படுத்துவது என்ன என்பதை இவ்வசனங்கள்‌ விவரிக்கின்றன. 
“ஊக்கமூட்ட” என்பது ஆதை ௫22௪ மற்றும்‌ பெட்ட) என்று அர்த்தப்பட 
முடியும்‌ அல்லது அது 4த்திக௰ மற்றும்‌ லேன்டிச்கேட்டிச்கொன்ளன' என்று 
அர்த்தப்படுத்த முடியும்‌ என்பதை மனதில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. 











நம்மை ஆறுதல்‌ படுத்தி பெலப்படுத்தும்‌ 
வார்த்தைகள்‌ (10:19-22) 

எபிரெயர்‌ 4:14-16ல்‌ நாம்‌, இயேசு ஒரு பரிதபிக்கும்‌ பிரதான 
ஆசாரியராக இருக்கிறார்‌ என்று கற்றறிந்தோம்‌. ஆகையால்‌ நாம்‌ 
“இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்செய்யுங்‌ கிருபையை 
அடையவும்‌, தைரியமாய்க்‌ கிருபாசனத்தண்டையிலே சேர” முடியும்‌ 
(வசனம்‌ 16). 4ம்‌ அதிகாரத்தில்‌ காணப்பட்ட சிந்தனையை, நமது தற்போதய 
வசனப்‌ பகுதி விரிவாக்குகிறது. இந்த இடம்‌ வரையிலும்‌, இந்த நிருபம்‌, 
பரலோகத்து பரிசுத்த ஸ்தலம்‌ அல்லது இயேசுவின்‌ இரத்தம்‌ பற்றிக்‌ 
கலந்துரையாடவில்லை; ஆனால்‌ அந்த இரண்டு ஆய்வுக்கருத்துக்களும்‌, 


94 


10:19-22ன்‌ ஆறுதல்கரும்‌ வார்த்தைகளில்‌ பொதியப்பட்டுள்ளன. 

இயேசுவினுடைய பலியின்‌ காரணமாக நாம்‌, 
தேவனுடைய பிரசன்னத்திற்குள்‌ பிரவேசிக்க முடியும்‌ (10:19). லேவியத்துவ 
பிரதான ஆசாரியர்‌ (ஆரோனின்‌ வழித்தோன்றல்களில்‌ ஒருவரான லேவியர்‌ 
ஒருவர்‌), பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌ மகாப்பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
பிரவேசித்தார்‌, ஆனால்‌ நாம்‌ தேவனுடைய பிரசன்னத்திற்குள்‌ தைரியமாகப்‌ 
பிரவேசிக்க முடியும்‌, ஏனென்றால்‌ ... 


* இயேசு நமக்கு மார்க்கத்தைத்‌ திறந்தார்‌ (வசனம்‌ 20). அது, பழைய 
ஏற்பாட்டின்‌ மரித்துபோன பலிகளின்‌ மார்க்கத்திற்கு நேரெதிரான 
வகையில்‌, அஊகச்ச மார்க்கமாக உள்ளது. 

* இயேசு ஒரு பரிதபிக்கும்‌ பிரதான ஆசாரியராக இருக்கிறார்‌ (வசனம்‌ 21). 
அவர்‌ “தேவனுடைய வீட்டின்மேல்‌” - பூமியின்மீது தேவனுடைய 
குடும்பத்தின்மேல்‌ (சபையின்மேல்‌) - மற்றும்‌ பரலோகத்தில்‌ 
தேவனுடைய குடும்பத்தின்மேல்‌ அதிகாரியாக இருக்கிறார்‌ (காண்க 
எபேசியர்‌ 3:15). 

* இயேசுவின்‌ இரத்தம்‌ நமது பாவங்களில்‌ இருந்து நம்மைச்‌ சுத்தி 
கரித்துள்ளது. நமது மனச்சாட்சிகள்‌ சுத்தமானவையாக உள்ளன (வசனம்‌ 
22; காண்க 9:14). 


நமக்கு புத்திகூறி நம்மை வேண்டிக்‌ 
கேட்டுக்கொள்ளும்‌ வார்த்தைகள்‌ (10:22-25) 

22ம்‌ வசனத்தில்‌ தொடங்கி, இவ்வசனப்பகுதி, நாம்‌ செய்ய 
வேண்டியவற்றைச்‌ செய்யும்படியும்‌ நாம்‌ இருக்க வேண்டியபடி இருக்கும்படியும்‌ 
நம்மை ஊக்கப்‌ படுத்துகிறது. “செயல்விளைவில்‌ நமக்கு [வசனங்கள்‌ 19-21ல்‌ 
உள்ள] விஷயங்கள்‌ உண்மையாக இருப்பதால்‌, நாம்‌ இதையும்‌ அதையும்‌ 
(வசனங்கள்‌ 22-25 உள்ளவற்றை) செய்யக்கட வோம்‌” என்றே கூறப்படுகிறது. 
வேதாகம எழுத்தாளர்‌ வாக்கியங்களின்‌ முடிவில்‌ “கடவோம்‌” என்பதை எழுத 
விரும்பினார்‌. 22 முகல்‌ 25 வரையுள்ள வசனங்களில்‌ நாம்‌, “கடவோம்‌” என்பதை 
மூன்று முறை காண்கிறோம்‌. 


“சேரக்கடவோம்‌” நாம்‌ ஆராதிக்கக்‌ கடவோம்‌ (10:22) 

கிறிஸ்தவத்துடன்‌ ஒப்பிடுகையில்‌, யூதத்துவம்‌ சிறிதளவு உறுதிப்பாட்டையே 
அளித்தது. இயேசுவின்‌ மூலமாக நாம்‌ உறுதிப்பாட்டைக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 
ஞானஸ்நானத்தின்‌ தண்ணீரில்‌ இருந்து நமது உடல்கள்‌ எழுப்பப்‌ படுகையில்‌, 
பாவத்தில்‌ இருந்து நமது இருதயங்கள்‌ சுத்திகரிக்கப்‌ படுகின்றன, மற்றும்‌ நாம்‌ 
தேவனை ஆராதிக்கத்‌ தயாராக இருக்கிறோம்‌! 


“அசைவில்லாமல்‌ உறுதியாயிருக்கக்கட் வோம்‌”: நாம்‌ உண்மையுள்ளவர்களாக 
இருக்கக்‌ கட வோம்‌ (10:23) 

அலைபாய்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபம்‌ 
எழுதப்பட்டது. அவர்கள்‌ அலைப்பாய்வதை நிறுத்தி, தங்களுக்குத்‌ 
தேவன்‌ செய்திருந்த யாவற்றையும்‌ ஆழ்ந்து சிந்திக்கும்படி இது 


95 


அவர்களை வேண்டிக்கேட்டுக்‌ கொண்டது. தேவனுடைய 
வாக்குத்தத்தங்கள்‌ நிச்சயமானவைகளாக இருப்பதால்‌ அவர்கள்‌ தேவனில்‌ 
நம்பிக்கையாயிருக்க முடியும்‌. 


“ஒருவரையொருவர்‌ கவனித்து ... புத்திசொல்லக்கட வோம்‌”: நாம்‌ ஒருவர்‌ 
மற்றவரை ஊக்குவிக்கக்‌ கட வோம்‌ (10:24, 25) 

இந்த நிருபம்‌ யாருக்கு எழுதப்பட்ட தோ அவர்கள்‌, தங்கள்‌ சக 
கிறிஸ்தவர்களைப்‌ பற்றிச்‌ சிந்திக்காமல்‌, சுயத்தை மையங்கொண்டவர்களாக 
இருந்தனர்‌ என்பது உறுதி. ம2த்றவன7/சளை ஊக்குவிப்பது எப்படி என்று அவர்கள்‌ 
ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருந்தது (வசனம்‌ 24). 

சபைகூடிவருதல்களில்‌ உண்மைநிறைந்த தன்மையுடன்‌ கலந்துகொள்ளுதல்‌ 
என்பது மற்றவர்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு வழியாக உள்ளது. நாம்‌ 
ஆவிக்குரிய வகையில்‌ “தனிமையானவர்களாக:”: இருப்பதை கர்த்தர்‌ 
நோக்கங்‌ கொண்டிருக்கவில்லை. நாம்‌ கிறிஸ்துவின்‌ சரீரத்தினுடைய 
பாகமாக, “ஒருவருக்கொருவர்‌ அவயவங்களாக:: (எபேசியர்‌ 4:25) 
இருக்கிறோம்‌. நாம்‌ ஆராதனைக்கு ஒன்றுகூடி வரும்போது, நாம்‌ மற்றவர்களை 
ஊக்கப்படுத்துகிறோம்‌. நாம்‌ அவ்வாறு செய்யத்‌ தவறும்போது, நாம்‌ அவர்களை 
ஊக்கம்‌ இழக்கச்‌ செய்கிறோம்‌. 

எபிரெயர்‌ 10:19-21 வசனப்பகுதி, முதல்நூற்றாண்டில்‌ குறிப்பிட்ட 
கிறிஸ்தவர்களுக்கு ஊக்கமூட்டும்‌ வார்த்தையாக எழுதப்பட்டது. 
இருந்தபோதிலும்‌ அதே செய்தி உங்களுக்கும்‌ எனக்கும்‌ தேவைப்படுதிறது. 
கிறிஸ்தவர்கள்‌ என்ற வகையில்‌ நாம்‌, ஊக்கமூட்டப்பட வேண்டும்‌, 
ஏனெனில்‌ (1) “அந்த மார்க்கத்தின்வழியாய்ப்‌ பிரவேசிப்பதற்கு அவருடைய 
இரத்தத்தினாலே நமக்குத்‌ தைரியம்‌ உண்டாயிருக்கிறது”” (வசனம்‌ 19). 
(2) நாம்‌, “இயேசுவானவர்‌ தமது மாம்சமாகிய திரையின்‌ வழியாய்‌ 
புதிதும்‌ ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டுபண்ணியிருக்கிறார்‌”” 
(வசனம்‌ 20) மற்றும்‌ (3) “தேவனுடைய வீட்டின்மேல்‌ அதிகாரியான [இயேசு 
என்ற] மகா ஆசாரியர்‌ நமக்கு ஒருவர்‌இருக்கறொர்‌” (வசனம்‌ 21). ஆகையால்‌ நாம்‌, 
(1) உண்மையுள்ள இருதயத்தோடும்‌ விசுவாசத்தின்‌ பூரண நிச்சயத்தோடும்‌ 
தேவனிடத்தில்‌ சேரக்கடவோம்‌” (வசனம்‌ 22), (2) “நம்முடைய நம்பிக்கையை 
அறிக்கையிடுகிறதில்‌ அசைவில்லாமல்‌ உறுதியாயிருக்கக்கட் வோம்‌” (வசனம்‌ 
23) மற்றும்‌ (3) “அன்புக்கும்‌ நற்கரியைகளுக்கும்‌ நாம்‌ ஏவப்படும்படி 
ஒருவரையொருவர்‌ கவனித்து ... ஒருவருக்கொருவர்‌ புத்திசொல்லக்கட வோம்‌” 
(வசனங்கள்‌ 24, 25). 











குறிப்பு 

"இந்தப்‌ பாடத்தொடரின்‌ “ஊக்கமூட்டுதலுக்கான ஒருவார்த்தை” என்ற 
அறிமுகப்‌ பாடத்தில்‌ “புத்திகூறுதல்‌” (எபிரெயர்‌ 13:22) பற்றிய குறிப்புகளை 
மறுகண்ணோட்ட மிடுங்கள்‌. 





96 








எபிரெயர்‌ 10:25ன்‌ மீது ஒரு 
நெருங்கிய பார்வை 


“௪௪227 கட ரத? என்பது ஒன்றுகூடி பொதுவாக ஆராதிப்பதற்கான 
ஒரு குறிப்பாக உள்ளது. “கூடிவருதல்‌” என்று மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ள 
வார்த்தை, “ஜெப ஆலயம்‌” என்ற வார்த்தையை நாம்‌ பெறும்‌ வார்த்தையின்‌ 
வினைச்சொல்‌ வடிவமாக உள்ளது - இது தோற்றகால வாசகர்களின்‌ 
யூதப்பின்னணியைப்‌ பிரதிபலிக்கிறது. தொடக்கத்தில்‌ இருந்தே கிறிஸ்தவத்தில்‌, 
பொதுக்‌ கூடுகைகள்‌ முக்கியமானவையாக இருந்தன (காண்க நடபடிகள்‌ 2:42; 
20:7; 1 கொரிந்தியர்‌ 16:1, 2; யாக்கோபு 2:2-4). ஒரு நபர்‌ கிறிஸ்தவராகும்போது 
அவர்‌, சபை என்ற ஒரு விஷயத்தின்‌ பாகமாகிறார்‌. படிப்பு, ஆராதனை 
மற்றும்‌ ஐக்கியம்‌ ஆகியவற்றிற்காக ஒன்றுகூடுதல்‌ என்பது சபை உறவின்‌ 
முக்கியமான பாகமாக உள்ளது. ஒருவர்‌ மற்றவரை நேசிக்கும்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
ஒன்றுகூடி வர விரும்புகின்றனர்‌. சரீரத்தின்‌ ஒரு உறுப்பினர்‌ அந்த கூடுகையைப்‌ 
புறக்கணிக்கும்போது, அங்கு ஒரு பிரச்சனை உள்ளது. 

“வெர்‌ னிவ CL". “[ ௨௧௧௮)” சிலர்‌ என்பது புரிந்துகொள்ளப்‌ 
படவேண்டும்‌. இந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ சபைகூடிவருதலைப்‌ 
புறக்கணிக்கக்‌ தூண்டியது எது? அனேகமாக இன்றைய நாட்களில்‌ சபை 
ஆராதனையில்‌ கலந்து கொள்ளாதிருக்கும்படி உள்ள ஒவ்வொரு ஊக்குவித்தலும்‌ 
அன்றும்‌ இருந்திருக்கலாம்‌. இருப்பினும்‌ சில குறிப்பிட்ட காரணங்களை 
சந்தர்ப்பப்பொருள்‌ கருத்தாகத்‌ தெரிவிக்கிறது; உதாரணமாக, 10:32- 
34 வசனப்பகுதி உபத்திரவம்‌ பற்றிப்‌ பேசுகிறது. மேலும்‌ யூதத்துவத்திற்குத்‌ 
திரும்பிச்‌ செல்லும்படி யூதக்கிறிஸ்தவர்கள்‌ மீது வலியுறுத்தமும்‌ இருந்தது. 
அவர்கள்‌ கிறிஸ்தவ, சமூகத்தில்‌ இருந்து தங்களைத்‌ தூரத்தில்‌ வைத்துக்‌ 
கொள்ளும்படி - சபையில்‌ கூடிவராது இருக்கும்படி (காண்க 10:25) மற்றும்‌ 
கிறிஸ்தவ நடத்துனர்கள்‌ கூறுவதைக்‌ கவனிக்காதிருக்கும்படி (காண்க 13:7, 17) 
சக யூதர்களால்‌ ஊக்குவிக்கப்‌ பட்டிருக்கலாம்‌. 

“நூரமும்‌ விட்டுவிடரமல்‌.” “விட்டுவிடுதல்‌” என்று மொழிபெயர்க்கப்‌ 
பட்டுள்ள கிரேக்க வார்த்தை, “பின்னால்‌ விட்டுச்‌ செல்லுதல்‌, கைவிடுதல்‌” என்று 
அர்த்தப்பட முடியும்‌. இந்தக்‌ கருத்தில்‌ இவ்வார்த்தை 13:5ல்‌ இந்த அர்த்தத்தில்‌ 
பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது, மற்றும்‌ அதுவே இவ்விடத்தில்‌ அர்த்தமாக உள்ளது 
என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌. அப்படியிருந்தால்‌, வசனப்பகுதி முற்றிலுமான 
விசுவாச விலக்கத்தின்‌ அடையாளம்‌ ஒன்றைக்‌ கொடுத்திருக்கலாம்‌. இருப்பினும்‌, 





[13 


நீல்‌ லைட்‌ஃபூட்‌ அவர்கள்‌, “.. விசுவாச விலக்கம்‌ பற்றி எழுத்தாளர்‌ பேசுகிறார்‌ 
என்றால்‌, அத; ல்‌ வழக்கமாக இதத என்று அவர்‌ கூறியிருப்பது எப்படி 2?” 
என்று குறிப்பிட்டார்‌.' 26ம்‌ வசனம்‌ விசுவாச விலக்கம்‌ பற்றிப்‌ பேசுகையில்‌, 
25ம்‌ வசனம்‌ விசுவாச விலக்கத்தைத்‌ ௪2ம்‌ வழிகளைக்‌ குறிப்பிடுகிறது: 
“சபை கூடிவருதலைச்‌ சிலர்‌ விட்டுவிடுகிறதுபோல நாமும்‌ விட்டுவிடாமல்‌, 
ஒருவருக்கொருவர்‌ புத்திசொல்லக்கடவோம்‌: நாளானது சமீபித்துவருகிறதை 
எவ்வளவாய்ப்‌ பார்க்கிறீர்களோ அவ்வளவாய்ப்‌ புத்திசொல்லவேண்டும்‌”” 
(ஒப்பிடுக 2:1-4). RSV வேதாகமத்தில்‌ “சபைகூடிவருதலைப்‌ புறக்கணிக்காமல்‌ 

“ஒருவருக்கொழுவர்‌ புத்திசொல்லக்கட் வோம்‌” என்பது ஆராதனைக்கு 


97 


வரும்படி மற்றவர்களை ஊக்குவித்தல்‌ என்று அர்த்தப்படாமல்‌, மற்றவர்களை 
ஊக்குவிப்பதற்காக ஆராதனைக்கு வரும்படி புத்தி சொல்லுதல்‌ என்று 
அர்த்தப்‌ படுகிறது. முந்திய வசனங்கள்‌ (10:19-22), ஆராதனையின்‌ தனிப்பட்ட 
பயன்களைக்‌ கருத்தாகக்‌ தெரிவிக்கின்றன, ஆனால்‌ மற்றவர்களின்‌ பயனுக்காக 
நாம்‌ சபைகூடுகையில்‌ கலந்துகொள்வது அவசியம்‌ என்று இந்த வசனம்‌ நமக்குக்‌ 
கூறுகிறது. டான்‌ கிளிங்கென்பெர்க்‌ அவர்கள்‌, பின்பற்றத்‌ தகுதியான ஒரு 
நடைமுறையைக்‌ கொண்டிருந்தார்‌. ஒவ்வொரு சபைகூடுகைக்கும்‌ முன்னதாக 
அவர்‌, தாம்‌ ஊக்குவிக்க விரும்பும்‌ மனிதர்களின்‌ பட்டியல்‌ ஒன்றைத்‌ 
தயாரிக்கிறார்‌. சிலவேளைகளில்‌ எல்லாரும்‌ ஒன்றுகூடி யிருக்கையில்‌, அவர்கள்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌அவர்‌, “நீங்கள்‌ ஒரு நல்ல மனிதர்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌, 
மற்றும்‌ நீங்கள்‌ இந்த வாரத்தில்‌ தேவனுக்கென்று வாழும்படி உங்களை நான்‌ 
ஊக்கப்படுத்துகிறேன்‌” என்று கூறுகிறார்‌. 

“TINTS WLI As எவ்வளவாய்‌ LISA மோ 
அவ்வளலாயட்‌ புத்சொல்லவேண்டும்‌.” “நாள்‌?” என்பது அனேகமாக 
கர்த்தரின்‌ நாளை (ஞாயிற்றுக்‌ கிழமையை) குறிப்பதில்லை எனலாம்‌. சிலர்‌, 
“நாள்‌” என்பது எருசலேமின்‌ அழிவைக்‌ குறிக்கிறது என்று நம்புகின்றனர்‌. 
நாள்‌ என்பது, கிறிஸ்துவின்‌ மறுவருகை மற்றும்‌ நியாயத்தீர்ப்பு ஆகியவற்றின்‌ 
நாள்‌ என்பதே புதிய ஏற்பாட்டில்‌ மிகவும்‌ பொதுவான அர்த்தமாக உள்ளது. 
நமது கருத்துநோக்கில்‌ இருந்து, “நாளானது சமீபித்துவருகிறது” என்பது அந்த 
“கடைசி நாளாகவே” உள்ளது என்பது உறுதி. அந்த மகா நாளுக்கென்று நாம்‌ 
யாவரும்‌ தயாராக இருக்கும்படிக்கு, நாம்‌ ஒருவர்‌ மற்றவரை ஊக்கப்படுத்தும்‌ 
விஷயமானது, காலம்‌ செல்லச்‌ செல்ல வலுப்பட வேண்டும்‌. 








குறிப்பு 
Neil R Lightfoot, Jesus Christ Today (Grand Rapids, Mich.: Baker Book House, 1976), 
191. 


98 


20 
மனரங்பூர்வமான பாவத்தைக்‌ 
குறித்து எச்சரிக்கையாக 
இருங்கள்‌! 

[10:26-51) 


முன்னதாக எபிரெயர்‌ 6:4-8ல்‌ எழுத்தாளர்‌, விசுவாச விலக்கம்‌ பற்றியும்‌ அதன்‌ 
விளைவுகள்‌ பற்றியும்‌ பேசினார்‌. இதை அவர்‌ எபிரெயர்‌ 10:26-31ல்‌ மீண்டும்‌ 
செய்தார்‌. இருப்பினும்‌ இந்த வேளையில்‌ அவர்‌, இப்பாடத்தின்‌ கவனக்குவிப்பாக 
நான்‌ பயன்படுத்த விரும்பும்‌ சொற்றொடர்‌ ஒன்றைப்‌ பயன்படுத்தினார்‌: “, 
நாம்‌ சனா பாவஞ்செய்கிறவா்களாயிருந்தால்‌” (10:26௮; என்னால்‌ 
வலியுறுத்தப்படுறெது). “இந்தப்‌ பாடத்திற்கு நான்‌ மனப்பூர்வமான பாவத்தைக்‌ 
குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்‌!” என்று தலைப்பிட்டுள்ளேன்‌. 





“மனப்பூர்வமான பாவம்‌” என்பதன்‌ விளக்கம்‌ 

கத்தோலிக்க சபை, பாவங்களை இரு வகைகளாக்கி வைத்துள்ளது: 
“சாவான” மற்றும்‌ “அற்ப” பாவங்கள்‌, இவ்விரு வகைகளில்‌ சாவான பாவங்கள்‌ 
என்பவை அதிகம்‌ தீவிரமானவை என்றுள்ளன. நாம்‌ பொதுவாக, பாவம்‌ 
என்றால்‌ பாவமே என்று வலியுறுத்துகிறோம்‌ - அதாவது “பெரிய பாவங்கள்‌” 
அல்லது “சிறிய பாவங்கள்‌” என்று எதுவும்‌ இல்லை - மற்றும்‌ மனந்திரும்பியிராத 
சத்‌ பாவமும்‌ நமது ஆத்துமாவிற்கு ஆக்கினைத்‌ தீர்ப்பைக்‌ கொண்டு வர 
முடியும்‌. இருப்பினும்‌ அதேவேளையில்‌ நாம்‌, மனப வமான பாவத்திற்கும்‌ 
AMSG பாவத்திற்கும்‌ இடையில்‌ உள்ள வேறுபாட்டை உணர்ந்தறிதல்‌ 
அவசியமாக உள்ளது. 

“மனப்பூர்வமான பாவம்‌” என்றால்‌ என்ன? முதலாவதும்‌ முன்னதானதுமாக 
இது, வேண்டும்‌ ஏன்ற சேசச்ச2 2... பாவமாக உள்ளது. IV வேதாகமத்தில்‌ 
“நாம்‌ வேண்டுமென்றே தொடர்ந்து பாவம்‌ செய்துகொண்டிருந்தால்‌” 
என்றுள்ளது. “மனப்பூர்வமாக” என்று NASB வேதாகமத்திலும்‌ “வேண்டுமென்றே” 
என்று NIV வேதாகமத்திலும்‌ மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ள வார்த்தை, கிரேக்க 
வாக்கியத்தில்‌ முதலாவதாகக்‌ காணப்படுகிறது - இது அவ்வார்த்தைக்கு 
விசேஷித்த வலியுறுத்தம்‌ தருகிறது. நமது வசனப்பகுதியின்படி, மனப்பூர்வமான 
பாவம்‌ என்பது “சத்தியத்தை அறியும்‌ அறிவை அடைந்தபின்பு” செய்யப்படுகிற 
பாவமாக உள்ளது (வசனம்‌ 26ஆ). பாவத்தைப்‌ பற்றியும்‌ அதன்‌ விளைவுகளைப்‌ 
பற்றியும்‌ வேதாகமம்‌ போதிப்பது என்ன என்பதை அறிந்துள்ள, ஆனால்‌ அந்தப்‌ 
போதனையைப்‌ புறக்கணிக்கக்‌ தேர்ந்துகொண்டு எப்படியாகிலும்‌ பாவம்‌ 








99 


செய்யத்‌ தோந்துகொள்ளும்‌ யாரேனும்‌ ஒருவரால்‌ இது செய்யப்படுகிறது. 
இது தேவனுக்குக்‌ கழ்ப்படியக்கூடாது என்ற கருத்துக்‌ கொண்டதாக உள்ளது, 
பாவத்தின்‌ இந்த வகையானது பழைய ஏற்பாட்டில்‌ “துணிகரமானது” என்று 
அழைக்கப்பட்டுள்ளது (காண்க சங்கதம்‌ 19:13). 

“Willful” (“மனப்பூர்வமான”) என்ற ஆங்கில வார்த்தை தொடக்கத்தில்‌ 
“மனவிருப்பம்‌ நிறைந்த” - அதாவது, ஒருவர்‌ தமது சொந்த விருப்பத்தில்‌ 
நிறைந்தவராக, ஒருவர்‌ தமது சொந்த வழியைக்‌ கொண்டிருக்க விருப்பம்‌ 
உள்ளவராக இருத்தல்‌ - என்று அர்த்தப்பட்டது. பாவத்தைப்‌ பொறுத்த மட்டில்‌, 
அது ஒருவர்‌ தேவனுடைய சித்தத்திற்கு மாறாகத்‌ தமது சொந்த விருப்பத்தினால்‌ 
நிறைந்திருத்தல்‌ என்று அர்த்தப்படுகிறது. மனப்பூர்வமாகப்‌ பாவம்‌ செய்கிறவர்‌, 
“என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது” 
லூக்கா 22:42) என்று கூறுவதற்குப்‌ பதிலாக, “உம்முடைய சித்தத்தின்படி யல்ல, 
என்னுடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது!” என்று கூறுகிறார்‌. 

தேவன்‌ மக்களைச்‌ சுயாதனமான சித்தம்‌ கொண்ட வர்களாகப்‌ படைக்கிறார்‌ 








என்பதால்‌, பெரும்பான்மையான பாவங்கள்‌ “மனப்பூர்வமானவையாகவே” 
உள்ளன என்று விவாதிக்கப்‌ படலாம்‌. ஆகையால்‌, இங்கு விவரிக்கப்பட்டுள்ளபடி, 
மனப்பூர்வமான பாவம்‌ என்பது ஒருமுறை மாத்திரம்‌ செய்யப்படுகிறது 
என்பதற்கு மாறாக, உடகன பாவமாக உள்ளது என்பது கூடுதலாகக்‌ 
கூறப்பட வேண்டும்‌. திறப்புச்‌ சொற்றொடரில்‌ கிரேக்க வினைச்சொல்‌ 
நிகழ்கால வினையாக உள்ளது, இது 57 D0 OM மெய்‌ 
என்பதைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. 114513 வேதாகமம்‌ தனது மொழிபெயர்ப்பில்‌, 
தொடர்ந்து நடைபெறும்‌ செயலின்‌ கருத்தைக்‌ கொண்டுவருகிறது: “ஏனெனில்‌ 
நாம்‌ தாமார்‌ LTD செவ்‌ தோ? சதாம்‌ (என்னால்‌ 
வலியுறுத்தப்படுறெது). NIV வேதாகமத்தில்‌, “நாம்‌ ... 2272ம்‌ செசந்ததகோமன்ப_ 
ருந்தால்‌ என்றுள்ளது (என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). இங்கு ஒரு 
குறிப்பிட்ட பாவம்‌ என்பதைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக, தேவனுடைய சித்தத்திற்கு 
எதிராகக்‌ கலகம்‌ செய்யும்‌ நிலை என்பதே கருத்தாக உள்ளது. 

இதுவரையிலும்‌ கூறப்பட்ட வற்றில்‌ இருந்து, கலாத்தியர்‌ 5:19-21ல்‌ உள்ளது 
போன்ற பாவங்களின்‌ பட்டியல்‌ ஒன்றை எடுத்துக்கொண்டு, அவற்றில்‌ 
சிலவற்றை “மனப்பூர்வமானவை” என்றும்‌ சிலவற்றை “கவனக்குறைவானவை” 
என்றும்‌ வகைப்படுத்த முடியாது என்பது தெளிவாயிருக்க வேண்டும்‌. ஏன்ன 
செய்யப்‌ பட்டது என்பது அல்ல, ஆனால்‌ அது சச்‌ செய்யப்பட்டது என்பதே 
ஒரு பாவத்தை “மனப்பூர்வமானது” என்று ஆக்குகிறது. மனப்பூர்வமான பாவம்‌ 
என்பது கலகம்‌ செய்யும்‌ இருதயத்தின்‌ பிரதிபலிப்பாக உள்ளது. 


மனப்பூர்வமான பாவத்தின்‌ அபாயங்கள்‌ 
மனப்பூர்வமாகப்‌ பாவம்‌ செய்தல்‌ குறித்து நாம்‌ கவலைப்பட வேண்டியது 
என்‌? 10ம்‌ அதிகாரத்தின்‌ முடிவுப்பகுதி, மனப்பூர்வமான பாவத்தின்‌ பல 
அபாயங்களைப்‌ பற்றிய கருத்துக்களைத்‌ தருகிறது. 


1. தேவன்‌ நிந்திக்கப்படுகிறார்‌ 
நமது வசனப்பகுதியின்‌ முடிவுக்கு அண்மையில்‌ உள்ள வசனங்களைக்‌ 
கண்ணோக்குங்கள்‌. மனப்பூர்வமான பாவம்‌ என்பது ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு 





100 


நிந்தனையாக உள்ளது (வசனங்கள்‌ 29, 31). பழைய ஏற்பாட்டில்‌, “.. எவனாவது 
துணிகரமாய்‌ யாதொன்றைச்‌ செய்தால்‌, அவன்‌ கர்த்தரை நிந்திக்கறொன்‌; அந்த 
ஆத்துமா தன்‌ ஜனத்தாரில்‌ இராதபடிக்கு அறுப்புண்டுபோகவேண்டும்‌” என்று 
எழுதப்பட்டுள்ளது (எண்ணாகமம்‌ 15:30). 


2. கிறிஸ்துவின்‌ பலி புறக்கணிக்கப்படுகிறது 

மீண்டுமாக, மனப்பூர்வமான பாவம்‌ என்பது, இயேசுவின்‌ பலியைப்‌ 
புறக்கணித்தலாக உள்ளது (வசனங்கள்‌ 26; மேலும்‌ காண்க வசனம்‌ 29). 
“அர்த்தம்‌ நிறைந்த பலி ஒன்றே ஒன்றுதான்‌ உள்ளது, அதை ஒருவர்‌ மறுத்துச்‌ 
செயல்படுறெபோது, அவர்‌ உதவிக்காகக்‌ கண்ணோக்க வேறு எந்த பலியும்‌ 
இருப்பதில்லை. ”! 


3. இரட்சிப்பு பறிக்கப்படுறெது 

ஆகையால்‌, மனப்பூர்வமான பாவம்‌ என்பது ஆவிக்குரிய வகையில்‌ 
சாவுக்கேதுவானதாக உள்ளது (வசனங்கள்‌ 26-31). நமது வசனப்பகுதியில்‌ உள்ள 
மேற்கோள்கள்‌ உபாகமம்‌ 32ம்‌ அதிகாரத்தில்‌ மோசேயின்‌ பாடலில்‌ இருந்து 
வருகின்றன. முதன்மையாக இதில்‌ தேவனுடைய விரோதிகளைக்‌ குறித்த 
குறிப்பு இருந்தது; ஆனால்‌ தேவனுடைய மக்கள்‌ அவரது நியாயத்தீர்ப்பிலிருந்து 
விலக்குப்‌ பெறுவதில்லை என்று இவ்வசனப்பகுதி அறிவிக்றெது. கிறிஸ்தவர்களும்‌ 
அவ்வாறே விலக்குப்‌ பெறுவது இல்லை. 

யாரேனும்‌ ஒருவர்‌, “ஆனால்‌ மனப்பூர்வமான பாவத்தில்‌ இருந்து நான்‌ 
மனந்திரும்பினால்‌, நான்‌ மன்னிக்கப்படுவதில்லையா?” என்று கேட்கலாம்‌. 
மன்னிப்பிற்கான அவசியமானது, மனப்பூர்வமான பாவம்‌ ஏன்‌ இவ்வளவு 
அபாயகரமானதாக உள்ளது என்பதைத்‌ துல்லியமாக்குறெது. நான்‌ கவனமின்றி 
பாவம்‌ செய்கிறபோது, எனது மனச்சாட்சி என்னைக்‌ குற்றப்படுத்துகிறது; 
பின்பு நான்‌, “தேவனே, நான்‌ வருத்தப்படுகிறேன்‌! நான்‌ மனந்திரும்புகிறேன்‌! 
தயவு செய்து என்னை மன்னியும்‌!” என்று கதறுகிறேன்‌. மனப்பூர்வமாகப்‌ 
பாவம்‌ செய்யும்‌ ஒருவரிடத்தில்‌, விசேஷமாக மனப்பூர்வமான பாவத்தில்‌ 
விடாப்பிடியாக இருக்கும்‌ ஒருவரிடத்தில்‌, இவ்வாறு நடப்பது சாத்தியமில்லை. 
சர்வவல்லவரான தேவனுக்கு அடங்காமல்‌ ஒருவர்‌ துணிவாக இருக்கும்போது, 
அவர்‌ இருதயம்‌ உடைந்து போய்‌ மனஸ்தாபப்பட்டு கர்த்தருக்கு முன்பாகத்‌ 
தம்மைச்‌ தாழ்த்தி மண்டியிடுதலை எங்கே கண்டறிய முடியும்‌? 


முடிவுரை 

இந்தப்‌ பாடத்தில்‌ நான்‌, கவனக்குறைவான பாவத்தை 
மனப்பூர்வமான பாவத்துடன்‌ நேரெதிராக ஒப்பிட முயற்சி செய்துள்ளேன்‌. 
இருப்பினும்‌, ௪த்தட/ பாவத்தையும்‌ நான்‌ அங்கீகரிப்பதாக நினைத்து விடாதீர்கள்‌. 
மனப்பூர்வமாகப்‌ பாவம்‌ செய்யும்‌ நிலையை ஒருவர்‌ எவ்வாறு அடைகிறார்‌? 
பாவத்தை, ஏத்த! பாவத்தையும்‌, தீவிரமாகக்‌ கருதாது இருப்பதினால்‌! 
நேர்மையாகக்‌ கையாளப்படாத கவனக்குறைவான பாவம்‌, மனப்பூர்வமான 





பாவத்தைச்‌ செய்யும்‌ வகையிலான இருதயத்தை உண்டாக்க முடியும்‌ மற்றும்‌ 
அவ்வாறே அது உண்டாக்குகிறது. ஒரு சில வசனங்களுக்குப்பின்பு, எழுத்தாளர்‌ 
குமது வாசகர்களிடத்தில்‌ தாம்‌ கொண்டிருந்த தைரியமான நம்பிக்கையை 


101 


விளக்கப்படுத்தினார்‌ (வசனம்‌ 39); நமது வசனப்பகுதியில்‌ விவரிக்கப்பட்டுள்ள 
பரிதாபமான நிலையை அவர்கள்‌ இன்னும்‌ அடைந்திருந்தது இல்லை. 
இருப்பினும்‌, ௮௮/756 NY DBT 2.2 தரச்‌ DGG செய்வாராம்‌. 
ஏண்றால்‌, அவர்கள்‌ அந்த நிலையில்‌ இருப்பதைக்‌ காணுவார்கள்‌! இது நமது 
சொந்த இருதயங்களை நாம்‌ பரிசோதித்துப்‌ பார்க்கச்‌ செய்ய வேண்டும்‌: 
மனந்திரும்பத்‌ தவறியுள்ள பாவம்‌ ஏதேனும்‌ நமது வாழ்வில்‌ உள்ளதா? அவ்வாறு 
உள்ளது என்றால்‌, இருதயத்தில்‌ உணரப்பட்ட மனஸ்தாபத்துடன்‌ இன்றே 
தேவனிடம்‌ திரும்ப, அவர்‌ நமக்கு உதவுவாராக! 





குறிப்பு 
1]. D. Thomas, Hebrews and James, The Way of Truth: Message of the New Testament series 
(Abilene, Tex.: ACU Press, 1989), 50. 


102 


21 
உங்களால்‌ இதை 
செய்யப முடியும்‌! 


[10.5259] 


எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, 10ம்‌ அதிகாரத்தின்‌ முடிவில்‌, 
தமது வாசகர்கள்‌ விழுந்து போய்விட மாட்டார்கள்‌ என்ற நம்பிக்கையை 
வெளிப்படுத்தினார்‌ (காண்க வசனம்‌ 39). தமது உறுதிப்பாட்டை அவர்கள்‌ 
பகிர்ந்துகொள்ள வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்பினார்‌. அவர்களைப்‌ பற்றி அவர்‌ 
இப்படிப்பட்ட உறுதிப்பாட்டைக்‌ கொண்டிருந்தது ஏன்‌? மற்றும்‌ அவர்கள்‌ 
ஏன்‌ தைரியமாயிருக்க வேண்டும்‌? 32 முதல்‌ 39 வரையுள்ள வசனங்களில்‌ பல 
காரணங்களை நாம்‌ காணுகிறோம்‌. 

இவ்வசனப்பகுதியைப்‌ பற்றி நான்‌ நினைக்கையில்‌, ஒரு காட்சி என்‌ 
மனதிற்கு வருகிறது: விளையாட்டுப்‌ பயிற்சியாளர்‌ ஒருவர்‌ ஒரு பெரிய 
விளையாட்டிற்கு முன்னர்‌, தமது குழுவினரை அஊக்கப்படுத்தினார்‌.' 
விளையாட்டில்‌ வெற்றிபெறுதல்‌ பற்றி அவர்‌ பேசுகையில்‌, “உங்களால்‌ இதைச்‌ 
செய்ய முடியும்‌! உங்களால்‌ முடியும்‌ என்று நீங்கள்‌ அறிந்திருக்கிறீர்கள்‌! 
இந்தப்‌ பருவத்தில்‌ நீங்கள்‌ அவ்வளவு அதிகமான விளையாட்டுகளில்‌ 
வெற்றிபெற்றிருக்கஇறீர்கள்‌; இதை நீங்கள்‌ மீண்டும்‌ செய்ய முடியும்‌ என்பதை 
நான்‌ அறிந்திருக்கிறேன்‌. வெற்றி பெறுதல்‌ என்பது எதை அர்த்தப்படுத்துகிறது 
என்பதை மாத்திரம்‌ நினைத்துப்பாருங்கள்‌. சமல்‌ என்பதே நீங்கள்‌ செய்ய 





வேண்டிய யாவுமாக உள்ளது. உங்களால்‌ முடியும்‌! இதைப்‌ பற்றிய விஷயம்‌ 
என்ன? நீங்கள்‌ நம்புகிறீர்களா?” அந்த இடத்தில்‌ குழுவினர்‌ “ஆம்‌! ஆம்‌! ஆம்‌!” 
என்ற பல்லவியை உரத்துக்‌ கூறுவதை என்னால்‌ கற்பனை செய்ய முடிறெது. 
பிரசங்கியாருக்கு இருமடங்கு பணிபொறுப்பு இருக்கிறது என்று 
கூறப்பட்டுள்ளது: வேதனைப்‌ படுபவர்களை ஆறுதல்‌ படுத்துதலும்‌ ஆறுதலாய்‌ 
இருப்பவர்களை வேதனைப்‌ படுத்துதலும்‌ என்பவைகளே ஆகும்‌. எபிரெயர்‌ 10ல்‌ 
26 முதல்‌ 31 வரையிலான வசனங்கள்‌ “ஆறுதலாய்‌ இருப்பவர்களை வேதனைப்‌ 
படுத்துதலாக” இருக்கையில்‌ 32 முதல்‌ 39 வரையிலான வசனங்கள்‌ “வேதனைப்‌ 
படுபவர்களுக்கு ஆறுதல்‌ அளிப்பவையாக” உள்ளன. மேலே சித்தரிக்கப்பட்ட 
பயிற்சியாளர்‌ பற்றிய கருத்தைப்‌ போன்றதாகவே இங்கு ஏற்படுத்தப்படும்‌ 
கருத்துக்கள்‌ உள்ளன, இத்துடன்‌ மிகமுக்கியமான வேறுபாடு ஒன்றுள்ளது: 





எபிரெயக்‌ கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ போராட்டத்தில்‌ தேவனுடைய அதர்‌ 
ற்குப்‌: அவர்கள்‌ உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்கக்‌ 
கூடுவதற்கு, குறைந்தபட்சம்‌ நான்கு காரணங்களை நாம்‌ கண்டறிகிறோம்‌. 
செயல்விளைவில்‌ அவர்களுக்கு, “ 
உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க வேண்டும்‌” என்று கூறப்பட்டது. 


என்ற காரணத்தினால்‌ நீங்கள்‌ 


103 


“நீங்கள்‌ ௮2 தஸ்னவுற்ின்‌ நிமித்தம்‌” (10:32, 34) 

இந்த நிருபத்தைப்‌ பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள்‌ 
“பிரகாசமாக்கப்பட்டிருந்‌”தனர்‌ (வசனம்‌ 32). “திறிஸ்துவின்‌ மகிமையான 
சுவிசேஷத்தின்‌ ஒளி” (2 கொரிந்தியர்‌ 4:4) அவர்களின்‌ இருதயங்களில்‌ பிரகாசித்து 
இருந்தது. அவர்கள்‌ “பரலோகத்தில்‌ அதிக மேன்மையும்‌ நிலையுள்ளதுமான 
சுதந்திரம்‌” (எபிரெயர்‌ 10:34) தங்களுக்கு உள்ளது என்பது அவர்கள்‌ ஓ 
வந்திருந்த விஷயங்களில்‌ ஒன்றாக இருந்தது. கடந்த காலத்தில்‌ அவர்களை அந்த 
சத்தியம்‌ ஊக்குவித்திருந்தது; அவர்கள்‌ தொடர்ந்து நிலைக்திருக்கும்படி அது 
அவர்களைத்‌ தூண்ட வேண்டும்‌. 








“நீங்கள்‌ 4/தவுற்கின்‌ நிமித்தம்‌” (10:32-35) 

எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ வாசகர்கள்‌ “நினைத்துக்கொள்ள” 
வேண்டியது அவசியமாக இருந்தது (வசனம்‌ 32). நினைவில்‌ வைத்திருத்தல்‌ 
என்டது ஒரு சாபமாக இருக்கக்‌ கூடும்‌, ஆனால்‌ அதுவே ஒரு ஆசீர்வாதமாகவும்‌ 
இருக்கக்‌ கூடும்‌. எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தை வாசித்தவர்கள்‌ கடந்த 
காலத்தில்‌ அனுடவித்திருந்த உபத்திரவங்களை இந்தப்‌ பகுதி மறுகண்ணோட்டம்‌ 
இடுகிறது (வசனங்கள்‌ 32-34). அவர்கள்‌ இவற்றினாடே உண்மையுள்ளவர்களாக 
நிலைத்திருக்க முடிந்தது, ஏனெனில்‌ தங்களுக்காக, மேன்மையான சிலவிஷயங்கள்‌ 
காத்திருக்கின்றன என்று அவர்கள்‌ புரிந்துகொண்டி ருந்தனர்‌ (வசனம்‌ 34ஆ). 
அவர்கள்‌ தைரியத்தை விட்டுவிடாது இருக்கும்படி வேண்டிக்கேட்டுக்‌ 
கொள்ளப்பட்டனர்‌ (வசனம்‌ 35). எதிர்ப்புகள்‌ இருந்தாலும்‌ ஒரு காலத்தில்‌ 
அவர்கள்‌ உண்மையுள்ளவர்களாக இருந்தனர்‌; அதை அவர்கள்‌ மீண்டும்‌ செய்ய 
முடியும்‌! 





“உங்களுக்கு ஊக்கத்‌ 

/ன்22272012 “இிகர்ரஷிளை்‌ நிமித்தம்‌” (10:35, 36) 

35ம்‌ வசனத்தில்‌, உண்மையுள்ளவர்களுக்கு வைக்கப்பட்டுள்ள “மிகுந்தபலன்‌” 
பற்றி நமக்கு நினைவூட்டப்படுகிறது. 36ம்‌ வசனத்தில்‌, எபிரெயருக்கு 
எழுதிய நிருபத்தை வாசித்தவர்கள்‌ “வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட தை? 
பெறக்கூடும்படிக்கு அவர்கள்‌ விசுவாசத்தில்‌ நிலைத்திருக்கும்படி 
ஊக்குவிக்கப்பட்டனர்‌. 

ஒரு பயிற்சியாளர்‌ பெரிய விளையாட்டிற்கு முன்பு தமது குழுவினருக்கு 
ஊக்கம்‌ அளித்தது பற்றி முன்னதாக நான்‌ சித்தரித்தேன்‌. 36ம்‌ வசனத்தை 
நான்‌ வாசிக்கும்போது, பயிற்சியாளரின்‌ குழுவினர்‌ தோல்வியடை கையில்‌ 
அவர்களை அவர்‌ ஊக்குவித்தல்‌ பற்றி நினைத்துப்‌ பார்க்கிறேன்‌. எழுத்தாளர்‌, 
“விட்டுவிடாகதர்கள்‌!” என்று வேண்டிக்‌ கேட்டுக்கொண்டார்‌. “நீங்கள்‌ 
அதை இன்னமும்‌ செய்ய முடியும்‌!” “சகிப்புத்தன்மை” என்பதே எபிரெயக்‌ 
கிறிஸ்தவர்களுக்குத்‌ தேவையானதாக இருந்தது (வசனம்‌ 36). “சகிப்புத்தன்மை” 
என்பது, “கீழாக நிலைத்திருத்தல்‌” என்று அர்த்தப்படுகிற “/12௦1௦12” என்ற 
கூட்டு வார்த்தையில்‌ இருந்து மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ளது. சுமை (அல்லது 
பொறுப்பு) என்பதைத்‌ தூக்கியெறிந்து விடுதல்‌ அல்லது அதன்‌ கழ்நிலைத்திருத்தல்‌ 
என்பதில்‌ தேர்வு செய்தலை ஒருவர்‌ கொண்டிருந்தால்‌, “சகிப்புத்தன்மை” உடைய 








104 


நபர்‌ அதன்கீழ்‌ நிலைத்திருப்பார்‌. தோற்றகால வாசகர்கள்‌ கிறிஸ்தவத்தைகத்‌ 
தூக்கியெறிந்து விடுதல்‌ பற்றிச்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருந்தனர்‌. அவர்களுக்குச்‌ 
செயல்விளைவில்‌, “விட்டுவிடாதர்கள்‌! நீங்கள்‌ விட்டுவிடாதிருந்தால்‌, 
முதலாவதாக நீங்கள்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஆனதற்காக வைக்கப்பட்டுள்ள நித்திய 
பலனை நீங்கள்‌ பெறுவீர்கள்‌!” என்றே கூறப்பட்டது. 

சகிப்புத்தன்மை என்பது வெறுமனே உயிர்பிழைத்திருத்தல்‌ அல்லது 
வெறுமனே பொறுமையாகக்‌ காத்திருத்தல்‌ என்பதாக இருப்பதில்லை. 
இவ்விடத்தில்‌, “சகிப்புத்தன்மை” என்பது “தேவனுடைய சித்தத்தின்படி ” 
செய்தலுடன்‌ சமானப்படுத்தப்‌ பட்டுள்ளது. இது, என்னவிலை செலுத்த 
நேர்ந்தாலும்‌, தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதில்‌ தெொட்13 
நிலைத்கிருக்கும்‌ தீர்மானத்தைக்‌ குறிக்கிறது. 


“நீங்கள்‌ ஜசவT NIG Mauger 
நிமித்தம்‌” (10:37-39) 
10ம்‌ அதிகாரத்தின்‌ முடிவுப்பகுதியானது, ஆபகூக்‌ 2:3, 4ல்‌ இருந்து 
மேற்கோள்‌ காண்பிக்கிறது. கிறிஸ்துவின்‌ வருகை நிச்சயமாக நிகழும்‌ என்பது 
இங்கு வலியுறுத்தம்‌ பெறுகிறது (எபிரெயர்‌ 10:37), எனவே வாக்குத்தத்தம்‌ 
உறுதியானதாக உள்ளது. விசுவாசம்‌ உள்ளவர்கள்‌ “பிழைப்பார்கள்‌” என்பதை 
எழுத்தாளர்‌ தெளிவாக்கினார்‌, ஆனால்‌ “பின்வாங்கிப்‌ போகிறவன்மேல்‌” 
தேவன்‌ பிரியமாக இருக்க மாட்டார்‌ (வசனம்‌ 38). அந்த இடத்தில்‌ அவர்‌, 
தமது வாசகர்கள்‌ நம்பியிருந்தனர்‌ என்பதில்‌ தாம்‌ கொண்டிருந்த ஊக்கமான 








நம்பிக்கையை விளக்கப்‌ படுத்தினார்‌. அவர்கள்‌ பின்வாங்கிப்போக மாட்டார்கள்‌, 
ஆனால்‌ தொடர்ந்து விசுவாசத்தில்‌ நிலைத்திருப்பார்கள்‌ என்பதில்‌ அவர்‌ 
நிச்சயமாயிருந்தார்‌ (வசனம்‌ 39)! 

நம்மைப்‌ பற்றிய விஷயம்‌ என்ன? நாம்‌ விசுவாசத்தில்‌ நிலைத்திருக்கும்படி 
கர்த்தர்‌ இன்னமும்‌ நம்மை ஊக்குவிக்றொர்‌. செயல்விளைவில்‌ அவர்‌, “உங்களால்‌ 
அதைச்‌ செய்ய முடியும்‌!” என்று கூறுகிறார்‌. எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ 
ஏவுதல்‌ பெற்ற வார்த்தைகளின்‌ மூலமாக அவர்‌ நம்மிடம்‌, தடைகள்‌ இருந்தாலும்‌, 
நாம்‌ அவருக்கு நெருங்கி நிலைத்திருந்தால்‌ (காண்க எபிரெயர்‌ 13:5, 6) நாம்‌ 
விசுவாசத்தில்‌ நிலைத்திருக்க முடியும்‌ என்று கூறுகிறார்‌. “ஆம்‌! ஆம்‌! ஆம்‌!” 
என்பதே நமது பதிலாக இருக்கும்‌ என்று நான்‌ நம்பிக்கையாயிருக்கிறேன்‌. 





குறிப்புகள்‌ 

110:32ல்‌ “போராட்டம்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (hl௪55 என்ற) 
கிரேக்க வார்த்தை “விளையாட்டு வீரர்களின்‌ போட்டி” என்பதையே நேரடியாகக்‌ 
குறிக்கிறது (W. 13. Vine, Merrill F. Unger, and William White, Jr., Vines Complete Expository 
Dictionary of Old and New Testament Words [Nashville: Thomas Nelson Publishers, 1985], 121). 
212:4ஐ முன்னெதிர்‌ நோக்குங்கள்‌. இந்த எபிரெயக்‌ கிறிஸ்தவர்கள்‌ வேதனை நிறைந்த 
உபத்திரவத்தைக்‌ கடந்து செல்ல வேண்டியிருந்தது, ஆனால்‌ அவர்கள்‌ இன்னமும்‌ 
வேதசாட்சியாக மரித்தல்‌ என்ற விஷயத்தில்‌ துன்புறவில்லை. 


105 


22 
ஊக்கமிழந்கு நீலைக்கு 
தேவனுடைய மருந்துக்‌ குறிப்‌] 


[11:1-7) 


எபிரெயர்‌ 11ம்‌ அதிகாரம்‌, விசுவாசத்தின்‌ மீது ஒரு மாபெரும்‌ அதி 
காரத்தை நமக்குக்‌ கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, ஆனால்‌ விசுவாசம்‌ என்பதே 
தோற்றகால வாசகர்கள்‌ குறைவுபட்டிருந்த விஷயமாக இருந்தது என்பதால்‌ 
எழுதப்பட்டது. அந்த வாசகர்கள்‌ ஊக்கம்‌ இழந்து போயிருந்தனர்‌ மற்றும்‌ 
அவர்கள்‌ விட்டுக்கொடுத்து விடுதலின்‌ விளிம்பில்‌ இருந்தனர்‌. அவர்களுக்கு 
விசுவாசம்‌ தேவையாக இருந்தது (காண்க 10:38). ஒருவேளை அவர்கள்‌, 
“நாம்‌ தேவனில்‌ விசுவாசம்‌ கெொண்டிருக்ிறொம்‌ - ஆனால்‌ ன்‌ 
நாம்‌ இந்தப்‌ பிரச்சனைகள்‌ எல்லாவற்றையும்‌ கொண்டிருக்கிறோம்‌!” என்று 
நினைத்திருக்கலாம்‌. அது நம்மை 11ம்‌ அதிகாரத்திற்கு கொண்டுவருகிறது, 
அண்மையான விசுவாசம்‌ என்றால்‌ என்ன என்பதை, ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்‌ 
இங்கு அவர்களுக்கு (மற்றும்‌ நமக்கு) காண்பித்தார்‌. 

எபிரெயர்‌ 11ல்‌ நாம்‌, “ஊக்கமிழந்த நிலைக்கு தேவனுடைய மருந்துக்‌ 
குறிப்பைக்‌” கொண்டுள்ளோம்‌. இந்த அதிகாரம்‌ விசுவாசம்‌ பற்றிய ஒரு 
விவரிப்புடன்‌ தொடங்குகிறது. இந்த விரிப்பு, முக்கியமான சத்தியங்கள்‌ 





பலவற்றை உள்ளடக்குகிறது, ஆனால்‌ இந்தப்‌ பாடத்தில்‌ நாம்‌, உண்மையான 
விசுவாசமானது நம்மை “காணப்படாதவைகளைக்‌ காண” கூடி யவர்களாக்குகிறது 
என்ற உண்மையின்‌ மீது கவனம்‌ குவிப்போம்‌. கிறிஸ்தவர்கள்‌ இந்த 
உலகத்திற்கும்‌ அப்பால்‌ காணும்‌ திறன்‌ கொண்டுள்ளனர்‌ என்று மற்ற 
வசனப்பகுதிகளும்‌ வலியுறுத்துகின்றன (ரோமர்‌ 1:20; 8:24, 25; 15:21). எபிரெயார்‌ 
11ல்‌ நாம்‌, கவசத்தின்‌ கண்கள்‌ மூலமாக நம்மால்‌ காண முடியும்‌ என்று 
கற்றறிகிறோம்‌ (வசனங்கள்‌ 1, 3, 7, 9, 10, 13, 27). காணப்படாதவைகளைக்‌ 
காணுதல்‌ என்பது பின்வருபவற்றைக்‌ காணும்‌ திறனை உள்ளடக்குகிறது: 


* ஆவிக்குரிய விஷயங்களின்‌ உண்மைநிலை மற்றும்‌ இவைகள்‌ 
உலகப்பிரகாரமான மற்றும்‌ தற்காலிகமான விஷயங்களைக்‌ காட்டிலும்‌ 
மாபெரும்‌ முக்கியத்துவம்‌ கொண்டுள்ளன என்ற உண்மை. 

உ நிகழ்வுகள்‌ பற்றி தேவன்‌ ஏவியதால்‌ எழுதப்பட்டவைகளாக இருப்பதால்‌ 
(நாம்‌ அவை நடந்தபோது அங்கிராவிட்டாலும்‌) அந்த நிகழ்வுகளின்‌ 
விபரங்களினுடைய உண்மைத்தன்மை மற்றும்‌, அந்த நிகழ்வுகளில்‌ 
இருந்து கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பாடங்கள்‌. 

* தேவனுடைய வாக்குத்தத்தங்களின்‌ நிறைவேற்றம்‌ எதிர்காலத்தில்‌ 
வெகுதொலைவில்‌ இருந்தாலும்‌, அவற்றின்‌ உறுதித்தன்மை. 


106 


விசுவாசமானது காணப்படாதவற்றைக்‌ காணுகிறது என்பது, 
எல்லாவற்றையும்‌ அறிகிறவரும்‌ பொய்யுரையாதவருமான தேவனால்‌ தரப்பட்ட 
ஏவுதல்‌ பெற்ற வசனத்தை அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளது! 


உண்மையான விசுவாசம்‌ விவரிக்கப்‌ 


படுகிறது (11:1-3, 6) 


உறுதி மற்றும்‌ அங்கீகாரம்‌ (11:1-3) 

1ம்‌ வசனத்தில்‌ உள்ள “உறுதி” என்பது “கழ்‌ நிற்கும்‌ ஒன்று,” அதாவது 
நம்மை (சகிக்கும்‌) சூழ்நிலைகளில்‌ அல்லது சிரமங்களில்‌ கீழிருந்து தாங்கி நிற்கச்‌ 
செய்யும்‌ ஒன்று என்று அர்த்தப்படும்‌ 0௦௭27 என்ற கிரேக்க வார்த்தையில்‌ 
இருந்து வந்துள்ளது.' “நிச்சயம்‌” என்பதற்கான வார்த்தை, “ஆதாரம்‌” 
என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. இது சட்டத்தின்‌ நீதிமன்றங்களில்‌ 
பயன்படுத்தப்பட்ட ஒரு சொற்றொடராக இருந்தது. வேதாகம விசுவாசம்‌ 





என்பது, பார்வையற்ற வகையில்‌, நல்லதே நடக்கும்‌ என்று நம்புதலாகவோ 





அல்லது உண்டாக்கப்பட்ட “இவ்வாறு நம்புவோமாக” என்ற உணர்வாகவோ 
இருப்பதில்லை. இது நிச்சயமாக “ஆதாரம்‌ இருந்தாலும்‌ நம்புதல்‌” அல்ல. மாறாக 
இது, ஆதாரங்கள்‌ எல்லாவற்றுடனும்‌ சீர்பொருத்தமாறெ ஒரு உறுதிப்பாடாகவும்‌ 
நிச்சயத்தன்மையாகவும்‌ உள்ளது. இது தேவனுடைய நிச்சயமான சாட்சியை 
அடிப்படையாகக்‌ கொண்டிருக்கிறது. 

2ம்‌ வசனம்‌, “அதினாலே,” அதாவது, “இவ்வகையான விசுவாசத்தினாலே” 
என்று தொடங்குகிறது. “முன்னோர்கள்‌ என்பவர்கள்‌ இந்த 
சந்தர்ப்பப்பொருளில்‌ கலந்துரையாடப்‌ பட்டுள்ளனர்‌. “நற்சாட்சி பெற்றார்கள்‌” 
என்று தரவழைக்கப்பட்டுள்ள எரரமா௦ என்ற கிரேக்க வார்த்தை, ம்‌ 
வசனத்தில்‌ “சாட்சி ... பெற்றான்‌” என்று மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ளது, இது 
இம்மனிதர்கள்‌ தேவனுடைய அங்கீகாரத்தைப்‌ பெற்றனர்‌ என்பதற்கு அவரது 
சாட்சியைக்‌ குறிக்கிறது. இவர்கள்‌ உண்மையான விசுவாசத்கைச்‌ செயல்விளக்கப்‌ 
படுத்தியிருந்ததால்‌ தேவனால்‌ பலன்‌ அளிக்கப்‌ பட்டனர்‌. எபிரெயருக்கு 
எழுதிய நிருபத்தின்‌ தோற்றகால வாசகர்கள்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்துவதற்கு 
அவர்களிடத்தில்‌ இவ்வகையான விசுவாசம்‌ இருத்தல்‌ தேவைப்பட்டது, 
நமக்கும்கூட இது தேவைப்படுகிறது. 

காணப்படாதவைகளைக்‌ காணக்கூடிய அவ்வகையான விசுவாசத்தின்‌ 
விவரிப்பு ஒன்றை 3ம்‌ வசனத்தில்‌ நாம்‌ காணுகிறோம்‌. 11ம்‌ அதிகாரம்‌, பழைய 
ஏற்பாட்டில்‌ முக்கியமான மனிதர்கள்‌ மற்றும்‌ நிகழ்வுகள்‌ பற்றிய ஒரு 
மேற்கண்ணோட்டத்தைத்‌ தருகிறது. ஆதியாகமம்‌ 1:1ஐத்‌ தவிர வேறு எந்த 
மிகச்சிறந்த இடத்தில்‌ இருந்து நாம்‌ தொடங்க முடியும்‌? தேவன்‌ பேசை7! 
மற்றும்‌ இந்த அண்டம்‌ இருக்கலாயிற்று (ஆதியாகமம்‌ 1; சங்கதம்‌ 33:60. 
இதை நாம்‌ எவ்வாறு அறிகிறோம்‌? அவர்‌ நமக்குக்கூறுகிறார்‌ என்பதே, நாம்‌ 
இதை அறியும்‌ ஒரே வழியாக உள்ளது. இதை நாம்‌ விசுவாசத்தினால்‌, அவரது 
வார்த்தையின்‌ மீதுள்ள விசுவாசத்தினால்‌ அறிகிறோம்‌. 





107 


தேவையும்‌ இயல்பும்‌ (11:6) 

6ம்‌ வசனத்தில்‌ உண்மையான விசுவாசத்தின்‌ தேனை வலியுறுத்தப்‌ 
படுகிறது (“கூடாதகாரியம்‌” மற்றும்‌ “வேண்டும்‌” என்ற வார்த்தைகளைக்‌ 
கவனிக்கவும்‌). மேலும்‌ நாம்‌, உண்மையான விசுவாசத்தின்‌ இயல்புகள்‌ பற்றி 
அதிகமானவற்றைக்‌ காணுகிறோம்‌: தேவன்‌ இருக்கிறார்‌ என்றும்‌ அவர்‌ 
“பலனளிக்கிறவராக” (ஒரு சொந்தமான தேவனாக) இருக்கிறார்‌ என்றும்‌ நாம்‌ 
விசுவாசிக்க வேண்டும்‌. “தம்மைத்‌ தேடுகிறவர்களுக்கு” என்ற சொற்றொடரைக்‌ 
காணாது விட்டுவிடாதீர்கள்‌. K]V மொழிபெயர்ப்பில்‌, “ஜாக்கிரதையாய்‌ 
தேடுகிறவர்களுக்கு”” என்றுள்ளது. தேவனை நாம்‌ தேட வெண்டமிம்‌ என்று, 
அதாவது அவரது சத்தத்தைக்‌ கற்றுக்கொள்ளவும்‌ அதன்படி செய்யவும்‌ நாம்‌ 
முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்புகிறார்‌. அந்த 
சிந்தனை இந்த முதன்மை வலியுறுத்தத்திற்கான ஒரு நல்ல முகவுரையாக 
உள்ளது. 





உண்மையான விசுவாசம்‌ செயல்விளக்கப்‌ 


படுத்தப்படுகிறது (11:4, 5, 2) 


நான்கு ஆய்வுக்‌ கருத்துக்கள்‌ 

இந்த அதிகாரத்தின்‌ எஞ்சிய பகுதி, உண்மையான விசுவாசத்தைச்‌ 
செயல்விளக்கப்படுத்திய பழைய ஏற்பாட்டு உதாரணங்களால்‌ நிரப்பப்‌ 
பட்டுள்ளது. விவரிப்புகளின்‌ விபரங்கள்‌ மாறுபடுகின்றன, ஆனால்‌ 
நான்கு ஆய்வுக்கருத்துக்கள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ உரைக்கப்படுகின்றன 
அல்லது மறைமுகமாக உணர்த்தப்‌ படுகின்றன. (1) தேவன்‌ யாரேனும்‌ 
ஒருவரிடம்‌ பேசினார்‌. தேவன்‌ கூறியது நம்ப இயலாததாக அல்லது 
வினோதமானதாக இருந்திருக்கலாம்‌, ஆனால்‌ அதை அவர்‌ கூறினார்‌ என்பது 
அதை உண்மையாக்கிற்று. (2) தேவன்‌ யாரிடத்தில்‌ பேசினாரோ அவர்கள்‌ - 
தங்கள்‌ சூழ்நிலைகள்‌ எப்படி இருந்தாலும்‌ - தேவன்‌ கூறியதை விசுவாசித்தனர்‌ 
மற்றும்‌ தேவன்‌ மீது நம்பிக்கை வைத்தனர்‌. (3) அந்த விசுவாசத்தின்‌ 
அடிப்படையில்‌ அவர்‌ செய்யும்படி தேவன்‌ கூறியவற்றை - விளைவுகளைப்‌ 
பொருட்படுத்தாமல்‌ - செய்தார்‌. அவர்‌ தமது வாழ்வைக்‌ தேவனிடத்தில்‌ 
ஒப்புவித்தார்‌. (4) அவர்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்தினார்‌ மற்றும்‌ அவருக்குத்‌ 
தேவன்‌ பலன்‌ அளித்தார்‌. 


அந்த ஆய்வுக்கருத்துக்களின்‌ மூன்று உதாரணங்கள்‌ 

முதல்‌ மூன்று உதாரணங்களைக்‌ கொண்டு அந்த நான்கு 
ஆய்வுக்கருத்துக்களை விவரிப்பதற்கு என்னை அனுமதியுங்கள்‌. 4ம்‌ வசனம்‌ 
ஆபேலைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது (காண்க ஆதியாகமம்‌ 4:2-5). (1) காயினும்‌ 
ஆபேலும்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்று தேவன்‌ அவர்களிடம்‌ கூறினார்‌ (இதை 
நாம்‌ “அவசியமான உய்த்துணருதல்‌” மூலம்‌ அறிகிறோம்‌). (2) ஆபேல்‌ தேவனை 
விசுவாசித்தார்‌; காயீன்‌ அவ்வாறு விசுவாசிக்கவில்லை. (3) ஆபேல்‌ தேவனுக்குக்‌ 
கீழ்ப்படிந்த வேளையில்‌, காயீன்‌ அவ்வாறு கீழ்ப்படியவில்லை (ஆதியாகமம்‌ 4:7: 
1 யோவான்‌ 3:12). (4) ஆபேல்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்ததால்‌, அவர்‌ தேவனால்‌ 
அங்கீகரிக்கப்பட்டார்‌ (11:39; மத்தேயு 23:35ஐக்‌ கவனிக்கவும்‌). 


108 


5ம்‌ வசனத்தில்‌ ஏனோக்கின்‌ உதாரணம்‌ உள்ளது 
(ஆதியாகமம்‌ 5:21-24). (1) தேவன்‌ ஏனோக்கிடம்‌ பேசினார்‌ 
(இது எபிரெயர்‌ 1:1, 2ல்‌ மறைமுகமாக உணர்த்தப்படுகிறது?. (2) ஏனோக்கு 
தேவனை விசுவாசித்தார்‌: அவர்‌ “விசுவாசத்திலே” நடந்தார்‌. (3) அவர்‌ 
தேவனுக்குக்‌ கழ்ப்படிந்தார்‌: அவர்‌ “விசுவாசத்திலே” நடந்தார்‌. “நடந்தார்‌” 
என்பது வாழ்வுமுறையைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. ஏனோக்கு “தேவனுடன்‌ 
நடக்கும்‌” வாழ்வு நடையை மூன்றரை நூற்றாண்டு காலம்‌ வாழ்ந்தார்‌. 
(4) ஆகையால்‌ அவர்‌ தேவனால்‌ அங்கீகரிக்கப்பட்டார்‌. செப்துவஜிந்த்‌ 
(26) மொழிபெயர்ப்பில்‌ ஆதியாகமம்‌ 5:24ம்‌ வசனம்‌, ஏனோக்கு 
தேவனைப்‌ 282224/பஇததை என்று கூறுகிறது. பல ஆண்டுகளுக்குப்‌ 
பின்பு வாழ்ந்த எலியாவைப்‌ போல அவர்‌ மரணம்‌ அடையாமல்‌ தேவனால்‌ 
எடுத்துக்கொள்ளப்பட்டார்‌. 

நோவா, நாம்‌ கவனிக்கும்‌ மூன்றாவது உதாரணமாக இருக்கிறார்‌ 
(வசனம்‌ 7; ஆதியாகமம்‌ 6-9). (1) தேவன்‌ நோவாவிடம்‌ பேசினார்‌. அவர்‌ 
“தேவனால்‌ எச்சரிக்கப்‌ பட்டவராக?” இருந்தார்‌. வெள்ளப்பெருக்கு 
பற்றிய எச்சரிப்பானது அந்தக்‌ காலம்‌ வரையிலும்‌ இருந்த மனித 
அனுபவம்‌ யாவற்றிற்கும்‌ நேர்மாறானதாக இருந்தது, மற்றும்‌ அது அந்த 
உண்மையான நிகழ்விற்கு நூற்றிருபது ஆண்டுகாலம்‌ முன்னதாக வந்தது. 
(2) நோவா தேவனை விசுவாசித்தார்‌: “விசுவாசத்தினாலே ...” அந்த எச்சரிக்கை 
எந்த அளவுக்குத்‌ தர்க்கப்பொருத்தமாக ஒலித்தது என்பது நோவாவுக்கு எந்த 
வேறுபாட்டையும்‌ ஏற்படுத்தவில்லை. தேவன்‌ அதைக்‌ கூறினார்‌, மற்றும்‌ அது 
அவ்வாறே ஆக்கப்பட்டிருந்தது! (3) அவர்‌ தமது சொந்த விலையெதையும்‌ 
பொருட்படுத்தாமல்‌ தேவனுக்குக்‌ கழ்ப்படிந்தார்‌. (4) அவர்‌ தேவனால்‌ 
அங்கீகரிக்கப்பட்டார்‌. அவரது குடும்பம்‌ காப்பாற்றப்பட்டது, மற்றும்‌ அவர்‌ 
“விசுவாசத்தினாலுண்டாகும்‌ நீதிக்குச்‌ சுதந்தரவாளியானார்‌” (11:7). அவர்‌ 
விசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌ நீதியைச்‌ சுதந்தரித்துக்‌ கொண்டார்‌. 


முடிவுரை 

அடுத்த முறை நீங்கள்‌ ஊக்கம்‌ இழந்து போகும்போது, “ஊக்கமிழந்த 
நிலைக்கு தேவனுடைய மருந்துக்‌ குறிப்பு” பற்றி நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
(1) தேவன்‌ கூறவிருப்பதைக்‌ கவனியுங்கள்‌. உங்கள்‌ வேதாகமத்தை வாசியுங்கள்‌. 
அவரது வார்த்தை போதிக்கப்‌ படும்போது அல்லது பிரசங்கிக்கப்‌ படும்போது, 
கவனியுங்கள்‌, உண்மையிலேயே கவனியுங்கள்‌. (2) தேவனை விசுவாமியுங்கள்‌. 
தேவன்‌ தமது வார்த்தையில்‌ ஒரு கூற்றை ஏற்படுத்தியிருந்தால்‌, அது சரியானதாக 
மற்றும்‌ நிச்சயமானதாக உள்ளது. அதற்கு நீங்கள்‌ உங்கள்‌ வாழ்வையும்‌ உங்கள்‌ 
நித்திய ஆத்துமாவையும்‌ ஒப்புவிக்க முடியும்‌! (3) விளைவுகள்‌ எவ்வாறு 
இருப்பினும்‌, தேவன்‌ கூறுவகைச்‌ செய்யுங்கள்‌. விட்டுவிடாகர்கள்‌. (4) நீங்கள்‌ 
நம்பிக்கை வைத்து கழ்ப்படிந்தால்‌, நீங்கள்‌ தேவனால்‌ அங்கீகரிக்கப்‌ படுவீர்கள்‌ 
மற்றும்‌ தேவனால்‌ பலன்‌ அளிக்கப்‌ படுவீர்கள்‌! 

ஊக்கம்‌ இழந்துபோன நிலைக்கான இந்த மருந்துக்‌ குறிப்பானது சிலருக்கு 
மிக எளியதாக ஒலிக்கலாம்‌, ஆனால்‌ அது வேலை செய்கிறது என்பதைக்‌ 
காண்பிப்பதற்கு, நானூறு ஆண்டுகளின்‌ உதாரணங்களை எபிரெயர்‌ 11ம்‌ 
அதிகாரம்‌ ஆய்வு செய்கிறது. சிலுவையின்‌ இந்தப்‌ புறத்தில்‌ வாழும்‌ நாம்‌, 


109 


இன்னொரு இரண்டாயிரம்‌ ஆண்டுகளின்‌ உதாரணங்களைத்‌ தர முடியும்‌. 





குறிப்பு 
9. E. Vine, Merrill F. Unger, and William White, Jr., Vines Complete Expository Dictionary 
of Old and New Testament Words (Nashville: Thomas Nelson Publishers, 1985), 120-21. 


110 


23 
அந்நீயர்கள்‌ மற்றும்‌ பரதேசிகள்‌ 
[(11:8-22] 


இந்தப்‌ பாடத்திற்கான தலைப்பு எபிரெயர்‌ 11:13ல்‌ காணப்படுகிறது. 
முன்னதாக நாம்‌, “ஊக்கம்‌ இழந்த நிலைக்கு தேவனுடைய மருந்துக்‌ குறிப்பை” 
கண்டோம்‌. இந்தப்‌ பாடத்திற்கான இவ்வசனப்பகுதி “உலக எண்ணம்‌ 
மற்றும்‌ பொருளாதாய சிந்தை ஆகியவற்றிற்கு தேவனுடைய மருந்துக்‌ 
குறிப்பு” என்ற வகையில்‌ சிந்திக்கப்படலாம்‌. இந்தப்பாடம்‌ ஆபிரகாம்மீது 
மையங்கொண்டுள்ளது (ஏசாயா 41:8; ஆதியாகமம்‌ 15:6; கலாத்தியர்‌ 3:29). 


தேவையானது: ஒரு புதிய கண்ணோக்கக்‌ கருத்து 

ஆபிரகாமைப்‌ போல நாம்‌ இந்த பூமியில்‌ ““அந்நியரும்‌ 
பரதேசிகளுமாக” இருக்கிறோம்‌. இந்தப்‌ பாடத்தின்‌ ஒவ்வொரு பகுதியிலும்‌ 
நாம்‌ முதலில்‌ ஆபிரகாமை (ஈசாக்கு மற்றும்‌ யாக்கோபு) ஆகியோருடன்‌ 
கண்ணோக்குவோம்‌. பின்பு நமக்கு சொந்தமான நடைமுறைப்‌ பயன்பாட்டை 
நாம்‌ ஏற்படுத்துகையில்‌, எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ முதல்‌ வாசகர்களைப்‌ 
பற்றி ஆழ்ந்து சிந்திப்போம்‌. 


ஆபிரகாமும்‌ மற்ற முற்பிதாக்களும்‌ 

ஆபிரகாம்‌ தேவனால்‌ அழைக்கப்பட்ட போது அவர்‌, 
மெசப்பொத்தோமியாவின்‌ சமவெளியில்‌ இருந்தார்‌ (வசனம்‌ 8). “தான்‌ 
போகும்‌ இடம்‌ இன்னதென்று அறியாமல்‌ புறப்பட்டுப்போனான்‌”; அவர்‌ எந்த 
இடத்திற்குச்‌ செல்ல வேண்டும்‌ என்பதை விவரிக்கும்‌ பயண விளக்கக்கையேடு 
ஒன்றை அவருக்குத்‌ தேவன்‌ கொடுக்கவில்லை. 

ஆபிரகாம்‌ ... “தேசத்திலே பரதேசியைப்போலச்‌ சஞ்சரித்து ... , ஈசாக்கோடும்‌ 
யாக்கோபோடும்‌ கூடாரங்களிலே குடியிருந்தான்‌” (வசனம்‌ 9). பரதேசியாககத்‌ 
தங்கியிருக்கும்‌ அந்நியர்‌ ஒருவர்‌ சமூக அளவுகோலின்படி ஒரு அடிமைக்கு 
சற்று மேற்பட்டவராகவே இருந்தார்‌. ஆபிரகாமும்‌ அவரது குடும்பத்தில்‌ 
இருந்தவர்களும்‌ “அந்நியரும்‌ பரதேசிகளும்‌” ஆக இருந்தனர்‌ (வசனம்‌ 13). 
“அந்நியர்கள்‌” என்பவர்கள்‌ வெளிநாட்டுக்‌ காரர்களாக இருந்தனர்‌. “பரதேசிகள்‌” 
என்பதற்குப்‌ பதிலாக KJV வேதாகமத்தில்‌ “திருப்பயணிகள்‌” என்றுள்ளது. 
திருப்பயணி என்பவர்‌ ஒரு இடத்தில்‌ தங்கியிருக்க மாட்டார்‌, ஆனால்‌ 
கடந்துசென்று கொண்டே இருப்பார்‌. சாராளின்‌ மரணம்‌ குறித்து ஆபிரகாம்‌ 
துக்கம்‌ கொண்டாடியபோது அவர்‌ அந்த நாட்டில்‌ வாழ்ந்திருந்தவா்களிடத்தில்‌, 
“நான்‌ உங்களிடத்தில்‌ அந்நியனும்‌ பரகேசியுமாய்‌ இருக்கிறேன்‌” என்று கூறினார்‌ 
(அதியாகமம்‌ 23:4). 


111 


எபிரெயக்‌ கிறிஸ்தவர்களும்‌ நாமும்‌ 

11:8-22ல்‌ கூறப்பட்ட வற்றின்‌ மீது கட்டியெழுப்பப்பட்ட எபிரெயர்‌ 13:12- 
14ஐ முன்கண்ணோக்குங்கள்‌. ஆபிரகாமைப்போல நாமும்‌ - நமது விஷயத்தில்‌ 
சுவிசேஷத்தினால்‌ - அழைக்கப்‌ பட்டிருக்கிறோம்‌ (2 தெசலோனிக்கேயர்‌ 2:14). 
நமது நிரந்தரமான வாழ்விடம்‌ பரலோகத்தில்‌ உள்ளது. நாம்‌ இந்த உலகத்தின்‌ 
வழியாகப்‌ பயணம்‌ செய்பவர்களாக மாத்திரம்‌ இருக்கிறோம்‌ (2 கொரிந்தியர்‌ 
5:1-8). 


தேவையானது: ஒரு புதிய வலியுறுத்தம்‌ 
நாம்‌ “இந்த பூமியின்மீது அந்நியரும்‌ பரதேசிகளுமாக” இருப்பதால்‌, இந்த 
வாழ்வின்‌ மீதல்ல ஆனால்‌ வரவிருக்கும்‌ உலகத்தின்மீதே நமது வலியுறுத்தம்‌ 
இருக்க வேண்டும்‌. முதலில்‌ நாம்‌ ஆபிரகாமையும்‌ பின்பு நம்மையும்‌ 
கண்ணோக்குவோம்‌. 


ஆபிரகாமும்‌ மற்றவர்களும்‌ 

ஆபிரகாம்‌ மற்றும்‌ அவரது குடும்பத்தினர்‌ ஆகியோரின்‌ வாழ்வில்‌, 
இங்கு - மற்றும்‌ - இப்போது என்பதில்‌ வலியுறுத்தம்‌ இருக்கவில்லை. ஆபிரகாம்‌, 
அடக்கம்‌ செய்யும்‌ இடமாகத்‌ தாம்‌ பயன்படுத்திய மக்பேலா குகையைத்‌ தவிர 
வேறு எந்த நிலத்தையும்‌ உடைமையாகக்‌ கொண்டிருக்கவில்லை (ஆதியாகமம்‌ 
23:17-20). 

ஆபிரகாம்‌ மற்றும்‌ விசுவாசிகளாகப்‌ பட்டியலிடப்‌ பட்டுள்ளவர்களின்‌ 
முன்னுரிமைகளைப்‌ பல வசனங்கள்‌ வெளிப்படுத்துகன்றன. ஆபிரகாம்‌ 
“தேவன்‌ தாமே கட்டி உண்டாக்னெ அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன்‌ 
காத்திருந்தான்‌” (எபிரெயர்‌ 11:10; காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
21:2). அவரும்‌ அவரது சந்ததிகளும்‌ “சுயதேசத்தை நாடிப்போகிற”வர்களாக 
இருந்தனர்‌ (எபிரெயர்‌ 11:14). “சுயதேசம்‌” என்பது “தந்தையின்‌ தேசம்‌” என்று 
அர்த்தப்படுகிற றா, என்ற வார்த்தையில்‌ இருந்து வந்துள்ளது. அவர்கள்‌ 
“மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள்‌” (வசனம்‌ 16௮). இதன்‌ 








விளைவாக தேவன்‌ “அவர்களுடைய தேவனென்னப்பட வெட்கப்படுவதில்லை” 
(வசனம்‌ 16ஆ; கவனிக்கவும்‌ யாத்திராகமம்‌ 3:6, 15; மத்தேயு 22:32). 


எபிரெயக்‌ கிறிஸ்தவர்களும்‌ நாமும்‌ 

எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ தோற்றகால வாசகர்கள்‌, 
அவிக்குரிய விஷயங்களின்‌ முக்யெத்துவத்தை, எல்லாவற்றிற்கும்‌ மேலாக 
நித்தியத்தின்‌ முக்கியத்துவத்தை உணர்ந்தறிய வேண்டி இருந்தது. நாமும்கூட 
அதை உணர்ந்தறிய வேண்டியுள்ளது. உலகப்பிரகாரமானவைகள்‌ நமது 
பார்வையில்‌ பெரிதும்‌ முக்கியத்துவமானவைகளாகத்‌ தோன்றுகின்றன. ஆனால்‌ 
நாம்‌ காணக்கூடியவை யாவும்‌ தற்காலிகமானவையாகவே உள்ளன. நமது 
வாழ்வின்‌ வலியுறுத்தமானது வரவிருக்கும்‌ உலகத்தின்‌ மீது இருக்க வேண்டும்‌. 
நாம்‌ “பரம அழைப்பு” ஒன்றைக்‌ கொண்டுள்ளோம்‌ (எபிரெயர்‌ 3:1). நமது 
குடியிருப்பு பரலோகத்தில்‌ உள்ளது (பிலிப்பியர்‌ 3:20). அங்குதான்‌ நமது கர்த்தர்‌ 
இருக்கிறார்‌ (யோவான்‌ 14:2, 3), நமது பொக்கிஷங்களும்‌ (மத்தேயு 6:20) நமது 
நம்பிக்கையும்‌ (காண்க எபிரெயர்‌ 6:19, 20) அங்குதான்‌ உள்ளன. அங்குதான்‌ 


112 


நமது பெயர்களும்‌ எழுதப்பட்டுள்ளன (லூக்கா 10:20). இயேசுவுடன்‌ நாம்‌ 
அங்கிருக்கும்படி நம்மை அழைத்துச்‌ செல்வதாக அவர்‌ வாக்களித்து இருக்கிறார்‌ 
(யோவான்‌ 14:3). 

நாம்‌ பூலோகத்தையல்ல, பரலோகத்தை நமது உண்மையான நிரந்தரமான 
வீடாக எண்ணினால்‌, அது நமது வாழ்வில்‌ என்னவிதமான ஒரு வித்தியாசத்தை 
ஏற்படுத்தும்‌! நாம்‌ நேரத்தையும்‌ பணத்தையும்‌ எவ்விதமாக செலவிடுகிறோம்‌ 
என்றும்‌, நமது தாலந்துகளை எவ்விதம்‌ உபயோகிக்கிறோம்‌ என்பதிலும்‌ ஒரு 





விளைவை ஏற்படுத்தும்‌. துர்‌அதிர்ஷ்டங்களை நாம்‌ எவ்வாறு கண்ணோக்கிறோம்‌ 
என்பதையும்‌ அது மாற்றும்‌. நம்முடைய வாழ்விலுள்ள ௪70௮70 அது 
பாதிக்கும்‌. 


தேவையானது: மெய்யான விசுவாசம்‌ 
நாம்‌, வாழ்வைப்‌ பற்றி இப்படிப்பட்ட ஒரு கண்ணோக்கைக்‌ கொண்டிருக்க, 
நித்தியத்தின்மீது வலியுறுத்தத்கைக்‌ கொண்டிருக்கச்‌ செய்வது ஏது? 7ம்‌ 
என்பதே இதற்குப்‌ பதிலாக உள்ளது. 


ஆபிரகாமும்‌ உடன்‌ இருந்தவர்களும்‌ 

ஆபிரகாம்‌ விசுவாசம்‌ கொண்டிருந்ததால்‌, சரியான எண்ணப்போக்கைக்‌ 
கொண்டிருந்தார்‌ என்று 8 மற்றும்‌ 9 ஆகிய வசனங்கள்‌ வலியுறுத்துகின்றன. 
“விசைத்‌ ஆபிரகாம்‌ ... அழைக்கப்பட்ட போது, கீழ்ப்படிந்து, ...” 
(வசனம்‌ 8௮; என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). “அழைக்கப்பட்ட போது” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை நிகழ்கால வினைச்சொல்லாக 
உள்ளது, இது அந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட உடனே கழ்ப்படியப்பட்டது 
என்பதைக்‌ கருத்தாகக்‌ தெரிவிக்கிறது. “தான்‌ போகும்‌ இடம்‌ இன்னதென்று 





அறியாமல்‌ புறப்பட்டுப்போனான்‌” (வசனம்‌ 8ஆ) - வேறு வார்த்தைகளில்‌ 
கூறுவதென்றால்‌, அவர்‌ கண்டிப்பாகத்‌ தமது விசுவாசத்தின்‌ அடிப்படையில்‌ 
தமது சொந்த நாட்டைவிட்டுப்‌ புறப்பட்டுச்‌ சென்றார்‌. “ச 
அவன்‌ /ஆபிரகாம்‌/” கானான்‌ மற்றும்‌ அதன்‌ சுற்றுப்புறங்களில்‌ நூறு ஆண்டுகள்‌ 
அளவாக “பரதேசியைப்போலச்‌ சஞ்சரித்து” வாழ்ந்தார்‌ (வசனம்‌ 9; என்னால்‌ 
வலியுறுத்தப்‌ படுறெது). 

ஆபிரகாமின்‌ விசுவாசத்தில்‌ அவரது குடும்பத்தினரும்‌ பங்கேற்றனர்‌. 
“விசுவாசத்தினாலே சாராளும்‌ வாக்குத்தத்தம்பண்ணினவர்‌ 
உண்மையுள்ளவரென்றெண்ணி, கர்ப்பந்தரிக்கப்‌ பெலனடைந்து” (வசனம்‌ 
11௮). சாராளின்‌ விசுவாசத்தினுடைய பலத்தின்‌ மீதல்ல ஆனால்‌ அவளது 
விசுவாசத்தின்‌ கருத்துப்பொருளான தேவனுடைய உண்மைத்தன்மையின்‌ 
மீதே கவனக்குவிப்பு உள்ளது. “விசுவாசத்தினாலே ஆபிரகாம்‌ ... ஈசாக்கைப்‌ 
பலியாக ஓப்புக்கொடுத்தான்‌” (வசனம்‌ 17௮; காண்க வசனங்கள்‌ 18, 19). 
“விசுவாசத்தினாலே ஈசாக்கு ... யாக்கோபையும்‌ ஏசாவையும்‌ ஆசீர்வதித்தான்‌” 
(வசனம்‌ 20௮). “விசுவாசத்தினாலே யாக்கோபு ... ஆசீர்வதித்து ... தொழுது 
கொண்டான்‌” (வசனம்‌ 21). “விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எகிப்து தேசத்தைவிட்டுப்‌ புறப்படுவார்களென்பதைப்பற்றித்‌ தன்‌ 
அந்தியகாலத்தில்‌ பேச ...” (வசனம்‌ 2.2௮). 

இதன்‌ விளைவாக, “இவர்களெல்லாரும்‌, ... விசுவாசத்தோடே 


113 


மரித்தார்கள்‌” (வசனம்‌ 13). அதையே எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ 
குமது வாசகர்களிடத்தில்‌ விரும்பினார்‌ மற்றும்‌ அதையே தேவன்‌ நம்மிடத்திலும்‌ 
விரும்புகிறார்‌ காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 14:18)! 


எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ வாசகர்களும்‌ நாமும்‌ 

விசுவாசத்தின்‌ அவசியம்‌ என்பது நமது மாபெரும்‌ தேவைகளில்‌ ஒன்றாக 
உள்ளது (எபிரெயர்‌ 11:6; ரோமர்‌ 10:17). தேவனுடைய வார்த்தையை - ஆபிரகாம்‌ 
செய்தது போன்றே - எடுத்துக்கொள்ளும்‌ விசுவாசம்‌ நமக்குத்‌ தேவைப்படுகிறது. 
ஆபிரகாம்‌ செய்தது போன்றே, தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படும்‌ 
விசுவாசம்‌ நமக்குத்‌ தேவைப்படுகிறது (யாக்கோபு 2:14-26). 

இந்த உலகத்தின்‌ பிரச்சனைகள்‌ சிலவேளைகளில்‌ நம்மை மேற்கொள்ளும்படி 
அச்சுறுத்துகின்றன. நாம்‌ எவ்வாறு உயிர்பிழைத்திருக்க முடியும்‌? நாம்‌ 
விசுவாசத்தினால்‌ மேற்கொள்ள முடியும்‌. விசுவாசத்தினால்‌ வாழ்ந்து அந்த 
விசுவாசத்துடனேயே மரிக்கத்‌ தேவன்‌ நமக்கு உதவுவாராக. 





குறிப்பு 
"W. E. Vine, Merrill F. Unger, and William White, Jr., Vines Complete Expository Dictionary 
of Old and New Testament Words (Nashville: Thomas Nelson Publishers, 1985), 133. 


114 


24 
“தவறாக நடத்தப்பருதலை 
சகித்துக்‌ கொள்ளுவதை ... 
ீகர்ந்துகொள்ளுதல்‌”” 
[11:25-29] 


நாம்‌ யாவருமே முடிவுகளை ஏற்படுத்துதலைக்‌ கொண்டிருக்கிறோம்‌. சில 
முடிவுகள்‌ சார்பளவில்‌ முக்யெத்துவம்‌ அற்றவைகளாக உள்ளன; மற்றவைகள்‌ 
முதன்மையானவைகளாக உள்ளன. எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ யாருக்கு 
எழுதப்பட்ட தோ, அந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ பின்வரும்‌ முடிவுடன்‌ போராடிக்‌ 
கொண்டிருந்தனர்‌: கிறிஸ்தவத்தில்‌ இருப்பதா அல்லது யூதத்துவத்திற்குத்‌ 
திரும்பிவிடுவதா. அவர்கள்‌ மதித்த ஒரு மனிதரைப்‌ பற்றி, தேவனுடைய 
சித்தத்தின்படி செய்தல்‌ பற்றி ஒரு கடினமான முடிவை மேற்கொண்ட தையும்‌ 
செய்த ஒரு மனிதரைப்‌ பற்றி அவர்களுக்கு எழுத்தாளர்‌ நினைவூட்டினார்‌. 








கார்த்தரைப்‌ பின்பற்றும்படி மோசேயின்‌ 
தேர்ந்து கொள்ளுதல்‌ 


முந்திய நிகழ்வுகள்‌ 

பார்வோனின்‌ கட்டளை இருந்தபோதிலும்‌ (யாத்திராகமம்‌ 1), மோசேயின்‌ 
பெற்றோர்‌ அவரைக்‌ கொல்லவில்லை, ஆனால்‌ அதற்குப்‌ பதிலாக அவரை 
மறைத்து வைத்தனர்‌ (யாத்திராகமம்‌ 2:1, 2; எபிரெயர்‌ 11:23). அவரது தாய்‌ 
அவரைத்‌ தண்ணீர்‌ புகாத ஒரு கூடையில்‌ வைத்து நைல்நதியில்‌ விட்டாள்‌, அங்கே 
அவர்‌ பார்வோனின்‌ மகளால்‌ கண்டுபிடிக்கப்‌ பட்டார்‌ (காண்க யாத்திராகமம்‌ 





2:3-10). அவர்‌ பார்வோனின்‌ அரண்மனையின்‌ பகட்டில்‌ வளர்க்கப்பட்டார்‌ 
(காண்க நடபடிகள்‌ 7:22). 


முடிவெடுக்கும்‌ வேளை 

மோசே வளர்ந்து பெரியவரானபோது, அவர்‌ முடிவெடுக்கும்‌ 
வேளை ஒன்றை அடைந்தார்‌. மேலோட்டமாகப்‌ பார்க்கும்போது இது, 
மேற்கொள்வதற்குக்‌ கடினமான முடிவு போன்று காணப்படுவதில்லை. அவர்‌ 
எகிப்தின்‌ செல்வம்‌ மற்றும்‌ அதிகாரம்‌ யாவற்றையும்‌ கொண்டிருக்கலாம்‌ 
அல்லது ஒன்றுமில்லாமையை - ஒன்றுமில்லாமைக்கும்‌ குறைவானதை - 
தேர்ந்துகொண்டிருக்கலாம்‌; அந்தத்‌ தேர்ந்துகொள்ளுதல்‌ என்பது, இஸ்ரவேல்‌ 
மக்கள்‌ என்ற அடிமை மக்களினத்துடன்‌ தம்மை அடையாளப்படுத்திக்‌ 


115 


கொள்வதாக இருந்தது. மோசே மேற்கொண்ட திகைக்கவைக்கும்‌ 
முடிவைப்‌ பற்றி எபிரெயர்‌ 11:24-27 நமக்குக்‌ கூறுகிறது. மூன்று முக்கியமான 
வார்த்தைகளைக்‌ கவனியுங்கள்‌: 

“வெறுத்து”: ஒரு இடத்தில்‌, ஒரு வேளையில்‌, மோசே, எகிப்திற்கு, 
பார்வோனுக்கு மற்றும்‌ தமக்குத்‌ தாயாக இருந்த பார்வோனின்‌ மகளுக்கு 
“இல்லை” என்று கூறினார்‌. 

“தெரிந்துகொண்டு”: மோசே, சந்தோஷங்களுக்குப்‌ பதிலாக தவறாக 
நடத்தப்படுதலை, பொக்கிஷங்களுக்குப்‌ பதிலாக நிந்தனையை 
தோரந்துகொண்டார்‌. 

“விட்டுப்‌ போனான்‌”: KJ வேதாகமத்தில்‌ “கைவிட்டுப்போனார்‌:” 
என்றுள்ளது (வசனம்‌ 27). மோசேயின்‌ முடிவில்‌ ஒரு தீர்க்கமான தன்மை 
இருந்தது. “அவர்‌ தமக்குப்‌ பின்னால்‌ தமது பாலங்களை எரித்தார்‌” என்று நாம்‌ 
கூறலாம்‌. 


“விசுவாசத்தினாலே” மோசேயின்‌ முடிவு 
ஏற்படுத்தப்பட்டது 

மோசே மேற்கொண்ட தேர்ந்துகொள்ளுதலை, எவரொருவரும்‌ 
ஏற்படுத்துவது எவ்வாறு? அது சைமாசத்தினாமை ஏற்படுத்தப்பட்ட ஒரு 
தேர்ந்துகொள்ளுதலாக இருந்தது. 

(1) அது இல்லத்தில்‌ தொடங்கிய விசுவாசமாக இருந்தது (வசனம்‌ 23). 
மோசேயின்‌ தாய்‌ அவருக்குத்‌ தாதியாக இருந்தார்‌ என்பதை மறந்துவிடாதர்கள்‌ 
(யாத்திராகமம்‌ 2:7-10). 

(2) அது தேவன்‌ தமது மக்களுடன்‌ இருந்தார்‌ என்று கண்டறிந்த 
விசுவாசமாக இருந்தது (வசனம்‌ 24). “மோசே, பிரியமாயிருந்த எகிப்தியா்களுக்கு 
மேலாக, எரிச்சல்‌ மூட்டிய இஸ்ரவேல்‌ மக்களைத்‌ தேர்ந்துகொண்டார்‌” 
என்று யாரோ ஒருவர்‌ கூறினார்‌. மார்க்கத்தில்‌ தவறான விஷயங்களைப்‌ பலர்‌ 








கண்ணோக்குகின்றனர்‌; அவர்கள்‌ தேவனும்‌ அவரது மக்களும்‌ இருக்கும்‌ 
இடத்தைக்‌ கண்டறிதல்‌ அவசியமாக உள்ளது. 

(3) அது இந்த வாழ்வின்‌ உண்மையான இயல்பையும்‌ கவர்ச்சிகளையும்‌ 
கண்ட விசுவாசமாக இருந்தது (வசனம்‌ 25௮). உலகப்பிரகாரமான 
சந்தோஷங்கள்‌ “கடந்து செல்பவைகளாக” உள்ளன. மோசே, “வாழ்வின்‌ நெடிய 
கண்ணோட்டத்தை” மேற்கொண்டார்‌. அதையே செய்ய நாம்‌ கற்றுக்கொள்வது 
அவசியமாக உள்ளது. 

(4) அது உண்மையுள்ளவர்களுக்கு தேவன்‌ பலனளிப்பார்‌ என்பதில்‌ 
உறுதியான தைரியம்‌ கொண்டிருந்த விசுவாசமாக இருந்தது (வசனம்‌ 269. 

(5) அது தேவன்‌ மீதும்‌ அவரது திட்டத்தின்‌ மீதும்‌ மையங்கொண்டிருந்த 
(வசனம்‌ 27) விசுவாசமாக மற்றும்‌ வெற்றியின்‌ மீது உறுதியான நம்பிக்கை 
கொண்டிருந்த (வசனம்‌ 28) விசுவாசமாக இருந்தது. மோசே “பஸ்காவை 
அசரித்த” போது அவர்‌, அது நித்திய நியமமாக [என்றென்றைக்கும்‌] 
கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு பண்டிகையாக இருந்தது என்று இஸ்ரவேல்‌ 
மக்களுக்குக்‌ கூறினார்‌ (காண்க யாத்திராகமம்‌ 12:24). இது அவர்கள்‌ எகிப்தை 





விட்டுப்‌ பாதுகாப்புடன்‌ புறப்படுவார்கள்‌ என்பதை முன்‌ அனுமானம்‌ 


116 


செய்தது! 
(6) கடைசியாக அது மற்றவர்களில்‌ விசுவாசத்தைப்‌ பற்றியெரியச்‌ செய்த 
விசுவாசமாக இருந்தது (வசனம்‌ 29). 


முடிவுரை 


மோசே சரியான முடிவை மேற்கொண்டாரா? பழங்காலப்‌ 
பார்வோன்களின்‌ பாதுகாக்கப்பட்ட எச்சங்களைக்‌ கண்டறிய நீங்கள்‌ 
தூசிபடிந்த அருங்காட்சியங்களுக்குச்‌ செல்ல வேண்டும்‌; ஆனால்‌ 
மோசே பல லட்சக்கணக்கான இருதயங்களில்‌ வாழ்கிறார்‌. மிகமுக்கியமாக 
அவர்‌, கேவனுடைய பிரசன்னத்தில்‌ வாழ்கிறார்‌. 

மக்களில்‌ பலர்‌, தங்கள்‌ வாழ்வில்‌ குறுக்குச்‌ சாலைகளில்‌ இருக்கின்றனர்‌. இது 
உங்களுக்கு முடிவு செய்யும்‌ வேளையாக உள்ளதா? ஆம்‌ என்றால்‌, நீங்கள்‌ சரியான 
முடிவை மேற்கொள்ள வேண்டும்‌, நீங்கள்‌ உலகப்பிரகாரமான ஆதாயங்கள்‌ 
மீது மாத்திரம்‌ கவனம்‌ குவிப்பதற்குப்‌ பதிலாக நெடிய கண்ணோட்டத்தை 
மேற்கொள்ளக்‌ கூடியவர்களாக இருக்க வேண்டும்‌ என்று உங்களுக்காக நான்‌ 


ஜெபிக்கிறேன்‌. 


குறிப்பு 

“புறப்பட்டுப்‌ போகுதல்‌” மற்றும்‌ “கைவிட்டுச்‌ செல்லுதல்‌” என்று மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ள (41/2௦ என்ற) கிரேக்க வார்த்தை “விட்டுச்செல்லுதல்‌” என்பதன்‌ 
வலிவூட்டப்பட்ட வடிவமாக உள்ளது. இவ்வசனப்பகுதியில்‌ இது கைவிட்டுவிடுதல்‌ 
என்ற கருத்தைக்‌ கொண்டுள்ளது. (W. ௧. Vine, Merrill F. Unger, and William White, Jr., Vine § 
Complete Expository Dictionary of Old and New Testament Words [Nashville: Thomas Nelson 
Publishers, 1985], 362.) 


117 


25 
விசுவாசத்தீன்‌ மூலமாக வெற்றி 


[11:50-40) 


எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ தோற்றகாலத்தில்‌ யாருக்கு எழுதப்பட்ட தோ, 
அந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ பல பிரச்சனைகளைக்‌ கொண்டிருந்தனர்‌: ஊக்கமிழந்த 
நிலை, அக்கறையின்மை மற்றும்‌ விசுவாச விலக்கத்தின்‌ அபாயம்கூட. அவர்களின்‌ 
பிரச்சனைகளுக்கு பதிலாக இருந்தது விசுவாசம்‌. எபிரெயர்‌ 11ல்‌ விவரிக்கப்பட்ட 
வகையிலான ஊலசம்‌ என்பதே அவர்கள்‌ புரிந்துகொள்ள வேண்டிய 
அவசியமாயிருந்தது. இந்தப்‌ படிப்பு அந்த அதிகாரத்தின்‌ 30ம்‌ வசனத்துடன்‌ 
தொடங்குகிறது. நான்‌ இந்தப்பாடத்தை, “விசுவாசத்தின்‌ மூலமாக வெற்றி” 
என்று அழைக்கிறேன்‌. இவ்வசனப்‌ பகுதி இந்தப்‌ புத்தகத்தின்‌ உச்சக்காட்சியை 
நோக்கி எவ்வாறு கட்டி எழும்புகிறது என்பதை நீங்கள்‌ காண வேண்டும்‌ என்று 
நான்‌ விரும்புகிறேன்‌. 





... விசுவாசத்தின்‌ வீரர்கள்‌ ... (11:30, 31) 


எரிகோவின்‌ மதில்கள்‌ (11:30) 

இங்கு நாம்‌, வீசவாசத்தின்‌ அதிக விபரமான இன்னும்‌ இரண்டு 
உதாரணங்களைக்‌ காணுகிறோம்‌. முதலாவது எரிகோவின்‌ மதில்கள்‌ எவ்வாறு 
வீழ்ந்தன என்பதாக உள்ளது. 30ம்‌ வசனத்தில்‌ உள்ள ஒவ்வொரு வார்த்தையும்‌, 
யூதர்களின்‌ மக்களினம்‌ பற்றிய வரலாற்றின்‌ உருவகங்களுடன்‌, அவர்களின்‌ 
மனங்களில்‌ பொங்கிப்‌ பெருக்கெடுத்திருக்கும்‌ நகரத்தைத்‌ தோல்வி அடையச்‌ 
செய்வதில்‌ தேவனுடைய கட்டளைகள்‌ (யோசுவா 6:2-5) விசுவாசத்தைச்‌ 
செயல்படுத்துதலை உள்ளடக்கியிருந்தன. 


ராகாப்‌ (11:31) 

ராகாப்‌ என்பவளைப்‌ பற்றியது இரண்டாவது விவரிப்பாக உள்ளது (காண்க 
யோசுவா 2:9-11). இது ஒரு வழக்கமற்ற விவரிப்பாக நம்மைத்‌ தாக்குகிறது: ராகாப்‌ 
ஒரு பெண்ணாக இருந்தாள்‌' ... தேபகதற தய ௮௮௧௯74 பெண்ணாக 
இருந்தாள்‌. அவள்‌ குறிப்பிடப்பட்டது ஏன்‌? விசுவாசத்தின்‌ மூலமாக அவள்‌ 
வெற்றியை ஆதாயப்படுத்தி கொண்டாள்‌ (கவனிக்கவும்‌ யோசுவா 2:4-21). 
அவள்‌ அழிவின்‌ மீது வெற்றியை ஆதாயப்படுத்திக்‌ கொண்டாள்‌ (யோசுவா 
6:22-25). எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவள்‌, புறதெய்வ வணக்கப்‌ பின்னணியின்‌ 
மீது வெற்றியை ஆதாயப்படுத்திக்‌ கொண்டாள்‌ (காண்க மத்தேயு 1:5) 





118 


“... வெற்றியை ஆதாயப்படுத்திக்கொண்டவர்கள்‌ ...” 
(11:32-36) 


விசுவாசத்தின்‌ மற்ற உதாரணங்கள்‌ (11:32, 35, 36) 

32ம்‌ வசனம்‌, Dw AFT DED OTL OT OTTO 
விசுவாசத்தின்‌ மற்ற வீரர்களைச்‌ சுருக்கமாகப்‌ பட்டியல்‌ இடுகிறது. இவர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ விசுவாசத்தின்‌ மூலமாகவே வெற்றியை அதாயப்படுத்திக்‌ 
கொண்டனர்‌. 

கிதியோன்‌: தேவனுடைய திட்டத்தின்‌ மீது கொண்ட விசுவாசத்தின்‌ 
காரணமாக, மீதியானியர்களுடன்‌ போரிட முந்நூறு இஸ்ரவேல்‌ வீரர்கள்‌ 
மாத்திரம்‌ வைக்கப்பட்டனர்‌ (நியாயாதிபதிகள்‌ 7). 

பாராக்‌: இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தேவன்மீது விசுவாசம்‌ கொண்டிருந்த 
காரணத்தினால்‌, அசீரியர்கள்‌ தோற்கடிக்கப்‌ பட்டனர்‌ (நியாயாதிபதிகள்‌ 4). 

சிம்சோன்‌ (நியாயாதிபதிகள்‌ 13-16): இவர்‌ தேவன்மீது தாம்‌ கொண்டிருந்த 
விசுவாசத்தின்‌ மூலமாக, பெலிஸ்தர்களுக்கு எதிராக மாபெரும்‌ வல்லமையை 
செயல்விளக்கப்‌ படுத்தினார்‌. 

யெப்தா: இவர்‌ தேவனுடைய மக்களுக்காக அம்மோனியர்கள்‌ மீது 
மாபெரும்‌ வெற்றியை அடைந்தார்‌ நியாயாதிபதிகள்‌ 11). 

தாவீது: இவர்‌ ஒரு பூரணப்பட்ட மனிதர்‌ அல்ல, ஆனால்‌ இவர்‌ விசுவாசத்தின்‌ 
மனிதராக இருந்தார்‌ (காண்க சங்கீதம்‌ 23). 

சாமுவேல்‌ (1 சாமுவேல்‌): இவர்‌ பழைய ஏற்பாட்டின்‌ பெரிய மனிதர்களில்‌ 
ஒருவராய்‌ இருந்தார்‌ மற்றும்‌ விசுவாசத்தில்‌ பெரிய மனிதராய்‌ இருந்தார்‌. 

தீர்க்கதரிசிகள்‌: ஏசாயா, தானியேல்‌, ஏரெமியா, சகரியா, எலியா மற்றும்‌ 





எலிசா ஆகியோரை நினைத்துப்‌ பாருங்கள்‌. 

முடிவில்‌, இந்த அதிகாரம்‌ “வேறு சிலரைக்‌” குறிப்பிடுகிறது (வசனங்கள்‌ 35, 
36).” வீரர்களைக்‌ கொண்டிருப்பது முக்கியமானதாக இருக்கறது. உங்களுடைய 
வீரர்கள்‌ யார்‌? 


வெற்றியின்‌ உதாரணங்கள்‌ (11:33-35அ) 

அடுத்ததாக நாம்‌, விசுவாசத்தினால்‌ வெற்றியை ஆதாயப்படுத்திக்கொண்ட 
குறிப்பிட்ட உதாரணங்களைப்‌ பற்றி வாசிக்கிறோம்‌. 

“விசுவாசத்தினாலே, அவர்கள்‌ ராஜ்யங்களை ஜெயித்தார்கள்‌”: தாவீது 
பெலிஸ்தர்களை ஓடுக்கிக்‌ கழ்ப்படுத்தினார்‌; கிதியோன்‌ மீதியானியர்களை 
வெற்றிகொண்டார்‌. 

“நீதியை [அல்லது நியாயத்தை] நடப்பித்தார்கள்‌”: அவர்கள்‌ சரியானவற்றைச்‌ 
செய்தனர்‌; அத்துடன்‌ கூடுதலாக, பட்டியல்‌ இடப்பட்டுள்ளவர்களில்‌ சிலர்‌ 
நியாயமான சிந்தைகொண்ட நியாயாதிபதிகளாகப்‌ பணிசெய்கனர்‌. 

“வாக்குத்தத்தங்களைப்‌ பெற்றார்கள்‌”: தாவீதிற்கு மேசியாத்துவ 
வாக்குத்தத்தம்‌ தரப்பட்டது (2 சாமுவேல்‌ 7:12-16), மற்றும்‌ தானியேல்‌ 
(எரேமியா முன்னுரைத்திருந்த, எழுபது ஆண்டுகள்‌ அடிமைத்தளையின்‌ முடிவு 
போன்ற) தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்‌ பலவற்றின்‌ நிறைவேற்றத்தைக்‌ 
கண்டார்‌. 


119 


“சிங்கங்களின்‌ வாய்களை அடைத்தார்கள்‌”? தாவீதும்‌ சிம்சோனும்‌ 
சிங்கங்களைக்‌ கொன்றனர்‌, ஆனால்‌ நாம்‌ விசேஷமாக தானியேலைப்‌ பற்றி 
நினைக்கிறோம்‌ (காண்க தானியேல்‌ 6:23). 

“அக்கினியின்‌ உக்கிரத்தை அவித்தார்கள்‌”: மூன்று எபிரெய இளைஞர்கள்‌ 
அக்கினிச்‌ சூளையினால்‌ புண்படாதிருந்தனர்‌ (தானியேல்‌ 3). 

“பட்ட யக்கருக்குக்குத்‌ தப்பினார்கள்‌”: தாவீது சவுலின்‌ பட்டயத்திற்குத்‌ 
தப்பினார்‌; எலியா ஆகாபின்‌ பட்ட யத்திற்குத்‌ தப்பினார்‌. 

“பூலவீனத்தில்‌ பலன்கொண்டார்கள்‌””: தாவீது கோலியத்தைத்‌ 
தோல்வியடையச்‌ செய்தபோது, அவர்‌ ஒரு ஆடுமேய்க்கும்‌ பையனாக இருந்தார்‌; 
கிதியோன்‌ என்ற நியாயாதிபதி தமது தந்தையின்‌ வீட்டில்‌ எல்லாரிலும்‌ 
சிறியவராக இருந்தார்‌ (நியாயாதிபதிகள்‌ 6:15). 

“யுத்தத்தில்‌ வல்லவர்களானார்கள்‌, அந்நியருடைய சேனைகளை 
முறியடித்தார்கள்‌”: பட்டியல்‌ இடப்பட்டவர்களில்‌ பலர்‌ மாபெரும்‌ போர்‌ 
வெற்றிகளைப்‌ பெற்றனர்‌. 

“ஸ்திரீகள்‌ சாகக்கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடெழுந்திருக்கப்‌ 
பெற்றார்கள்‌”: சரெப்தா ஊர்‌ விதவை மற்றும்‌ சூனேமித்தியப்‌ பெண்‌ ஆகிய 
இரண்டு பெண்களைப்‌ பற்றி நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. 

“கிறிஸ்தவம்‌ என்பது அதைப்போன்று - ஒன்றுக்குப்‌ பின்‌ இன்னொரு 
வெற்றி என்பதாக - மன எழுச்சியுள்ளதாக இருக்கும்‌ என்று நாம்‌ நினைத்தோம்‌, 
ஆனால்‌ முன்னைக்‌ காட்டிலும்‌ இப்போது நாம்‌ அதிக உபத்திரவங்களைப்‌ 
பெறுகிறோம்‌!” என்று யூதக்கிறிஸ்தவர்கள்‌ பதிலுரை அளித்ததை என்னால்‌ 
கற்பனை செய்ய முடிகிறது. பொறுங்கள்‌! இந்தக்‌ கலந்துரையாடல்‌ ஒரு 
முக்கியமான சத்தியத்திற்கு வழிநடத்துகிறது. 


“.. பாதகமான சூழ்நிலைகளின்‌ மத்தியிலும்கூட ...” 
(71:85ஆ-39௮) 


பாதகமான சூழ்நிலை 

35 முதல்‌ 38 வரையிலான வசனங்களில்‌, “வெற்றி” என்பது துன்பம்‌ இல்லாமை 
என்று அர்த்தப்‌ படுத்துவது இல்லை என்பது தெளிவாகிறது. 1/78810/7607 
க்கிக்‌ தத ம்கூட, விசுவாச வீரர்கள்‌ வெற்றியை அதாயப்படுத்திக்‌ 
கொண்டனர்‌ என்பதை நிலைநாட்ட எழுத்தாளர்‌ விரும்பினார்‌. 

ஒரு சில தனிநபர்கள்‌ மரித்தோரில்‌ இருந்து எழுப்பப்‌ பட்டிருந்தனர்‌ (வசனம்‌ 
32௮), ஆனால்‌ எபிரெயர்‌ 11ன்‌ வீரர்கள்‌ அவ்வாறு இருக்கவில்லை. மாறாக 
அவர்களில்‌ சிலர்‌, “விடுதலைபெறச்‌ சம்மதியாமல்‌, வாதிக்கப்பட்டார்கள்‌” 
(வசனம்‌ 35ஆ); அவர்கள்‌ தங்கள்‌ விசுவாசத்தை மறுதலித்திருந்தால்‌ 





விடுவிக்கப்‌ பட்டிருக்கலாம்‌. ஒருவர்‌ தேவனுக்கு உண்மையுள்ளவராக 
நிலைத்திருந்தால்‌, அதுவே வெற்றியாக உள்ளது. அவர்கள்‌ “வேறுசிலர்‌ 
மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு?” உண்மையுடன்‌ 
நிலைத்திருந்தனர்‌ (வசனம்‌ 35இ). 

“வேறுசிலர்‌ நிந்தைகளையும்‌ அடிகளையும்‌ கட்டுகளையும்‌ காவலையும்‌ 
அநுபவித்தார்கள்‌” (வசனம்‌ 36); இதற்கு எரேமியா ஒரு உதாரணமாக 


120 


இருக்கிறார்‌. சகரியாவைப்‌ போன்று சிலர்‌ “கல்லெறியுண்டார்கள்‌” (வசனம்‌ 
37௮). “வாளால்‌ அறுப்புண்டார்கள்‌” (வசனம்‌ 37ஆ); பாரம்பரிய 
வரலாற்றின்படி, ஏசாயா இரண்டு மரப்பலகைகளுக்கு இடையில்‌ வைத்துக்‌ 
கட்டப்பட்டுப்‌ பின்பு வாளால்‌ இரண்டாக அறுக்கப்பட்டார்‌. அவர்கள்‌ 
“பரீட்சைபார்க்கப்பட்டார்கள்‌” (வசனம்‌ 37இ) மற்றும்‌ அவர்கள்‌ வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ துன்பங்கள்‌ உண்டாயிருந்தன. எல்லாரும்‌ “பட்டயக்கருக்குக்குத்‌ 
தப்பவில்லை” (வசனம்‌ 34); சிலர்‌ “பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு 
மரித்தார்கள்‌” (வசனம்‌ 372௮). அவர்கள்‌ “குறைவையும்‌, உபத்திரவத்தையும்‌, 
துன்பத்தையும்‌ அனுபவித்தார்கள்‌?” (வசனம்‌ 37இ), அவர்களுக்கு 
ஒன்றுமில்லாததுபோல்‌, அவர்கள்‌ ஒன்றுமில்லாதவர்கள்போல்‌, இங்கும்‌ அங்கும்‌ 
“சிதறுண்டு அலைந்தார்கள்‌” (வசனம்‌ 38ஆ). ஆயினும்‌, “உலகம்‌ அவர்களுக்குப்‌ 
பாத்திரமாயிருக்காத மனிதர்களாய்‌” இருந்தனர்‌ (வசனம்‌ 38௮)! 


வெற்றி 

இந்த மக்கள்‌ வெற்றிபெற்றவர்களாக இருந்தனரா? ஆம்‌! 39ம்‌ வசனத்தின்‌ 
முதல்‌ பகுதியில்‌, “இவர்களெல்லாரும்‌ விசுவாசத்தினாலே நற்சாட்சிபெற்றும்‌” 
என்றும்‌ வாசிக்கிறோம்‌. இவர்கள்‌ தேவனால்‌ அங்கீகரிக்கப்‌ பட்டிருந்தனர்‌. 
இதைக்‌ காட்டிலும்‌ மாபெரும்‌ வெற்றி வேறெதுவும்‌ இல்லை! 


நாமும்‌ கூட அவ்வாறு இருக்க 
முடியும்‌ ... (11:39அ, 40) 

நடைமுறைப்‌ பயன்பாட்டை ஏற்படுத்த எழுத்தாளர்‌ தயாராக இருந்தார்‌. 
அவர்களும்கூட விசுவாசத்தின்‌ வீரர்களாக இருக்க முடியும்‌. பாதகமான 
சூழ்நிலைகளில்‌ மத்தியிலும்கூட வெற்றியை ஆதாயப்படுத்திக்‌ கொள்ளமுடியும்‌ 
என்பதைத்‌ தமது வாசகர்கள்‌ அறிய வேண்டும்‌ என்று விரும்பினார்‌. 
இதை அதிகமாக நமக்குச்‌ சொந்தமானதாக ஆக்கிக்கொள்வதற்கு, இதை 
பின்வருமாறு சொற்றொடராக்க என்னை அனுமதியுங்கள்‌: ௫72ம்கட, 
பாதகமான சூழ்நிலைகளின்‌ மத்தியிலும்‌ வெற்றியை ஆகாயப்படுத்திக்‌ 
கொள்ளும்‌ விசுவாச வீரர்களாக (௦2௬௨ம்‌. ஏன்‌? 


(1) ஏனென்றால்‌, வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்டவற்றை 
நாம்‌ பெற்றிருக்கிறோம்‌. பழைய ஏற்பாட்டின்‌ விசுவாச வீரர்கள்‌ 
“வாக்குத்தத்தம்பண்ணப்பட்டதை அடையாமற்போனார்கள்‌?* 


(வசனம்‌ 39ஆ); அவர்கள்‌ இயேசு கிறிஸ்து என்ற மேசியாவின்‌ வருகையைப்‌ 
பார்க்கவில்லை. இருப்பினும்‌ எபிரெயக்‌ கிறிஸ்தவர்கள்‌ அவரது [இயேசு 
கிறிஸ்துவின்‌] போதனையைப்‌ பெற்றிருந்தனர்‌ - நாமும்‌ அவ்வாறே 
பெற்றிருக்கிறோம்‌. 

(2) ஏனென்றால்‌ நாம்‌, “விசேஷித்த நன்மையானதொன்றை”” 
பெற்றிருக்கிறோம்‌ (வசனம்‌ 40௮). நாம்‌ மேன்மையான பலியை, 
மேன்மையான உடன்படிக்கையை, மேன்மையான நம்பிக்கையை மற்றும்‌ 
எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தில்‌ உள்ள “மேன்மையான” மற்ற எல்லா 
விஷயங்களையும்‌ பெற்றிருக்கிறோம்‌. 

(3) ஏனென்றால்‌, பழைய ஏற்பாட்டின்‌ விசுவாச வீரர்கள்‌, தேவனுடைய 


121 


திட்டங்கள்‌ மற்றும்‌ நோக்கங்கள்‌ ஆகியவற்றின்‌ முற்றான நிறைவேற்றம்‌ 
குறித்து, வீணாக மரிக்கவில்லை என்று நமக்கு உறுதிப்படுத்தப்‌ பட்டுள்ளது. 
40ம்‌ வசனத்தின்‌ முதல்‌ பகுதி, “அவர்கள்‌ நம்மையல்லாமல்‌ பூரணராகாதபடிக்கு” 
என்று கூறுகிறது. இது அவர்கள்‌ இரட்சிக்கப்பட்டிருந்த நிலையைக்‌ குறிப்பிடுவது 
இல்லை, ஆனால்‌ அதற்கு மாறாக, அவர்கள்‌ தொடங்கியிருந்ததை 22 
சென்‌ குறிப்பிடுகிறது. இவ்வசனப்‌ பகுதியில்‌ “பூரணராகுதல்‌” என்பது 
முடிக்கப்பட்டதாக அல்லது 2ைறவடை ய! டதாக உன்னதக்‌ குறிப்பதாக 
இருக்கிறது. 

வாழ்வு என்பது ஒரு ஓட்டப்‌ பந்தயத்துடன்‌ ஓப்பிடப்படுகிற, அடுத்த 
அதிகாரத்தின்‌ தொடக்கத்தைக்‌ கண்ணோக்குங்கள்‌. ஒரு இடைமாற்று ஓட்டப்‌ 








பந்தயத்தைப்‌ பற்றிச்‌ சிந்தித்துப்‌ பாருங்கள்‌. எபிரெயர்‌ 11ன்‌ விசுவாச வீரர்கள்‌ 
அந்தப்‌ பந்தயத்தைத்‌ தொடங்னெர்‌. இப்போது விசுவாசம்‌ என்ற கோல்‌ நமக்குக்‌ 
கையளிக்கப்‌ பட்டுள்ளது. நாம்‌ அதைக்‌ கீழே போட்டுவிடாது இருப்போமாக! 








குறிப்புகள்‌ 

"எபிரெயர்‌ 11ல்‌ இரண்டு பெண்கள்‌ மாத்திரமே குறிப்பிடப்‌ படுகின்றனர்‌. 
“உங்கள்‌ வகுப்பில்‌ இருப்பவர்களை, பழைய ஏற்பாட்டின்‌ விசுவாச வீரர்களாக இருந்த 
மற்றவர்களைப்‌ பற்றி சிந்திக்க முடியுமா என்று நீங்கள்‌ கேட்க விரும்பலாம்‌. 


122 


26 
நமக்கு நியாமித்திருக்கிறு ஓட்டம்‌” 
[12:1-17) 


அப்போஸ்கலரான பவுல்‌, தமது நிருபங்களில்‌ அடிக்கடி, பந்தய விளையாட்டு 
பற்றிய சொற்றொடராக்கத்தைப்‌ பயன்படுத்தினார்‌ (1 கொரிந்தியர்‌ 9:24-27; 
பிலிப்பியர்‌ 3:13, 14; 1 தீமோத்தேயு 6:12; 2 தீமோத்தேயு 4:7). 12:1-17ல்‌, 
அவர்‌, கிறிஸ்தவ வாழ்வை ஒட்டப்‌ பந்தயத்துடன்‌ ஒப்பிட்டார்‌. இது 1 முதல்‌ 
3 வரை மற்றும்‌ 12, 13 ஆகிய வசனங்களில்‌ தெளிவாக உள்ளது. இருப்பினும்‌ 
நாம்‌ காணப்போறெபடி இந்தப்‌ பதினேழு வசனங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ 
நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ, அந்த ஆய்வுக்‌ கருத்துடன்‌ 
தொடர்பு கொண்டுள்ளது. கிறிஸ்தவப்‌ பந்தயத்தை வெற்றிகரமாக்குவதற்கு 
நாம்‌ பல கேட்புகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளது. 


தேவை: பொறுமை/சகிப்புத்தன்மை (12:1-4) 

10ம்‌ அதிகாரத்தில்‌ எழுத்தாளர்‌, “பொறுமை உங்களுக்கு 
வேண்டியதாயிருக்கிறது” என்று கூறியிருந்தார்‌ (வசனம்‌ 36ஆ).' 11ம்‌ அதிகாரத்தில்‌ 
அவர்‌, விசுவாசத்திற்கு உதாரணமாக இருந்த ஆண்கள்‌ மற்றும்‌ பெண்கள்‌ தங்கள்‌ 
சூழ்நிலைகள்‌ எப்படியிருந்தாலும்‌ பொறுமையுடன்‌ இருந்தார்கள்‌ என்பதற்கு 
உதாரணங்களைக்‌ கொடுக்கார்‌. 12ம்‌ அதிகாரம்‌ நீடிய பொறுமைக்கான கூடுதல்‌ 
புத்திமதியுடன்‌ துவங்குகிறது. (“பொறுமை” [வசனம்‌ 1] சகித்து [வசனம்‌ 2] மற்றும்‌ 
சோர்ந்து போகாதபடிக்கு [வசனம்‌ 3] ஆகிய வார்த்தைகளைக்‌ கவனிக்கவும்‌.?) 

1ம்‌ வசனம்‌ ஒரு பந்தய சாலையைச்‌ சித்தரிக்கிறது, அதில்‌ பந்தயத்தைக்‌ 





கவனிக்க ஏராளமான மக்கள்‌ நிற்கின்றனர்‌. இந்த “சாட்சியங்கள்‌” 11ம்‌ 
அதிகாரத்தில்‌ உள்ள விசுவாசத்தின்‌ வீரர்கள்‌ ஆவர்‌. அவர்கள்‌ நேரடியான 
அர்த்தத்தில்‌ பரலோகத்தில்‌ இருந்துகொண்டு கீழே நம்மை உற்றுப்‌ பார்ப்பது 
இல்லை. “இது அவர்கள்‌ நம்மை கவனித்து ஓட்டத்தை முடியுங்கள்‌! என்று 
உற்சாகமூட்டுவது 170 உத” 


நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள ஓட்டம்‌ (12:1, 2௮) 

சகிப்புத்‌ தன்மையுடன்‌ இருந்து ஓட்டத்தை முடிப்பதற்கு, நாம்‌ 
குறைந்தபட்சம்‌ மூன்று விஷயங்களைச்‌ செய்ய வேண்டும்‌: 

DDD மெதுவா POLATI yin TGS Magu FG U/L 
பம்ப்‌ ஒதுக்கி வத்தல்‌. ஓடுபவர்கள்‌ சிலவேளைகளில்‌ பலத்தைக்‌ 
கட்டியெழுப்புவதற்காக, பயிற்சியின்போது பாரமானவற்றை அணிகின்றனர்‌. 
ஓட்டப்பந்தயத்தில்‌ இந்தப்‌ பாரமானவை நீக்கப்படுகின்றன. 

OLD CWE ஓழி.க.றகு “52ல்‌ கிறிஸ்தவ ஓட்டப்‌ பந்தயம்‌ 
என்பது குறுகிய தூரம்‌ கொண்ட ஓட்டப்‌ பந்தயமாக இராமல்‌, மாரத்தான்‌ 
ஒட்டப்‌ பந்தயமாக உள்ளது. பந்தயத்தை நாம்‌ தொடங்குவதற்கு முன்பு, அதை 


123 


முடிப்பதில்‌ நாம்‌ தீர்மானமாக இருக்க வேண்டும்‌. 

பல்கன து சுவனம்‌ குவித்தல்‌, தீவிரமான ஓட்டப்‌ பந்தய 
வீரர்கள்‌,கும்பலையோ அல்லது மற்ற போட்டியாளர்களையோ பார்த்துக்‌ 
கொண்டு இருப்பதில்லை. நமது கண்கள்‌ இயேசுவின்‌ மீது கவனம்‌ 
குவிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌ என்று வசனப்பகுதி வலியுறுத்துறெது. 





நமக்கு முன்‌ வைக்கப்பட்டுள்ள உதாரணம்‌ ( 12:2ஆ -4) 

நம்மில்‌ எவரொருவரும்‌ எப்போதாவது கொண்டிருக்கக்‌ கூடிய எந்தப்‌ 
பந்தயத்திலும்‌ அதிகம்‌ அறைகூவல்‌ கொண்ட ஒரு பந்தயத்தை யாராலும்‌ 
நினைத்துப்‌ பார்க்கக்‌ கூடுவதற்கும்‌ அதிக கடினமான ஒன்றை இயேசு 
கொண்டிருந்தார்‌. இந்த வாசகர்கள்‌ இரத்தம்‌ சிந்தியிருக்கவில்லை ஆனால்‌ 
இயேசு இரத்தம்‌ சிந்தினார்‌ என்று எழுத்தாளர்‌ குறிப்பிட்டார்‌ (வசனம்‌ 4). 
இயேசு தமது பணியை முடிப்பதற்கு, அவமானத்தையும்‌ துக்கத்தையும்‌ 
கடந்து சென்றதால்‌, சிலுவையைச்‌ சகிக்கக்‌ கூடியவர்‌ ஆனார்‌: “தேவனுடைய 





அரியணையின்‌ வலது புறத்தில்‌ அமருதலில்‌ உள்ள சந்தோஷம்‌” என்பதை 
அவர்‌ எதிர்பார்த்தார்‌. நாம்‌ கிறிஸ்துவின்‌ உதாரணத்தைக்‌ தீவிரமாக “ஆழ்ந்து 
சிந்தித்தால்‌.” நாம்‌ “இளைப்படையவோ அல்லது இருதயத்தில்‌ சோர்ந்து 
போகவோ” மாட்டோம்‌. 





தேவை: சிட்சை (12:4-11) 

4 முதல்‌ 11 வரையுள்ள வசனங்கள்‌ கர்த்தருடைய சிட்சையைப்‌ பற்றிக்‌ 
கலந்துரையாடுகின்றன. அடுத்த பாடத்தில்‌ நாம்‌, அந்த வசனங்களை அதிக 
விபரமாகக்‌ கண்ணோக்குவோம்‌. இந்த வேளையில்‌ நாம்‌ இவ்வசனப்‌ பகுதியை 
கிறிஸ்தவ ஓட்டம்‌ என்ற தலைப்புடன்‌ பிணைக்க விரும்புகிறோம்‌. 


ஆய்வுக்கருத்துகள்‌ தொடர்ந்தன 

முந்திய பகுதியில்‌ 3ம்‌ வசனம்‌ “நீங்கள்‌ இளைப்புள்ளவர்களாய்‌ உங்கள்‌ 
ஆத்துமாக்களில்‌ சோர்ந்துபோகாதபடிக்கு”” என்ற புத்திமதியுடன்‌ முடிந்தது. 
அந்த ஆய்வுக்கருத்து சம்‌ வசனத்தில்‌ தொடரப்‌ படுகிறது: மேற்கோள்‌ 
காண்பிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வசனப்பகுதி (நீதிமொழிகள்‌ 3:11, 12), 
“சோர்ந்துபோகாகே” என்று வேண்டிக்கொள்கிறது. மற்றும்‌ சகி சனை 
ஆய்வுக்கருத்து 7ம்‌ வசனத்தில்‌ தொடரப்படுகிறது. 11ம்‌ வசனம்‌ ஓட்டப்‌ 
பந்தயத்தின்‌ சொற்றொடராக்கத்தைப்‌ பயன்படுத்துகிறது. “பழகினவர்களுக்கு” 
என்று மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ள கிரேக்க வார்த்தையில்‌ (“exercised thereby”; 
KJV) இருந்தே நாம்‌, “உடற்டயிற்சிக்கூடம்‌” (ஜுறக5யற) என்ற வார்த்தையைப்‌ 
பெறுகிறோம்‌. 


சிட்சை வலியுறுத்தப்படுகிறது 

எந்த விளையாட்டையும்‌ தீவிரமாக விளையாடியுள்ள எவெராருவரும்‌, 
சிட்சை என்பது எவ்வளவு அத்தியாவசியமானதாக உள்ளது என்பதை 
அறிகிறார்‌. சிட்சை மற்றும்‌ ஓட்டப்‌ பந்தய முயற்சிகள்‌ ஆகியவற்றைப்‌ 
பற்றி நான்‌ சிந்திக்கையில்‌, எனது மனம்‌ ஆக்லஹாமா நகரின்‌ சுட்டெரிக்கும்‌ 
சூரிய வெய்யிலின்‌ கழ்‌ நடைபெற்ற கடுமையான கால்பந்து விளையாட்டுப்‌ 


124 


பயிற்சியைப்‌ பற்றி நினைக்கப்‌ பின்னோக்கிச்‌ செல்கிறது. பயிற்சியாளர்‌ 
நம்மை, இளைப்படையும்படி (சில வேளைகளில்‌ வேதனைநிறைந்த வகையில்‌) 
பயிற்றுவித்தது நம்மை அற்பமானவர்களாக அக்குவதற்காகவா? இல்லை, நாம்‌ 
நமது மிகச்சிறப்பான வகையில்‌ விளையாண்டு வெற்றி பெற வேண்டும்‌ என்று 
விரும்பியதால்‌ தான்‌ அவர்‌ அகைச்‌ செய்தார்‌. 

பல யூதர்கள்‌, இன்றைய நாட்களின்‌ மக்களில்‌ சிலரைப்‌ போலவே, 
நல்ல காலங்களை அனுபவித்தல்‌ என்பதைத்‌ தேவனுடைய தயவின்‌ 
அடையாளமாகவும்‌, மோசமான காலங்களை அவர்‌ பிரியமற்று இருக்கிறார்‌ 
என்பதன்‌ அடையாளமாகவும்‌ நம்பினர்‌. எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ 
செயல்விளைவில்‌, “அது உண்மையாக இருப்பதில்லை. நீங்கள்‌ கடந்து 
செல்லும்‌ இடர்ப்பாடுகள்‌, தேவன்‌ உங்களை அன்புகூருவதில்லை என்று 
காண்பிப்பதில்லை. மாறாக அது, அவர்‌ உங்கள்மீது ௮ன்ட குக என்பதையே 
காண்பிக்கிறது” என்றே கூறுகிறது. இடர்பாடுள்ள காலங்கள்‌ ஒருக்காலும்‌ 
மகிழ்வுடன்‌ அனுபவிக்கப்‌ படக்கூடியவையாக இருப்பதில்லை, ஆனால்‌ நாம்‌ 
பலமுள்ளவர்களாக வளர வேண்டும்‌ என்றால்‌, நாம்‌ ஓட்டத்தை முடிக்கக்‌ 
கூடியவர்கள்‌ ஆக வேண்டும்‌ என்றால்‌, அவை நமக்குத்‌ தேவையாக உள்ளன! 


தேவை: தக்க முன்னுரிமைகள்‌ (12:12-17) 

12 மற்றும்‌ 13 ஆதிய வசனங்கள்‌, ஓட்டப்‌ பந்தயத்தின்‌ ஆய்வூக்கருத்துடன்‌ 
எவ்வாறு உறவு படுகின்றன என்பது தெளிவாக உள்ளது; அது, 14 முதல்‌ 
17 வரையுள்ள வசனங்கள்‌ பொருத்தமானவையாக இருப்பது போன்று அவ்வளவு 
தெளிவாக இருப்பதில்லை.” இருப்பினும்‌ இவ்வசனங்கள்‌ யாவும்‌, சரியான 
ன்னும்‌ கொண்டிருத்தலின்‌ அவசியத்தை வலியுறுத்துகின்றன. 
மிகச்சிறந்த ஒட்டப்பந்தய வீரராக இருப்பதற்கு ஒருவர்‌, தமது வாழ்வை 
முன்னுரிமைப்‌ படுத்த வேண்டும்‌; அவர்‌ தமது காலத்தைப்‌ பயன்படுத்துவதில்‌, 
அவர்‌ எதை உண்ணுகிறார்‌ மற்றும்‌ எதை உண்பதில்லை என்பதில்‌, உறங்கும்‌ 
பழக்கங்களில்‌ மற்றும்‌ பிறவற்றில்‌ கவனமான கட்டுப்பாட்டைக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. கிறிஸ்தவ ஓட்டத்தில்‌ வெற்றிபெறத்‌ தீர்மானித்து இருப்பவர்களுக்கு 
உண்மையான முன்னுரிமைகள்‌ அத்தியாவசியமானவையாக உள்ளன. 
12:4-11 என்ற முந்திய பகுதியானது, தேவனற்ற (தேவனிடத்தில்‌ இருந்து 
வந்திராத) சிட்சையைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாடுகிறார்‌; 12 மற்றும்‌ 13 ஆகிய 
வசனங்கள்‌, உள்ளிருந்து வரும்‌ (சுய சிட்சை என்ற) சிட்சையின்‌ அவசியத்தை 
நிலைநாட்டுகின்றன (காண்க 1 கொரிந்தியர்‌ 9:25அ, 26௮, 27). 





குள்ளாடுதலா அல்லது முடித்தலா? (12:12, 13) 

12 மற்றும்‌ 18 ஆயெ வசனங்கள்‌, ஓட்டப்பந்தய வீரருக்கான அறிவுரையின்‌ 
இரு துண்டுகளைக்‌ கொண்டுள்ளன. (1) வி ட so 
ஓட்டப்பந்தயத்தின்‌ மத்திய பாகம்தான்‌ இளைப்பும்‌ தசைகளில்‌ வலியும்‌ 
போட்டியாளரை மேற்கொண்டுவிடும்படி அச்சுறுத்தும்‌ வேளை - மிகவும்‌ 
அறைகூவல்‌ விடுப்பதாக உள்ளது. அப்போதுதான்‌ அவர்‌, ஓட்டத்தை முடித்தல்‌ 
என்ற முன்னுரிமையையும்‌ இளைப்படையாது இருக்க வேண்டும்‌ என்பதையும்‌ 
நினைவில்‌ கொள்ளவேண்டும்‌ (காண்க கலாத்தியர்‌ 6:9). (2) முன்வ 
செல்வத்‌ அரு ொகர்முநகசகர்‌ 13ம்‌ வசனம்‌ நீதிமொழிகள்‌ 4:26ல்‌ இருந்து 


125 


சொற்றொடராக்கத்தைப்‌ பயன்படுத்துகிறது. மேற்கோளை நீதிமொழிகள்‌ 4:25- 
27ன்‌ சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ கண்ணோக்குங்கள்‌. எந்த ஓட்டப்பந்தய வீரரும்‌ 
ஒரு புறத்தில்‌ இருந்து இன்னொரு புறத்திற்கு முன்னும்‌ பின்னும்‌ திசைமாறிக்‌ 
கொண்டிருந்தால்‌ மற்றும்‌ ஒரு தடத்தில்‌ இருந்து இன்னொரு தடத்திற்கு 
மாறிக்கொண்டிருந்தால்‌, அவர்‌ வெற்றியடைய முடியாது. 


தடையா அல்லது உதவியா? (12:14-16 அ) 

14 முதல்‌ 16 வரையுள்ள வசனங்களில்‌ நாம்‌, இலக்கின்‌ மீது நமது கண்களைப்‌ 
பதிய வைத்தலின்‌ வலியுறுத்தம்‌ ஒன்றை மீண்டும்‌ காண்கிறோம்‌: “கர்த்தரைக்‌ 
கண்ணோக்குதல்‌” மற்றும்‌ “தேவனுடைய கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ளுதல்‌. ” 
ஓட்டத்தை முடிப்பதற்குப்‌ பல தடைகளை இவ்வசனங்கள்‌ குறிப்பிடுகின்றன: 
சமாதானமின்மை, பரிசுத்தமாகுதலில்‌ குறைவுபடுதல்‌, கசப்பு, ஒழுக்கவீனம்‌ 
மற்றும்‌ தேவபக்தியின்மை. 

இவ்வசனங்களில்‌ கூடுதலான வலியுறுத்தம்‌ ஒன்று உள்ளது: நாம்‌ யாவரும்‌ 
ஓட்டத்தை நன்கு முடிக்கும்படிக்கு மற்ற கிறிஸ்தவர்களுக்கு உதவுதலின்‌ 
அவசியம்‌.” கிறிஸ்தவ ஒட்டம்‌ என்பது உலகப்பிரகாரமான தடகள ஓட்டங்களில்‌ 
இருந்து வேறுபட்டுள்ளது. அவற்றில்‌ “ஓவ்வொரு மனிதரும்‌ தமக்கென்றே 
எல்லாவற்றையும்‌ செய்பவராக” இருக்கிறார்‌, இது கிறிஸ்தவ வாழ்வில்‌ 
இருப்பதில்லை. செய்தியில்‌ சித்தரிக்கப்பட்ட ஒரு சிறப்பு ஓலிம்பிக்‌ ஓட்டப்‌ 
பந்தயம்‌ என்‌ நினைவுக்கு வருகிறது. அந்த ஓட்டப்‌ பந்தயத்தின்போது, ஓட்டப்‌ 
பந்தய வீரர்‌ ஒருவர்‌ விழுந்தார்‌. மற்ற ஒவ்வொருவரும்‌ நின்று, விழுந்துபோன 
அந்த வீரரிடம்‌ பின்னோக்கி ஓடிச்சென்று, அவரைத்‌ தூக்கி நிறுத்தினர்‌. 
பின்பு அவர்கள்‌ யாவரும்‌ மீண்டும்‌ ஓடத்‌ தொடங்கினர்‌. நீங்களும்‌ நானும்‌, 
“ஒருவரையொருவர்‌ தேற்றி, ஒருவருக்கொருவர்‌ பக்திவிருத்தி உண்டாகும்படி” 
செய்தல்‌ அவசியமாக உள்ளது (1 தெசலோனிக்கேயர்‌ 5:11). 





இங்கா அல்லது இதற்குப்‌ பின்பா? (12:16, 17) 

பலர்‌ இந்த வாழ்வின்‌ மீது முழுவதும்‌ கவனம்‌ குவித்தவர்களாக, இனி 
வரவிருக்கும்‌ வாழ்வு பற்றி சிறிதளவு அக்கறை அல்லது அக்கறையில்லாமை 
உடையவர்களாக இருக்கின்றனர்‌. ஒரு ஓட்டப்‌ பந்தயவீரர்‌ பயிற்சி பெறுகையில்‌, 
42 வெற்றியைச்‌ சாதிப்பதற்காக, அவர்‌ இப்போ துன்ன சிலவற்றைத்‌ 
தமக்கு மறுத்துவிட வேண்டும்‌. அவர்‌ தமது முன்னுரிமைகளின்படி செயல்பட 
வேண்டும்‌; மோசேயைப்‌ போன்று அவர்‌, நெடிய கண்ணோக்கை மேற்கொள்ள 





வேண்டும்‌ (காண்க எபிரெயர்‌ 11:24-26). ஏசா நெடிய கண்ணோக்கை 
2220கொமர்சைரத ஒருவராக இருந்தார்‌ (ஆதியாகமம்‌ 25:29-34). தவறான 
முன்னுரிமைகளைக்‌ கொண்டிருத்தலின்‌ விளைவுகளுக்கு அவர்‌, கவனத்தை 
ஈர்க்கக்‌ கூடிய உதாரணமாக இருக்கிறார்‌. 


முடிவுரை 

உலகப்பிரகாரமான தடகள நிகழ்வுகளில்‌, ஓரே ஒரு வீரர்‌ மாத்திரமே வெற்றி 
பெறுகிறார்‌ (1 கொரிந்தியர்‌ 9:24); ஆனால்‌ கிறிஸ்தவ ஓட்டத்தில்‌. நாம்‌ ஒருவர்‌ 
மற்றவருக்கு எதிராகப்‌ போட்டி இடுவது இல்லை. மாறாக நாம்‌ எல்லாரும்‌, 
எவ்வாறு இருக்க வேண்டுமோ, அவ்வாறு இருக்க, தேவனுடைய உதவியுடன்‌ 


1.26 


பிரயாசப்படுகிறோம்‌. ஒவ்வொருவரும்‌ “வெற்றியாளராக” இருக்க முடியும்‌. 
நமது வாழ்வில்‌ “முதல்‌ காரியங்களை முதல்‌ இடத்தில்‌ வைக்க” முன்னுரிமைகளை 
ஏற்படுத்தும்படிக்குத்‌ தேவன்நம்மில்‌ ஒவ்வொருவருக்கும்‌ உதவ வேண்டும்‌ 
என்று நான்‌ ஜெபிக்கிறேன்‌ (காண்க மத்தேயு 6:33). நாம்‌ சரியான முன்னுரிமை 
களை ஏற்படுத்தினால்‌, பவுலைப்‌ போன்றே “ஒட்டத்தை” முடிக்கக்‌ கூடியவர்கள்‌ 
ஆவோம்‌ (2 தீமோத்தேயு 4:7; NIV). புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில்‌, 
உலகப்பிரகாரமான ஓட்டத்தில்‌ வெற்றிபெற்ற ஒரு ஓட்டப்‌ பந்தய வீரர்‌, 
“லாரல்‌ இலைகளினால்‌ ஆன] அழிவுள்ள ஒரு கிரீடத்தை” பெற்றார்‌, ஆனால்‌ 
நாம்‌ “அழியாத ஒரு” கிரீடத்தைப்‌ பெறுவோம்‌ (1 கொரிந்தியர்‌ 9:25; காண்க 
2 தீமோத்தேயு 4:8; யாக்கோபு 1:12; 1 பேதுரு 5:4; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
2:10). 








போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 

இந்தப்‌ பாடத்தை நீங்கள்‌ ஒரு பிரசங்கமாகப்‌ பயன்படுத்தினால்‌, நீங்கள்‌ 
- வெற்றியாளராகக்‌ கிரீடம்‌ சூட்டப்படுவதற்கு - ஒரு ஓட்டப்‌ பந்தய வீரர்‌ 
“சட்டத்தின்படி” ஓட்டத்தை முழுமை செய்ய வேண்டும்‌ என்பதையும்‌ 
(2 தீமோத்தேயு 2:5) சரியான தடத்தில்‌ ஓட வேண்டும்‌ என்பதையும்‌ வலியுறுத்த 
விரும்புவீர்கள்‌. உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்கள்‌ கிறிஸ்தவ ஓட்டத்திற்கு 
எவ்வாறு தகுஇப்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌ என்பதையும்‌ (கலாத்தியர்‌ 3:26, 27) 
ஒட்டத்தை ஓடுவதற்கு ஒருவர்‌ எங்கே இருக்க வேண்டும்‌ என்பதையும்‌ (சபையில்‌; 
எபேசியர்‌ 5:25-27) அவர்களுக்குக்‌ கூறுங்கள்‌. 

14 முதல்‌ 17 வரையில்‌ உள்ள வசனங்களில்‌, முன்னுரிமைகள்‌ பற்றிய 
தனிப்பாடம்‌ ஒன்றைப்‌ போதிக்க நீங்கள்‌ விரும்பும்‌ அளவுக்கு, சரியான 
முன்னுரிமைகள்‌ மிகவும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தவையாக இருக்கின்றன. 
அவ்வசனங்களில்‌ உள்ள குறிப்பான அறிவுறுத்துதல்களுக்கு, அவைகள்‌ 
ஒவ்வொன்றும்‌ நமது வாழ்வில்‌ கொண்டுள்ள முன்னுரிமைகளின்‌ பாகமாக 
இருக்க வேண்டும்‌ என்ற வகையில்‌, நீங்கள்‌ அதிக நேரம்‌ செலவிடக்‌ கூடும்‌. 
முன்னுரிமைகளை மிகவும்‌ பிழையானவைகளாகக்‌ கொண்டிருந்த எசாவைப்‌ 
பற்றிய மிகச்சிறப்பான உதாரணத்துடன்‌ இவ்வசனப்பகுதி முடிவடைறெது. 





குறிப்புகள்‌ 

"இந்தப்‌ புத்தகத்தின்‌ முன்பகுதியில்‌ காணப்படும்‌, “உங்களால்‌ இதைச்‌ செய்யமுடியும்‌” 
என்ற பாடத்தில்‌ “பொறுமை” என்ற வார்த்தையின்மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. 
212:7ம்‌ வசனத்தில்‌ “சகித்தல்‌”” என்ற வார்த்தையின்‌ பயன்பாட்டையும்‌ கவனிக்கவும்‌. 
Neil R. Lightfoot, ACU extension class on Hebrews taught in Fort Worth, Texas, 26 October 
1985. “இருப்பினும்‌ இவைகள்‌, யாரோ ஒருவர்‌ வேகமாக முன்னோக்கி நகருதலின்‌ 
உருவகத்தை எழுப்புகிற “பற்றிக்கொள்ளக்கட வோம்‌” என்ற வார்த்தையைக்‌ கொண்டு 
முடிகின்றன. “இது 12 மற்றும்‌ 13 ஆகிய வசனங்கலிலும்‌ வலியுறுத்தப்‌ படுவதாகச்‌ சிலர்‌ 
நினைக்கின்றனர்‌. £“சிறப்பு ஒலிம்பிக்‌” என்பது ஏதாவது ஒருவகையில்‌ ஊனமுற்றவர்களாக 
இருப்பவர்களுக்கான ஒட்டப்‌ பந்தய நிகழ்வைச்‌ சித்தரிக்கிறது. 


127 


27 
கர்த்தரால்‌ சிட்சிக்கப்பருகுல்‌ 
[72 4-11) 


எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்கள்‌, பல 
சோதனைகளை அனுபவித்திருந்தனர்‌ (10: 32-34) மற்றும்‌ வெளியேறிவிடும்‌ 
விளிம்பில்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ தங்களுக்கு நேரிட்ட இடர்ப்பாடுகளை, 
இன்னும்‌ அதிகமான தேவபக்தியுடன்‌ கண்ணோக்கும்‌ வழியை அவர்களுக்குத்‌ 
குருவதற்கு, இந்தப்‌ பாடத்திற்கான வேதவசனப்‌ பகுஇயில்‌ எழுத்தாளர்‌ 
முயற்சி செய்து கொண்டிருந்தார்‌. முதலாவதாக அவர்‌, இயேசு கடந்து சென்ற 
பிரச்சனைகளுடன்‌ ஒப்பிடுகையில்‌ அவர்களின்‌ பிரச்சனைகள்‌ ஒன்றுமற்றவையாக 
இருந்தன என்று குறிப்பிட்டார்‌ (வசனம்‌ 4). இரண்டாவதாக அவர்‌, பின்வரும்‌ 
முக்கியமான கொள்கையை அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காகப்‌ பழைய 
ஏற்பாட்டில்‌ இருந்து மேற்கோள்‌ காண்பித்தார்‌ (வசனங்கள்‌ 5, 6; காண்க 
யோபு 5:17; நீதிமொழிகள்‌ 3:11, 12): தேவன்‌ தாம்‌ அன்புகூருநறெவர்களைச்‌ 
சிட்சிக்கறார்‌. இந்தப்பாடத்தில்‌ நாம்‌, கர்த்தரால்‌ சிட்சிக்கப்படுதல்‌ என்பதைப்‌ 
பற்றிக்‌ கலந்துரையாடுவோம்‌. இது ஒரு சுலபமான பாடமாக இருப்பதில்லை, 
ஆனால்‌ இது தரக்கூடிய உட்கண்ணோட்டங்களின்‌ நிமித்தம்‌ இது நாடிப்பெறத்‌ 
தகுதியான ஒன்றாக உள்ளது. கர்த்தரால்‌ சிட்சிக்கப்படுதல்‌ என்றால்‌ எண்ன? 
அவர்‌ ஏன் நம்மைச்‌ சிட்சிக்கறார்‌? மற்றும்‌ தேவனால்‌ சிட்சிக்கப்படுதலுக்கு நாம்‌ 
சஜ பதில்‌ செயல்‌ செய்ய வேண்டும்‌? என்பவற்றைத்‌ தீர்மானிக்க முயற்சி 
செய்வதற்கு நாம்‌ வேதவசனங்களை ஆராய்ச்சி செய்வோம்‌. 


அது என்னவாக உள்ளது? 
12:4-11ல்‌ நாம்‌, பரலோகத்தின்‌ தந்தையுடன்‌ பூமிக்குரிய தந்தையர்கள்‌ 
ஒப்பிடப்படுவதைக்‌ காண்கிறோம்‌. பூமிக்குரிய தந்தையர்களால்‌ 
செயல்படுத்தப்படும்‌ சிட்சையானது சில வகைகளில்‌, தேவனால்‌ 
செயல்படுத்தப்படும்‌ சட்சையைப்‌ போன்றதாக உள்ளது. மற்ற வகைகளில்‌ அது 
மனதைக்‌ தாக்கும்‌ வகையில்‌ வேறுபட்டுள்ளது. 


பூமிக்குரிய தந்தையர்கள்‌ 

பழைய மற்றும்‌ புதிய ஏற்பாடுகள்‌ இரண்டிலும்‌, தந்தையர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்குப்‌ புத்தி கூறினர்‌ (நீதிமொழிகள்‌ 13:1; 19:18; எபேசியர்‌ 6:4). 
“சிட்சை” என்று மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ள (ரசப்‌ என்ற) வார்த்தை, 





“பிள்ளை” என்பதற்கான (15 என்ற) வார்த்தையின்‌ வினைச்சொல்‌ வடிவமாக 
உள்ளது, இது “பிள்ளைகளைப்‌ பயிற்றுவித்தல்‌” என்று அர்த்தப்படுகிறது. இது - 
ஒரு பிள்ளையானவன்‌ இருக்க வேண்டிய பிரகாரம்‌ இருக்கப்‌ பயிற்றுவிப்பதற்குத்‌ 
தேவையான எதையும்‌ - “தயவும்‌ உறுதியும்‌”! ஆகிய இரண்டிலும்‌ 
பயிற்றுவிப்பதைக்‌ குறிக்கிறது. 


128 


அடிப்படையில்‌, இரண்டு வகையான சிட்சித்தல்கள்‌ உள்ளன: தடுத்தல்‌ 
மற்றும்‌ திருத்துதல்‌. ஒரு பிள்ளையானவன்‌ தவறு செய்தலில்‌ இருந்து 
குடுத்தல்‌ என்பது (இந்த சொற்றொடர்‌ சுட்டிக்காண்பிக்றெபடி) தடுக்கும்‌ 
சிட்சித்தவுடைய நோக்கமாக உள்ளது. இது போதனை மற்றும்‌ எச்சரிக்கை 
ஆகியவற்றை உள்ளடக்குகிறது. இது, ஒரு பிள்ளையானவன்‌ செய்ய வேண்டிய 
பணிப்பொறுப்புகளை அவனுக்குக்‌ கொடுத்து, அவன்‌ அதைத்‌ தனது திறனில்‌ 
மிகச்சிறப்பாகச்‌ செய்து முடிப்பதை நிச்சயப்படுத்திக்‌ கொள்வதை உள்ளடக்க 
முடியும்‌. (நான்‌ ஒரு மனிதனாக வளருவதற்கு உதவ எனது தந்தை முயற்சி 
செய்ததை நான்‌ நினைத்துப்‌ பார்க்கிறேன்‌; செய்வதற்கு அர்த்தம்‌ நிறைந்த 
பணிகளை நான்‌ எப்போதுமே கொண்டிருப்பதை அவர்‌ நிச்சயப்படுத்திக்‌ 





கொண்டார்‌ மற்றும்‌ நான்‌ வயதானவனாக மற்றும்‌ பலமுள்ளவனாக 
வளருகையில்‌, வளர்நிலையில்‌ கடினமான பணிப்பொறுப்புகளை எனக்கு அவர்‌ 
கொடுத்தார்‌.) 

திருத்தும்படி சிட்சிக்கப்படுதல்‌ என்பது, ஒரு பிள்ளையானவன்‌ தவறு 
செய்தபின்பு செயல்படுத்தப்‌ படுவதாக உள்ளது. இது, ஒரு பிள்ளையானவன்‌ 
தனது செயல்களில்‌ விளைவுகளைப்‌ பட்டு அனுபவிக்க அனுமதித்தல்‌ என்ற 
வகையில்‌ கண்டனம்‌ பண்ணுகலையும்‌ தண்டனையையும்‌ உள்ளடக்க முடியும்‌. 
(ஆம்‌, நான்‌ வளருகையில்‌, திருத்தும்படி சிட்டித்தலில்‌ எனது பங்கையும்‌ நான்‌ 
கொண்டி ருந்தேன்‌.) 


பரலோகத்தில்‌ உள்ள தந்தை 

கர்த்தரால்‌ சிட்சிக்கப்படுதல்‌ என்பது, தடுக்கும்‌ மற்றும்‌ திருத்தும்‌ என்ற 
இரண்டு கூறுகளையும்‌ உள்ளடக்குகிறது. இந்த சத்தியத்தைப்‌ பற்றிய, மனதைத்‌ 
தாக்கும்‌ உதாரணத்தைப்‌ பற்றி யூதக்‌ கிறிஸ்தவர்கள்‌ அறிந்திருப்பார்கள்‌: 
வனாந்தரத்தில்‌ அவர்களின்‌ முற்பிதாக்களின்‌ அனுபவங்கள்‌. சீனாய்‌ மலையில்‌ 
தேவனுடைய வல்லமையை இஸ்ரவேல்‌ மக்கள்‌ கண்டபோது, அது தடுக்கும்படி 
சிட்சிக்கப்‌ படுதலை நோக்கங்கொண்டி ருந்தது (காண்க உபாகமம்‌ 4:36). 
வனாந்தரத்தில்‌ நாற்பது ஆண்டுகள்‌ என்பது, திருத்தும்படி சிட்சித்தலைச்‌ 
செய்தது (காண்க உபாகமம்‌ 8:2-5).? சிட்சித்தலின்‌ இரண்டு வகைகளுமே, 
இஸ்ரவேல்‌ மக்களுக்கு நன்மையை நோக்கங்‌ கொண்டிருந்தன. 

தேவனுடைய தடுக்கும்படி சிட்சித்தல்‌ மற்றும்‌ திருத்தும்படி சிட்சித்தல்‌ 
ஆகியவற்றில்‌ அதிகமானது, அவரது வசனத்தின்‌ மூலம்‌ வருகிறது (காண்க நீதி 
மொழிகள்‌ 6:23). தேவனுடைய ஏவுதல்‌ பெற்ற வார்த்தை,சரியானது எது மற்றும்‌ 
தவறானது எது என்று நமக்குக்‌ கூறுகிறது. இது, தவறு செய்தலின்‌ விளைவுகளைப்‌ 
பற்றி நம்மை எச்சரிக்கிறது. தேவன்‌ தமது வசனத்தில்‌, நாம்‌ வளருவதற்கும்‌ 
பக்குவம்‌ அடைதலுக்கும்‌ நமக்கு உதவக்கூடிய பொறுப்புகளை நம்மீது 
விதிக்கிறார்‌. நாம்‌ தவறுறெபோது, வசனமானது நம்மைக்‌ கடிந்துகொள்றெது. 
நாம்‌ கீழ்ப்படியத்‌ தவறுகிறபோது, சட்டப்படி நாம்‌ அதன்‌ விளைவுகளைப்‌ 
பட்டு அனுபவிக்கிறோம்‌. 

இங்கு குறிப்பிடப்படுகிற திட்டவட்டமான சிட்சித்தல்‌, தோற்றகால 
வாசகர்கள்‌ கடந்துசென்ற சிரமங்களை - அவர்களை “துக்கம்நிறைந்தவர்கள்‌ 
ஆக்கிய” இடர்ப்பாடுகளை (வசனம்‌ 11) உள்ளடக்குகிறது என்பது தெளிவு. இது 
அவர்கள்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஆனதில்‌ இருந்து எதிர்கொண்டிருந்த பிரச்சனைகளை 











129 


உள்ளடக்கி இருக்கும்‌. இது குறிப்பாக, உபத்திரவத்தை உள்ளடக்கி 
இருந்தது (வசனம்‌ 4௮). யாரேனும்‌ ஒருவர்‌, “தேவன்‌ நம்மைச்‌ சிட்சிப்பதற்கு 
உபத்திரவத்தை அனுப்புகிறார்‌ என்று நீங்கள்‌ கூறுகிறீர்களா?” என்று கேட்கலாம்‌. 
இல்லை, ஆனால்‌ சிலவேளைகளில்‌ தேவன்‌, நம்மைச்‌ சிட்சித்தலின்‌ ஒரு பகுதி 
என்ற வகையில்‌, நாம்‌ சிரமம்‌ அனுபவிப்பதை அனாதி” (இது ஒரு 
கடினமான பாடமாக உள்ளது என்று நான்‌உங்களுக்குக்‌ கூறினேன்‌ அல்லவா!) 

பின்வரும்‌ சிந்தனையை நான்‌ கூடுதலாகக்‌ கூறவேண்டும்‌: மோசமான 
சிலவிஷயங்கள்‌ நமக்கு நேரிடும்போது, அவற்றைப்‌ பற்றி நாம்‌ அறியாதவை 
அதிகமாக உள்ளது. அது நமது செயல்களில்‌ இயல்பான விளைவுகளாக 
இராதபோது, அகைக்‌ தூண்டியது தேவனா அல்லது சாத்தானா அல்லது அது, 
பாவத்தினால்‌ சேதப்படுத்தப்பட்ட உலகத்தில்‌ வாழ்வதன்‌ விளைவாக மாத்திரம்‌ 
உள்ளதா என்பதை நாம்‌ அறிய முடிவதில்லை. ஏதேனும்‌ ஒருவகையில்‌ தேவன்‌ 
அதில்‌ ஈடுபட்டிருந்தால்‌, அவரது உள்நோக்கங்களைப்‌ பற்றி - சகலத்தையும்‌ 
நமது நன்மைக்கேதுவாகவே அவர்‌ நோக்கங்கொண்டுள்ளார்‌ என்பதைத்‌ தவிர 
வேறு எதையும்‌ - நாம்‌ நிச்சயமாய்‌ அறிய முடிவதில்லை (ஏசாயா 55:8, 9). 

இருந்தபோதிலும்‌ நாம்‌ 2/௯. பல சத்தியங்கள்‌ உள்ளன. நமது வழியில்‌ 
வருவது எதுவாக இருந்தபோதிலும்‌, அதிலிருந்து தேவன்‌ நன்மையானவற்றை 
ஏற்படுத்த முடியும்‌ என்று நாம்‌ அறிய முடியும்‌ (ரோமர்‌ 8:28). தேவனுடைய 
உதவியுடன்‌ அதனூடே நாம்‌ கடந்துசெல்ல முடியும்‌ என்பதையும்‌ நாம்‌ அறிய 
முடியும்‌ (எபிரெயர்‌ 13:5ஆ, 6). தேவன்‌ நம்மீது ஏன்புக்முவுதால்‌, இதை 
அவர்‌ நமது வாழ்வில்‌ அனுமதித்துள்ளார்‌ என்று நாம்‌ அறிய முடியும்‌ என்பதே 
நமக்கான செய்தியாக உள்ளது. 











தேவன்‌ நம்மைச்‌ சிட்‌ சிப்பது ஏன்‌? 
சிட்சித்தலின்‌ நோக்கம்‌ என்னவாக உள்ளது? சிலர்‌, தாங்கள்‌ விரும்பும்‌ 
எதையும்‌ கொடுப்பதே தங்கள்‌ வாழ்வில்‌ தேவனுடைய பணிப்பொறுப்பாக 
உள்ளது என்று நம்புவதால்‌, இந்தக்‌ கருத்தைக்‌ கையாள்வதில்‌ இடர்ப்பாட்டைக்‌ 
கொண்டுள்ளனர்‌. “அனால்‌ தேவன்‌, நான்‌ மகிழ்சியாக இருப்பதையே 
விரும்புகிறார்‌!” என்று கூறி, மக்கள்‌ தங்கள்‌ தேவபக்தியற்ற வாழ்வை 
நியாயப்படுத்த முயற்சி செய்வதை நான்‌ கேள்விப்பட்டு இருக்கிறேன்‌. 





பூமிக்குரிய தந்தையர்கள்‌ 

பூமிக்குரிய தந்தையர்களில்‌ பெரும்பான்மையானவர்கள்‌, தங்கள்‌ 
பிள்ளைகள்‌ மகிழ்ச்சியாக இருக்கவே விரும்புகின்றனர்‌ - ஆனால்‌ நல்ல 
தந்தையர்கள்‌ அதைவிட அதிகமானவற்றைத்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
விரும்புகின்றனர்‌. அவர்கள்‌ நல்ல மக்களாக இருக்க வேண்டும்‌, பக்குவமுள்ள 
மற்றும்‌ பொறுப்பு வாய்ந்த வயதானவர்களாக இருக்க வேண்டும்‌ என்று அந்தத்‌ 
தந்தையர்கள்‌ விரும்புகின்றனர்‌. கிறிஸ்தவத்‌ தந்தையர்கள்‌, தங்கள்‌ பிள்ளைகள்‌ 





உண்மைநிறைந்த கிறிஸ்தவ ஆண்களாகவும்‌ பெண்களாகவும்‌ ஆக வேண்டும்‌ 
என்று விரும்புகின்றனர்‌. தமது பிள்ளைகளைச்‌ சிட்சிக்கத்‌ தவறுகிற ஒரு தந்தை, 
அவர்கள்‌ என்ன ஆகின்றனர்‌ என்பதைப்‌ பற்றித்‌ தாம்‌ கவலைப்‌ படுவது இல்லை 
என்று சுட்டிக்காண்பிக்கிறார்‌. அவர்களைத்‌ தாம்‌ நேசிப்பதாக அவர்‌ கூறலாம்‌, 
ஆனால்‌ அவர்களை அவர்‌ நேசிக்க வேண்டிய பிரகாரம்‌ நேசிப்பது இல்லை. 


130 


முதல்‌ நூற்றாண்டுத்‌ தந்தையர்‌ பொதுவாக, ஒரு மகனைச்‌ சிட்சிப்பதற்கு 
நேரம்‌ எடுத்துக்கொள்வார்‌, அதே வேளையில்‌ சட்டபூர்வமற்ற வகையில்‌ 
பிறந்த மகனைப்‌ பற்றிக்‌ கவலைப்பட மாட்டார்கள்‌ என்பதை, 7 மற்றும்‌ 
8 ஆகிய வசனங்கள்‌ சுட்டிக்காண்பிக்கின்றன. அந்த நாட்களில்‌ சட்டப்படி 
பிறந்த பிள்ளை மாத்திரமே சுதந்தரவாளியாக முடியும்‌, அவனுக்கே தந்தை 
தமது சொத்துக்களை விட்டுச்‌ செல்வார்‌ என்பது விதியாக இருந்தது. தந்தையின்‌ 
சட்டப்பூர்வமான வாரிசு,இந்த நம்பிக்கைக்குப்‌ பாத்திரமான வகையில்‌ வயதில்‌ 
வளர வேண்டும்‌ என்பது முக்கியமானதாக இருந்தது. 

பூமிக்குரிய தந்தையர்களின்‌ குறைவு படுதல்கள்‌ 10ம்‌ வசனத்தில்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளன. மிகச்‌ சிறந்த தந்தையும்கூட தமக்கு நலமானதாகத்‌ தோன்றுகிறபடி 
மாத்திரமே சிட்சிக்க முடியும்‌. அவர்‌ தமது பிள்ளைகளுக்கு நன்மையானவற்றை 
மாத்திரமே விரும்பலாம்‌; ஆனால்‌ மனிதராகவும்‌ பிழையுள்ளவராகவும்‌ 
இருப்பதால்‌ அவர்‌ தவறுகளைச்‌ செய்வார்‌. (நான்‌ ஒரு நல்ல தந்தையாக 
இருக்க முயற்சி செய்தேன்‌, ஆனால்‌ நான்‌ செய்த பல தவறுகளைப்‌ பற்றி 
அறிந்திருக்கிறேன்‌ - மற்றும்‌ நான்‌ செய்த மற்றவற்றைப்‌ பற்றி இன்னமும்‌ 
அறியாதிருப்பதை நிச்சயித்திருக்கிறேன்‌.) மனச்சாட்சியுள்ள ஒரு தந்தை, தமது 
வரையறைகளுக்குள்‌ இருந்தாலும்‌, தமது பிள்ளைகளை “கர்த்தருக்கேற்ற 
சிட்சையிலும்‌ போதனையிலும்‌” (எபேசியர்‌ 6:4) வளர்ப்பதற்கு இன்னமும்‌ 
தம்மால்‌ முடிந்த அளவுக்குச்‌ சிறப்பானவற்றைச்‌ செய்கிறார்‌. 





பரலோகத்தின்‌ தந்தை 

நமது பெலவீனங்களைக்‌ கொண்டிராத தந்தையை நோக்கி நமது 
கவனக்கைக்‌ திருப்புவோமாக. தேவன்‌ நம்மைச்‌ சிட்சிப்பது ஏன்‌? 7 முதல்‌ 
11 வரையில்‌ உள்ள வசனங்கள்‌ குறைந்தபட்சம்‌ மூன்று காரணங்களைக்‌ 
கருத்தாகக்‌ தெரிவிக்கின்றன. 

(1) நாம்‌ அவரது பிள்ளைகளாக இருப்பதால்‌ அவர்‌ நம்மைச்‌ சிட்சிக்கறோர்‌ 
(வசனம்‌ 7). அவர்‌ நம்மைச்‌ சிட்சிக்காவிட்டால்‌, அது நாம்‌ அவரது பிள்ளைகளாக 
இருப்பதில்லை என்பகைச்‌ சுட்டிக்‌ காண்பிக்கும்‌ (வசனம்‌ 8). அவரது பிள்ளைகள்‌ 
என்ற வகையில்‌ நாம்‌, அவரது தெய்வீக அன்பின்‌ கீழ்ப்பட்டவர்களாக 
இருக்கிறோம்‌ (வசனம்‌ 6; காண்க நீதிமொழிகள்‌ 3:12; வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 3:19). சிலர்‌, சோதனைகளும்‌ உபத்திரவங்களும்‌ தேவன்‌ நம்மீது 
பிரியமற்று இருக்கிறார்‌,” அவர்‌ நம்மை வெறுத்திருக்கலாம்‌ என்றுகூடச்‌ 
சுட்டிக்காண்பிப்பதாக நம்புகின்றனர்‌. இதற்கு எதிரானதே உண்மையாக 
உள்ளது என்பதை எபிரெயக்‌ கிறிஸ்தவர்கள்‌ புரிந்து கொள்வது அவசியமாக 
இருந்தது: கர்த்தருடைய சிட்சை என்பது அவரது ஆணைச்‌ வெளிப்பாடாக 
உள்ளது. 

(2) அவர்‌ “நமது நன்மைக்காக” நம்மை சிட்சிக்கிறார்‌ (வசனம்‌ 10). அவர்‌ 
நம்மைப்‌ ச்ச மக்களாக்குவதற்காக நம்மைச்‌ சிட்சிக்றொர்‌. சிட்சையின்‌ 








மூலமாக நாம்‌ சகிப்புத்தன்மையை வளர்த்துக்‌ கொள்கிறோம்‌ (வசனம்‌ 7). 
மீண்டுமாக அவர்‌ நம்மை மென்மையான மக்களாக்குவதற்காக நம்சை 
சிட்சிக்கறார்‌: “தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம்‌ பங்குள்ளவர்களாகும்பொருட்டு” 
(வசனம்‌ 10), நாம்‌ “நீதியாகிய சமாதான பலனை” (வசனம்‌ 11) கொண்டிருக்கும்‌ 
பொருட்டு அவர்‌ நம்மைச்‌ சிட்சிக்றொர்‌. 


131 


(3) நாம்‌ ஜீவனை (வசனம்‌ 9ஆ) - இங்கு பரிபூரண ஜீவனையும்‌ இனிவரும்‌ 
வாழ்வில்‌ நித்திய ஜீவனையும்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்று அவர்‌ 
விரும்புகிறார்‌ (காண்க யோவான்‌ 10:10ஆ). “நாம்‌ நியாயந்தீர்க்கப்படும்போது 
உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்படாதபடிக்கு, கர்த்தராலே 
சிட்சிக்கப்படுகிறோம்‌” (1 கொரிந்தியர்‌ 11:32). நம்மை மகிழ்ச்சியானவர்கள்‌ 
ஆக்க வேண்டும்‌, ஆனால்‌ நம்மைப்‌ பரலோகத்திற்கு ஆயத்தம்‌ செய்ய வேண்டும்‌ 
என்பதே நமது வாழ்வில்‌ தேவனுடைய நோக்கமாக உள்ளது.” 


நாம்‌ எவ்வாறு பதில்‌ செயல்‌ செய்ய வேண்டும்‌? 
கர்த்தருடைய சிட்சைக்கு நாம்‌ எவ்வாறு பதில்‌ செயல்‌ செய்ய வேண்டும்‌? 
அந்தக்‌ கேள்வியை மறுசொற்றொடராக்க என்னை அனுமதியுங்கள்‌: 
விரும்பத்தகாத, விருப்பம்‌ கொள்ளத்‌ தகுதியற்ற அல்லது மகிழ்வற்ற விஷயத்தை 
நாம்‌ அனுபவிக்கும்போது, நமது பதில்‌ செயல்‌ என்னவாக இருக்க வேண்டும்‌?” 


பூமிக்குரிய தந்தையர்கள்‌ 

அன்புசெய்யும்‌ ஒரு தந்தையின்‌ சிட்சித்தலுக்கு ஒரு பிள்ளை எவ்வாறு பதில்‌ 
செயல்‌ செய்கிறான்‌? பெரும்பான்மையான பிள்ளைகள்‌ தங்களைச்‌ சிட்சிக்கப்‌ 
போதுமான அளவு அக்கறை கொள்ளும்‌ தங்களது தந்தையர்களை தினா 
என்று 9௮ வசனம்‌ குறிப்பிடுகிறது.” பிள்ளைகள்‌ தங்கள்‌ தந்தையர்கள்‌ கூறுவதைக்‌ 
கவனிக்க வேண்டும்‌, அவர்களின்‌ அறிவுறுத்துதலைக்‌ கைக்கொள்ள வேண்டும்‌ 
மற்றும்‌ அவர்களின்‌ சிட்சையில்‌ இருந்து பயன்‌ அடைய வேண்டும்‌ என்று பழைய 
ஏற்பாடு போதித்தது (காண்க நீதிமொழிகள்‌ 13:1; 19:20). அவர்கள்‌ அவ்வாறு 
செய்தால்‌ வாழ்வின்‌ பிந்திய பகுதியில்‌ அவர்கள்‌ பின்னோக்கித்‌ திரும்பப்‌ பார்த்து 
பெற்றுக்கொண்ட சிட்சையின்‌ பயனைக்‌ காண முடியும்‌ (எபிரெயர்‌ 12:11ஆ). 


பரலோகத்தில்‌ உள்ள தந்தை 

பூமிக்குரிய தந்தையர்களை நாம்‌ மதித்தால்‌, நம்மை அன்புகூரும்‌ 
பரலோகத்தில்‌ உள்ள நமது தந்தையின்‌ சிட்சித்தலை நாம்‌ எவ்வளவு அதிகமாக 
மதிக்க வேண்டும்‌ (வசனம்‌ 9)? எழுத்தாளர்‌ தமது வாசகர்கள்‌ தங்களுக்கு நேரிடும்‌ 
சோதனைகளை மகிழ்வுடன்‌ அனுபவிக்க வேண்டும்‌ என்று கூறவில்லை (வசனம்‌ 
11௮),"' அனால்‌ அவர்கள்‌ ஒரு நல்ல எண்ணப்போக்கைக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌ என்று கூறினார்‌. சிட்சைக்குக்‌ கொண்டிருக்க வேண்டிய ஏற்புடைய 
பதில்‌ செயலை அவர்‌ சம்‌ வசனத்தில்‌ வரைகுறிப்பிட்டார்‌: 

கர்த்தரால்‌ சிட்சிக்கப்‌ படுதல்‌ பற்றி வேதாகமம்‌ போதிப்பது என்ன 
என்பதை 222. வேண்டாம்‌ (வசனம்‌ 5௮). சோதனைகள்‌ நம்மை 
மூழ்கடித்துவிடுவதாக அச்சுறுத்தும்போது, இவ்வசனப்பகுதியில்‌ உள்ள பின்வரும்‌ 
சத்தியங்களின்‌ பார்வையை இழந்து விடவேண்டாம்‌: 


1. தேவன்‌ உங்களை நேசிக்கிறார்‌. 

2. சிட்சித்தல்‌ என்பது மகன்‌ என்ற உரிமைக்கு நிரூபணமாக இருக்க 
முடியும்‌. 

3. நடக்கிற யாவும்‌ நம்மை மேன்மையான மக்களாக்கக்‌ கூடும்‌. 


132 


“அரத்தார21_2 AOL அஜா எண்ண வேண்டாம்‌” (வசனம்‌ 5ஆ. 
அதைத்‌ தீவிரமானதாக எடுத்துக்கொள்ளுங்கள்‌. அதில்‌ இருந்து நீங்கள்‌ எதைக்‌ 
கற்றுக்கொள்ள முடியும்‌ என்று எண்ணுங்கள்‌. 

எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, “அவரால்‌ கடிந்துகொள்ளப்படும்போது 
I LN ழுங்கள்‌” (வசனம்‌ 5இ). வெளியேறிவிடுவதற்குப்‌ பிரச்சனைகள்‌ 
ஒரு சாக்குபோக்காக இருப்பதை அனுமதியாதிருங்கள்‌, ஆனால்‌ தொடர்ந்து 
முன்செல்வதற்கான ஊக்குவித்தலாக அவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள்‌. 
கிறிஸ்தவர்கள்‌ “சகிப்புத்தன்மை” கொண்டிருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தல்‌ 
என்பது இந்த நிருபத்தின்‌ நோக்கமாக இருந்தது. 

நாம்‌ சிட்சிக்கப்‌ படும்போது, நாம்‌ கீழ்ப்படிதல்‌ உள்ளவர்களாக அல்லது 
முரட்டுத்தனம்‌ கொண்டவர்களாக இருக்க முடியும்‌. நாம்‌ தாழ்மையானவர்களாக 
அல்லது வெறுப்புணர்வு கொண்டவர்களாக இருக்க முடியும்‌. நாம்‌ பயபக்தி 
உள்ளவர்களாக அல்லது மனக்கசப்பு உள்ளவர்களாக இருக்க முடியும்‌. 
“ஆவிகளின்‌ பிதாவுக்கு வெகு அதிகமாய்‌ அடங்கி நடக்கவேண்டும்‌” (வசனம்‌ 
9ஆ) மற்றும்‌ நாம்‌, “நீதியாக சமாதான பலனை” கொண்டிருப்பவர்கள்‌ ஆவதற்கு, 
“அதில்‌ பழக [பயிற்றுவிக்கப்பட]” வேண்டும்‌ என்று எபிரெயருக்கு எழுதிய 
நிருபம்‌ நமக்கு அறைகூவல்‌ விடுக்கிறது (வசனம்‌ 11). 

சமீபத்திய வகுப்பு ஒன்றில்‌, எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ பற்றிப்‌ 
போதித்ததில்‌, டக்‌ மார்ட்டின்டேல்‌ அவர்கள்‌, “நீங்கள்‌ பிரச்சனைகளைக்‌ 





கொண்டிருக்கும்போது, உங்கள்‌ கைகளை மேல்நோக்கித்‌ தூக்கி, இது எனக்கு 
நடைபெறுவது ஏன்‌? என்று கேட்காதீர்கள்‌. மாறாக இது என்னை ஒரு 
மேன்மையான நபராக்குவது எப்படி? என்று கேளுங்கள்‌” என்று கூறினார்‌. 
பின்பு அவர்‌ “எனக்கு என்ன நடந்தாலும்‌, நான்‌ அதிக பலம்‌ கொண்டவனாக 
வெளிவரும்படிக்கு அதற்குப்‌ பதில்செயல்‌ செய்ய முயற்சிக்கிறேன்‌” என்று 
கூறினார்‌.!! 








போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 

நமது வாழ்விற்குள்‌ வரும்‌ சோதனைகள்‌ குறித்து, எல்லா விபரங்களும்‌ 
அடங்கிய கலந்துரையாடல்‌ ஓன்றைத்‌ தருதல்‌ என்டது, எபிரெயருக்கு நிருபத்தை 
எழுதியவரின்‌ நோக்கமாக இருக்கவில்லை. கிறிஸ்தவத்தில்‌ இருந்து புறம்பே 
திரும்புவதற்கு, இடர்ப்பாடு ஒரு காரணமாக இருக்கவில்லை என்ற கருத்தை 
நிலைநாட்டத்‌ தேவையான வகையில்‌ அவரிடம்‌ இருந்தவற்றையே அவர்‌ 
கூறினார்‌. சோதனைகள்‌ மற்றும்‌ சோதிக்கப்படுதல்கள்‌ என்ற பாடக்கருத்தைப்‌ 
பற்றி இன்னும்‌ ஆழமான படிப்பு ஒன்றைப்‌ படிக்க நீங்கள்‌ விரும்பினால்‌, 
ரோமர்‌ 5:3-5 மற்றும்‌ யாக்கோபு 1:2-4 ஆதிய வசனப்பகுதிகளைப்‌ பற்றி ஆழ்ந்து 
சிந்தித்துப்‌ பாருங்கள்‌. 





குறிப்புகள்‌ 

9 E. Vine, Merrill F. Unger, and William White, Jr., Vines Complete Expository Dic- 
tionary of Old and New Testament Words (Nashville: Thomas Nelson Publishers, 1985), 97. 
“உபாகமம்‌ 11:2, ஐயும்‌ கவனிக்கவும்‌. *யோபுவை சோதிப்பதற்குச்‌ சாத்தானைத்‌ தேவன்‌ 


133 


அனுமதித்தார்‌ (யோபு 1; 2). “நாம்‌ எதிர்கொள்ளும்‌ இடர்ப்பாடுகளில்‌, நாம்‌ தனித்தி 
ருப்பதில்லை, ஏனெனில்‌ தேவன்‌ நமக்கு ஏற்படும்‌ சோதனைகளை நம்மால்‌ தாங்கக்‌ 
கூடியவை என்ற அளவுக்கு மட்டுப்படுத்துகிறார்‌. அவற்றை நாம்‌ சகதித்துக்கொள்ளக்‌ 
கூடிய ஒரு வழியை அவர்‌ எப்போதும்‌ ஏற்படுத்துகிறார்‌ (காண்க 1 கொரிந்தியர்‌ 10:13). 
“பிரச்சனைகளைக்‌ கொண்டிருக்கிறோம்‌ என்பது மாத்திரம்‌, நாம்‌ தேவனுடைய 
பிள்ளைகளாக இருக்கிறோம்‌ என்பதற்கு நிரூபணம்‌ ஆவதில்லை; ஆனால்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
பாடுகளையும்‌ உபத்திரவங்களையும்‌ எதிர்கொள்ளுவார்கள்‌ என்று வேதவசனங்கள்‌ 
கூறுகிறது (நடபடிகள்‌ 14:22; 2 தீமோத்தேயு 3:12). “யோபுவின்‌ “நண்பர்கள்‌” யோபுவைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ இதுவே விஷயமாக இருந்தது என்று நினைத்தனர்‌. அவர்‌ தமது 
பாவங்களை அறிக்கையிட்டால்‌ அவர்‌ நலமடைவார்‌ என்று அவர்கள்‌ அவரிடத்தில்‌ 
தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தனர்‌. “நாம்‌ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்‌ என்று 
தேவன்‌ விரும்புகிறார்‌ - அவர்‌ தமது பிள்ளைகள்‌ பரிதாபமான வாழ்வை அனுபவிக்க 
வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்புவதில்லை - ஆனால்‌ இது, நம்மை பலமுள்ளவர்கள்‌ ஆக்க 
வேண்டும்‌, நம்மைப்‌ பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும்‌ என்ற அவரது முதன்மை 
யான நோக்கத்திற்கு இரண்டாவதானதாக உள்ளது. “நினைவில்‌ வையுங்கள்‌: மோசமான 
விஷயங்கள்‌ நமக்கு நடக்கும்போது அவற்றைப்‌ பற்றி நாம்‌ அறிய முடியாதவை அதிகமாக 
உள்ளன. ஆகையால்‌ நாம்‌, மகிழ்வற்ற சூழ்நிலைகளுக்கு பொதுவாக நமது பதில்‌ செயல்‌ 
பற்றி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும்‌. “இதற்கு விதிவிலக்குகள்‌ உள்ளன என்பது உண்மையே. 
“யாக்கோபு, “என்‌ சகோதரரே, நீங்கள்‌ பலவிதமான சோதனைகளில்‌ அகப்படும்போது, 
அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்‌” என்று எழுதினார்‌ (யாக்கோபு 1:2), 
ஆனால்‌ அவர்‌, சோதனைகளின்‌ நிறைவான பலன்களை வலியுறுத்தினார்‌ (வசனங்கள்‌ 3, 
4). சோதனைகள்‌ என்பவை அந்தக்‌ கணத்தில்‌ மகிழ்வான நிகழ்வுகளாக இருப்பதில்லை 
என்று எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ குறிப்பிடுகிறார்‌. 

"Doug Martindale, class on Hebrews, Eastside church of Christ, Midwest City, Oklahoma, 
2008. 


134 


28 
சீனாய்‌ மலை மற்றும்‌ 
சீயோன்‌ மலை 


[12.18-29) 


எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ “மாபெரும்‌ உச்சக்காட்சி” என்று 
அமைக்கப்பட்டுள்ள வசனப்‌ பகுதியை நாம்‌ வந்து அடைந்திருக்கிறோம்‌:' 
இது சீனாய்‌ மலையையும்‌ சீயோன்‌ மலையையும்‌ நேரெதிராக ஓப்பிடுகிறது. 
இந்தப்‌ புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ காணப்பட்ட சில அணுகுமுறைகள்‌ 
விவாதங்கள்‌ மற்றும்‌ புத்திகூறுதல்கள்‌ ஆகியவற்றை மீண்டும்‌, 12:18-29, 
வசனப்பகுதியில்‌ நாம்‌ காணுகிறோம்‌. எடுத்துக்காட்டாக எபிரெயருக்கு 
எழுதிய நிருபம்‌ முழுவதிலும்‌ பழைய ஏற்பாட்டை எழுத்தாளர்‌ தொடர்ந்து 
பயன்படுத்தினார்‌. நமது தற்போதைய வசனப்பகுதி - ஆதியாகமம்‌, 
யாத்திராகமம்‌, உபாகமம்‌ மற்றும்‌ ஆகாய்‌ தீர்க்கதரிசனம்‌ ஆகிய புத்தகங்களில்‌ 
இருந்து பழைய ஏற்பாட்டு வரலாறு, பழைய ஏற்பாட்டு சொற்றொடராக்கம்‌ 
மற்றும்‌ பழைய ஏற்பாட்டு மேற்கோள்கள்‌ ஆகியவற்றை உள்ளடக்குகிறது. நாம்‌ 
“தேவனே மேற்கோள்‌ காண்பிக்கும்போது அந்த வேதவசனங்களில்‌ விசேஷித்த 
கவனம்‌ செலுத்த வேண்டும்‌!” என்று சார்லஸ்‌ ஹோட்ஜ்‌ அவர்கள்‌ கருத்துத்‌ 
தெரிவித்தார்‌.” 





புதிய உடன்படிக்கையின்‌ ஒவ்வொரு விஷயமும்‌ 022-௦27 
உள்ளது என்ற உறுதிப்பாடு, எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ இன்னொரு 
சித்தரிப்பாக இருக்கிறது. 12:24ல்‌ நாம்‌, “புது உடன்படிக்கையின்‌ மத்தியஸ்தராகிய 
இயேசு”வைப்‌ பற்றியும்‌ ஆபேலினுடைய இரத்தம்‌ பேசினதைப்‌ பார்க்கிலும்‌ 
தண்மை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும்‌ இரத்தத்தை” 
பற்றியும்‌ வாசிக்கிறோம்‌ (என்னால்‌ வலியுறுத்தப்‌ படுகிறது). இயேசு ஒரு 
மேன்மையான மத்தியஸ்தராக இருக்கிறார்‌ மற்றும்‌ அவரது இரத்தம்‌ ஒரு 
மேன்மையான பலியாக இருக்கிறது என்பது மறைகருத்தாக உள்ளது. பழைய 
உடன்படிக்கையின்‌ இரத்தம்‌ (மிருகங்களின்‌ இரத்தம்‌) மக்களை “பூரணப்படுத்த” 
முடியாதிருந்தது ஆனால்‌ புதிய உடன்படிக்கையின்‌ இரத்தம்‌ (இயேசுவின்‌ 
இரத்தம்‌) அகைச்‌ செய்ய முடிகிறது (வசனம்‌ 23). 

நாம்‌ ஒரு சேன்மைசாச உடன்படிக்கை கொண்டுள்ளோம்‌ என்பது 
நிருபத்தின்‌ இப்பகுதியினுடைய முதன்மை வலியுறுத்தமாக உள்ளது. சீனாய்‌ 
மலை என்பது பழைய உடன்படிக்கையின்‌ உருவகமாக உள்ளது. அதே 
வேளையில்‌ சீயோன்‌ மலை என்பது புதிய உடன்படிக்கையின்‌ உருவகமாக 
உள்ளது. இந்தப்‌ பாடத்தில்‌ நாம்‌, இந்த இரு மலைகளுக்கும்‌ இடையில்‌ உள்ள 
வேறுபடும்‌ ஒப்பீடுகள்‌ சிலவற்றைக்‌ கவனிப்போம்‌. பின்பு நாம்‌ இவ்வசனப்‌ 


135 


பகுதியின்‌ முடிவில்‌ உள்ளடக்கப்‌ பட்டிருக்கும்‌ அறைகூவல்களைக்‌ 
காண்போம்‌. 


வேறுபடும்‌ ஒப்பீடுகள்‌ (12:18-19) 
எழுத்தாளர்‌, தமது வாசகர்கள்‌ “சீனாய்‌ மலையினிடத்திற்கு” (வசனம்‌ 18) 
வந்திருக்சவீல்லை, ஆனால்‌ அதற்கு மாறாக “சீயோன்‌ மலையினிடத்திற்கு” 
(வசனம்‌ 22) வந்திருந்தனர்‌ என்று வலியுறுத்தினார்‌. இது மாறுதலின்‌ செயல்‌ 
முறையாகக்‌ குறிப்பிடுவதற்கான உருவகநடை வழியாக உள்ளது. “சீயோன்‌ 
மலையினிடத்திற்கு வருதல்‌” என்பது வாசகர்கள்‌ கிறிஸ்தவர்களாகி இருப்பதை 
மறைமுகமாகக்‌ குறிப்பிடுகிறது. 


சீனாய்‌ மலை 

தோற்றகால வாசகர்கள்‌ யூதத்துவத்திற்குத்‌ திரும்புதல்‌ பற்றி ஆழ்ந்து 
சிந்தித்துக்‌ கொண்டிருந்தனர்‌. யூதர்களுக்கு, அவர்களின்‌ மக்களின்‌ வரலாற்றில்‌, 
சீனாய்‌ மலையின்‌ நியாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்ட நிகழ்வைக்‌ 
காட்டிலும்‌ அதிகம்‌ தனிச்சிறந்ததும்‌ மன எழுச்சியூட்டுவதுமான நிகழ்வு 
வேறு எதுவும்‌ இருக்கவில்லை. 18 முதல்‌ 21 வரையுள்ள வசனங்கள்‌, பயத்தை 
ஏவும்‌ அந்த நிகழ்வை மனதிற்குக்‌ கொண்டு வந்தது (காண்க யாத்திராகமம்‌ 
19; 20:19; உபாகமம்‌ 4:11, 12; 5:23; 9:19). அந்த நிகழ்வைப்‌ பண்புபடுத்தும்‌ 
சொற்றொடர்கள்‌ யாவை? 

(1) ௦7222 சேரமான்‌ சீனாய்‌ மலை என்பது இயற்பியல்‌ 
ரீதியான ஒரு மலையாக இருந்தது, இது “தொடக்கூடிய” ஒரு சிகரமாக இருந்தது 
(வசனம்‌ 18; காண்க வசனம்‌ 20). மோசே மக்களை எச்சரித்தபோது அவர்‌ 
“பூமியின்மேல்‌” இருந்தார்‌ (வசனம்‌ 25). 

(2) அணுச முடிய83. அந்த மலை தொடக்கூடியதாக இருந்தது, ஆனால்‌ 
அந்த வேளையில்‌ அது தொடப்படக்‌ கூடியதாக இெக்கவில்லை (வசனம்‌ 20). 
மக்கள்‌ அந்த மலையினிடத்திற்கு “வந்தனர்‌” ஆனால்‌ அதை மிகவும்‌ நெருங்கி 
வரவில்லை! அதை நெருங்கி வருதல்‌ என்பது மரணம்‌ அடைதலாக இருந்தது! 

(3) வீசை - உண்டுப்ண்ணுவது. வல்லமையின்‌ பயங்கரமான காட்சிப்‌ 
படுத்துதலைக்‌ கண்ணோக்குங்கள்‌ (வசனங்கள்‌ 18, 19, 21). பயமடைந்த 
பார்வையாளர்களைக்‌ கவனியுங்கள்‌ (வசனங்கள்‌ 19, 20). மோசேயேகூட, “நான்‌ 
மிகவும்‌ பயந்து நடுங்குகிறேன்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 21ஆ). 

(4) தற்கான அந்த வேளையில்‌ கர்த்தரின்‌ குரல்‌ பூமியை அசையச்‌ 
செய்தது (வசனம்‌ 26). எபிரெயருக்கு நிருபத்தை எழுதிய வேளையில்‌, அவரது 
குரல்‌ (செயல்விளைவில்‌) ஓல்வென்றைட்ம்‌ அசையச்‌ செய்தது (வசனம்‌ 26); 
மாம்சத்திற்குரிய அல்லது பூமிக்குரிய விஷயங்கள்‌ (குறிப்பாக, யூதர்களுக்கு 
மதிப்பு மிக்கவையாக இருந்த நிறுவனங்கள்‌ மற்றும்‌ செயல்முறைகள்‌) நீக்கப்படும்‌ 
செயல்முறையில்‌ இருந்தன. 

சீனாய்‌ மலையின்‌ (பழைய உடன்படிக்கையின்‌) பண்புகளை 
மீண்டும்‌ கண்ணோக்குங்கள்‌. எபிரெயக்‌ கிறிஸ்தவர்கள்‌ இவ்வகையான 
உடன்படிக்கையினிடத்திற்கு “வந்திகுக்கவில்லை' என்று இவ்வசனப்‌ பகுதி 
வலியுறுத்துகிறது. அது அவர்களின்‌ உடன்பாடுகள்‌ இருக்க வேண்டிய 
இடமல்ல. 


136 


சீயோன்‌ மலை” 

சீயோன்‌ மலையை நாம்‌ எவ்வாறு விவரிக்கலாம்‌? சீனாய்‌ மலைக்கு 
நெரெதிரான வகையில்‌, யோன்‌ மலையானது பின்வரும்‌ சொற்றொடர்களால்‌ 
பண்புபடுத்தப்பட முடியும்‌: 

(Dig கத்து கிறிஸ்தவர்கள்‌ என்ற வகையில்‌ 
நாம்‌, “நகரத்திற்கு வந்திருக்கிறோம்‌” (வசனம்‌ 22). அது என்ன நகரம்‌? “தேவன்‌ 
தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரம்‌” (11:10). நாம்‌ “171 
எருசலேமினிடத்திற்கு” வந்திருக்கிறோம்‌ (12:22; என்னால்‌ வலியுறுத்தப்‌ 
படுறெது). கர்த்தருடைய சபையின்‌ உறுப்பினர்கள்‌ என்ற வகையில்‌, நமது 
பெயர்கள்‌ “பரலோகத்தில்‌ எழுதப்‌ பட்டுள்ளன” (வசனம்‌ 23). 

(2) அணுசுக்க்டி து. நாம்‌ “தேவனிடத்திற்கும்‌ ... இயேசுவினிடத்‌ திற்கும்‌” 
வந்திருக்கிறோம்‌ (வசனங்கள்‌ 23, 24). மரித்த நீதிமான்களின்‌ ஆவிகள்‌ தேவனுடைய 
பிரசன்னத்தில்‌ இருக்கின்றன (வசனம்‌ 23). நாம்‌ தொடர்ந்து தேவனுக்கு மிக 
உயர்ந்த மதிப்பைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்பது உண்மையே (வசனங்கள்‌ 
28, 29), ஆனால்‌ புதிய உடன்படிக்கையானது அவரிடத்தில்‌ “நெருங்கிச்‌ 
சேரும்படி” நம்மை ஊக்கப்‌ படுத்துறெது (யாக்கோபு 4:8; காண்க எபிரெயர்‌ 
7:19). 

(3) தைரியத்தை ஏகி. அதிர்ந்து, குலுங்கி, புகையும்‌ 
மலையினிடத்திற்கு வருவதற்குப்‌ பதிலாக நாம்‌, 12:22-24ல்‌ விவரிக்கப்பட்டுள்ள 
ஒவ்வொரு விஷயத்தினிடத்திற்கும்‌ வந்திருக்கிறோம்‌: 





நீங்களோ சீயோன்‌ மலையினிடத்திற்கும்‌, ஜீவனுள்ள 
தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும்‌, 
ஆயிரம்‌ பதினாயிரமான தேவதூதர்களினிடத்திற்கும்‌, 
பரலோகத்தில்‌ பேரெழுதியிருக்கிற முதற்பேரானவர்களின்‌ 
சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும்‌, யாவருக்கும்‌ 
நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும்‌, பூரணமாக்கப்பட்ட 
நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும்‌, புது உடன்படிக்கையின்‌ 
மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும்‌, ஆபேலினுடைய இரத்தம்‌ 
பேசினதைப்பார்க்கிலும்‌ நன்மையானவைகளைப்‌ பேசுகிற இரத்தமாகிய 
தெளிக்கப்படும்‌ இரத்தத்தினிடத்திற்கும்‌ வந்து சேர்ந்தர்கள்‌. 


“எவ்வளவு பயங்கரம்‌!” என்று கதறுவதற்குப்‌ பதிலாக நாம்‌, “எவ்வளவு 
ஆச்சரியம்‌!” என்று ஆர்ப்பரிக்க முடியும்‌. 

(4) ததி. “அசைவில்லாத ராஜ்யத்தைப்‌ 
பெறுகிறவர்களாகிய நாம்‌” (வசனம்‌ 28௮). இது இராஜ்யம்‌,சபை என்பதற்குத்‌ 
குகுதியான மொழிநடையாக உள்ளது (காண்க தானியேல்‌ 2:44). “பாதாளத்தின்‌ 
வாசல்கள்‌” அதை அழிக்க முடியாது (மத்தேயு 16:18). சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ 
இந்தச்‌ சொற்றொடராக்கம்‌, பரலோகத்தில்‌ உள்ள நித்திய இராஜ்யத்திற்கான 
திட்டவட்டமான குறிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கலாம்‌! (எபிரெயக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ அசைவில்லாத இராஜ்யத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்டிருந்தனர்‌ என்ற 
உண்மையில்‌, கூடுதல்‌ மறைகருத்து ஒன்று காணப்படலாம்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
விசுவாசத்தில்‌ அசைக்கப்படாதவர்களாகவும்‌ இயேசுவினிடத்தில்‌ கொண்டிருந்த 


137 


தங்கள்‌ உடன்படிக்கையில்‌ இருந்து புறம்பே செல்லாதவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌!) 

சீயோன்‌ மலையின்‌ பண்புகளைத்‌ திரும்பவும்‌ கண்ணோக்குங்கள்‌. 
டத்தில்‌ வந்திருக்கிறீர்கள்‌”” என்று வாசகர்களுக்குக்‌ கூறப்பட்டது. 
இங்குதான்‌ தேவனுடைய ஆசீர்வாதங்கள்‌ உள்ளன! இங்குதான்‌ அவர்களின்‌ 
உடன்பாடு - மற்றும்‌ நமது உடன்பாடு - இருக்க வேண்டும்‌! 


6, 


ங்கள்‌ 





அறைகூவல்கள்‌ (12:24, 25, 28, 29) 
சீயோன்‌ மலையானது சீனாய்‌ மலையைவிட மேன்மையானதாக இருந்தது. 
ஆகையால்‌ புதிய உடன்படிக்கையானது பழைய உடன்படிக்கையைவிட 
மேன்மையானதாக இருந்தது, மற்றும்‌ கிறிஸ்தவமானது யூதத்துவத்தைவிட 
மேன்மையானதாக இருந்தது. ஆவியானவரால்‌ வழிநடத்தப்பட்ட எழுத்தாளர்‌, 
தமது வாசகர்களுக்கு, அந்த முடிவுகளின்‌ அடிப்படையில்‌ அமைந்த 
புத்திமதிகளைக்‌ கொடுத்து, அவர்களுக்கு அறைகூவல்‌ விடுக்கத்‌ தயாரானர்‌. 





அவரைக்‌ கவனித்து அவருக்குக்‌ கீழ்ப்படியுங்கள்‌ (12:24, 25, 29) 

நாம்‌ பரலோகத்தில்‌ இருந்து பேசியவரைக்‌ கவனிக்கத்‌ தவறியபோது 
மற்றும்‌ அவர்‌ கட்டளையிட்டவற்றைச்‌ செய்யத்‌ தவறியபோது, 
“பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம்‌ விட்டுவிலகுகிறோம்‌””” (வசனம்‌ 
25). மோசே (சிறியவர்‌) கூறியவற்றைக்‌ கவனித்து அவற்றிற்குக்‌ கீழ்ப்படியக்‌ 
தவறியவர்கள்‌ தண்டிக்கப்பட்டனர்‌. கர்த்தர்‌ (பெரியவர்‌) கூறியவற்றைக்‌ 
கவனித்து அவற்றிற்குக்‌ க&ீழ்ப்படி யாதவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை 
செயல்படுத்தப்படும்‌! “புதிய உடன்படிக்கை” (வசனம்‌ 24) தேவனிடத்தில்‌ 
இருந்து வந்தது. அதை நாம்‌ புறக்கணித்தால்‌, நாம்‌ “பட்சிக்றெ அக்கினியாக” 
உள்ள தேவனுடைய கோபத்தை வரவழைத்துக்‌ கொள்கிறோம்‌ (வசனம்‌ 29)! 


அவருக்கு நன்றி செலுத்துங்கள்‌ மற்றும்‌ அவரை ஆராதியுங்கள்‌ (12:28) 

தேவன்‌ (நமக்கு அசைவில்லாத இராஜ்யத்தைக்‌ கொடுத்தது உட்பட) 
நமக்குச்‌ செய்துள்ள யாவற்றையும்‌ நாம்‌ நினைக்கையில்‌, நாம்‌ நன்றியுணர்வினால்‌ 
நிரப்பப்‌ பட்டிருக்க வேண்டும்‌. இது நன்றி நிறைந்த ஆராதனையில்‌, “பயம்‌ 
மற்றும்‌ பக்தி: ஆகியவற்றினால்‌ பண்புபடுத்தப்பட்ட ஆராதனையில்‌ 
வெளிப்படுத்தப்‌ பட வேண்டும்‌ (வசனம்‌ 28). 








போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 
சீனாய்‌ மலை மற்றும்‌ சீயோன்‌ மலை ஆகியவற்றை ஒப்பிடும்‌ எளிய 
வரைவட்டவணை ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது. நீங்கள்‌ இதை ஒரு 
கரும்பலகையில்‌ அல்லது எளிய தாள்‌ அல்லது அட்டை ஒன்றில்‌ பிரதியாக 
வரைந்து, இந்தப்‌ பாடத்தைப்‌ போதிக்கையில்‌ பயன்படுத்தலாம்‌. 





138 


மாம்சத்திற்குரியது,/பூமிக்குரியது அவிக்குரியது/பரலோகக்திற்குரியது 


அணுக்‌ முடியாதது அணுகக்கூடியது 
பயத்தை உண்டாக்குவது தைரியத்தை ஏவுவது 
தற்காலிகமானது நித்தியமானது/ நிரந்தரமானது 


குறிப்புகள்‌ 

‘Neil R. Lightfoot, ACU extension class on Hebrews taught in Fort Worth, Texas, 26 Octo- 
ber 1985. °Charles B. Hodge, Jr., The Agony & Glory of the Cross (Searcy, Ark.: Truth for Today 
World Mission School, 2007), 134. “சீயோன்‌ மலை” அல்லது “சீயோன்‌” என்பது எருசலேம்‌ 
நகருக்குப்‌ பயன்படுத்தப்பட்ட ஒரு பெயராக இருந்தது (காண்க 1 இராஜாக்கள்‌ 8:1; 
2 நாளாகமம்‌ 5:2), இது இங்கு உருவகநடையில்‌ பயன்படுத்தப்‌ படுகிறது. “இது தேவனைக்‌ 
குறிக்கிறது, ஆனால்‌ நமது வசனப்பகுதியின்‌ நிறைவு வசனங்கள்‌, பிதாவாகிய தேவனுக்கும்‌ 
குமாரனாகிய தேவனுக்கும்‌ இடையில்‌ எந்த வித்தியாசத்தையும்‌ ஏற்படுத்துவதில்லை. 








139 


29 
மக்கள்‌, விரும்‌ குழிகள்‌ 
மற்றும்‌ கொள்கைகள்‌ 


[15:1-14) 


எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌, “ஒரு ஆய்வுக்கட்டுரையைப்‌ போன்று 
தொடங்குகிறது, ஒரு பிரசங்கத்தைப்‌ போன்று தொடருகிறது மற்றும்‌ ஒரு 
நிருபத்தைப்‌ போன்று முடிகிறது” என்று குறிப்பிட்டுள்ளோம்‌.' நீல்‌ லைட்‌ஃபூட்‌ 
அவர்கள்‌, 13ம்‌ அதிகாரத்தை, இந்தப்‌ புத்தகம்‌ முழுவதற்கும்‌ என்ற வகையில்‌ 
“விவரிக்கப்பட்ட முடிவு” என்று அழைத்தார்‌. இதில்‌ நாம்‌, மிக வேகமான 
வரிசை முறையில்‌ தரப்பட்ட, குறுகிய முடிவு அறிவுறுத்துகல்களின்‌ வரிசைத்‌ 
தொடர்‌ ஒன்றைக்‌ காணுகிறோம்‌. இந்த அதிகாரத்தின்‌ முதல்‌ பகுதியை நாம்‌ 
இந்தப்‌ பாடத்திலும்‌ பிந்திய பகுதியை நமது (அடுத்த) கடைசிப்‌ பாடத்திலும்‌ 
எடுத்துரைத்து முடிப்போம்‌. 











உதவிசெய்ய மக்கள்‌ (13:1-13) 

(1) FCB IES Yi பே (வசனம்‌ 1). எபிரெயருக்கு 
நிருபத்தை எழுதியவர்‌. தமது வாசகர்கள்‌ பரிசுத்தவான்கள்‌ மீது கொண்டிருந்த 
அன்பிற்காக அவர்களை முன்பே பாராட்டி இருந்தார்‌ (6:10). இப்போது அவர்‌, 
அந்த அன்பில்‌ அவர்கள்‌ தெொட்3 இமுக்கும்புடி அவர்களை வேண்டிக்‌ 
கேட்டுக்கொண்டார்‌ (காண்க 1 பேதுரு 4:8; 2 யோவான்‌ 5). 

(2) YUE LL வைப்பு (வசனம்‌ 2). சந்தர்ப்பப்‌ 
பொருளில்‌, “அந்நியர்கள்‌” என்பது அனேகமாக, அவர்கள்‌ முன்பு சந்தித்திராத 
கிறிஸ்தவர்களைக்‌ குறிக்கலாம்‌. உபசரிப்பு என்பது ஒரு வலிவார்ந்த கிறிஸ்தவச்‌ 
செயல்பாடாக உள்ளது (ரோமர்‌ 12:13; 1 பேதுரு 4:9). அந்த நாட்களில்‌, 
உபசரிப்பு என்பது நடைமுறையில்‌ அத்தியாவசியமானதாக இருந்தது: 
பெரும்பான்மையான சத்திரங்கள்‌, தங்குவதற்கு விரும்பப்படாதவைகளாக 





இருந்தன, மற்றும்‌ பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள்‌ ஏழைகளாக இருந்தனர்‌. 
உபசரிப்புத்‌ தன்மை உள்ளவர்களாக இருப்பதில்‌ இருந்து எதிர்பாராத 
ஆசீர்வாதங்கள்‌ வரக்கூடும்‌ என்று இவ்வசனப்பகுதி வலியுறுத்துகிறது. 

(3) SHG YDLIALILIAT EEG Mla Goa (வசனம்‌ 
3). கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ விசுவாசத்திற்காகச்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்டும்‌ 
மற்ற வழிகளிலும்‌ துன்புற்றனர்‌. கடந்தகாலத்தில்‌ வாசகர்கள்‌, சிறைச்சாலையில்‌ 
இருந்தவர்கள்‌ மீது பரிவிரக்கம்‌ காண்பித்து இருந்தனர்‌ (10:34). இப்போது 
அவர்கள்‌, தீங்கு அனுபவிப்பவர்களின்‌ இடத்தில்‌ தங்களை வைத்து, அவர்களுடன்‌ 
அதைப்‌ பகிர்ந்து கொள்ளுதலைத்‌ தொடரும்படி ஊக்குவிக்கப்‌ பட்டனர்‌. 
உண்மையான பரிவிரக்கம்‌ என்பது தன்னைச்‌ செயல்களில்‌ வெளிப்படுத்துறெது 


140 


(மத்தேயு 25:36; காண்க யாக்கோபு 2:15, 16). 


தவிர்க்க வேண்டிய விழும்‌ குழிகள்‌ (13:4-6)* 

(1) வேசித்தனம்‌ விசாரமும்‌ (வசனம்‌ 4). “விபசாரம்‌” என்பது 
திருமணத்‌ துணைதவிர வேறோரு நபரிடம்‌ ஒருவர்‌ பாலுறவு ரீதியான 
பாவத்தில்‌ ஈடுபடுதலைக்‌ குறிக்றெது. “வேசித்தனம்‌” என்பது இவ்வசனத்தில்‌, 
வேறு எவ்வகையான பாலுறவு ரீதியான பாவத்தையும்‌ (எடுத்துக்காட்டாக, 
வசனரீதியாக ஒருவர்‌ மற்றவருடன்‌ திருமணம்‌ செய்திராத இருவருக்கு 
இடையில்‌ உள்ள பாலுறவு ரீதியான பாவத்தை) குறிக்கும்‌ பொதுவான 
சொற்றொடராக உள்ளது. சதுமண்தில்‌ பாலுறவு என்பது “கனத்திற்குரியதாக” 
மற்றும்‌ “தீட்டல்லாததாக? உள்ளது. திருமணத்திற்குப்‌ புறம்பே இது 
கனவீனமானதாக மற்றும்‌ “தீட்டுள்ளதாக” இருக்கிறது என்பதே அவசியமான 
முடிவாக உள்ளது. ஒழுக்க தர அளவைகள்‌ தாழ்ந்தவைகளாக இருந்த மற்றும்‌ 
புறதெய்வ “ஆராதனையில்‌” பாலுறவு நடவடிக்கை இணைந்திருந்த வேளையில்‌ 
இந்த அறிவுறுத்துதல்‌ மிகவும்‌ தேவைப்பட்டிருந்தது. இந்தப்‌ புத்திமதி இன்றைய 
நாட்களில்‌ இன்னமும்‌ மிகவும்‌ தேவைப்படுவதாக உள்ளது. 

(2) ANGE LM Flow (வசனங்கள்‌ 5, 6). கிறிஸ்தவர்கள்‌ 
பொருளாசையின்றி, ஆனால்‌ அதற்கு மாறாக மனநிறைவுடன்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று வேண்டிக்கொள்ளப்‌ படுகின்றனர்‌. தேவன்‌ நம்முடன்‌ 
இருப்பதாக வாக்களித்துள்ளார்‌. அவர்‌ நமது பக்கம்‌ இருக்கும்போது, நாம்‌ 
எதற்கும்‌ அஞ்சாது இருக்க வேண்டும்‌. தங்கள்‌ உயிர்‌ உட்பட அதிகமானவற்றை 
இழந்து போகக்கூடிய நிலையில்‌ இருந்த முதல்‌ வாசகர்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
உண்மையாக நிலைத்திருந்தால்‌, அவர்களுக்கு இந்த போதனை விசேஷித்த 
அர்த்தம்‌ கொண்டிருந்தது. இந்த சத்தியம்‌ நமக்கும்‌ - அதிகமாகக்‌ கொண்டி ருந்து 
ஆனால்‌ திருப்தியற்ற நிலையில்‌ உள்ள தனிநபர்களுக்கு - விசேஷித்த அர்த்தம்‌ 
கொண்டுள்ளதாகவும்‌ இருக்கிறது. 











கவனம்‌ செலுத்த வேண்டிய கொள்கைகள்‌ (13:7-14) 

(1) உண்மைய CLES DL CLE Ws (வசனம்‌ 7). 
எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ கோற்றகால வாசகர்கள்‌, தங்களுக்குப்‌ 
போதித்திருந்தவர்களைப்‌ பற்றி நினைவுகூரும்படியும்‌ (காண்க 2:1-4) 
பின்பு தேவபக்தியுள்ள அவர்களின்‌ வாழ்வைப்‌ போலச்‌ செய்யும்படியும்‌ 
கூறப்பட்டிருந்தனர்‌. சாத்தியமானது என்ன என்பதை மாபெரும்‌ உதாரணங்கள்‌ 
செயல்விளக்கப்‌ படுத்துகின்றன. இந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ உண்மையுள்ளவர்களாக 
இரச முழுது. முன்பு கடந்து சென்றிருந்தவர்களின்‌ உதாரணங்கள்‌, இது 
செய்யப்பட முடியும்‌ என்பதை நிரூபித்தன. 

(2) சஹா 02722 AT YL Ss (வசனங்கள்‌ 
8, 9). அவர்கள்‌ தங்கள்‌ முந்திய நடத்துனர்களிடம்‌ இருந்து பெற்றிருந்த 
போதனை, அதை அவர்களுக்குக்‌ கொடுத்திருந்தவரின்‌ - மாறாதிருந்தவரான 
இயேசுவின்‌ - நிமித்தம்‌ மாறாதிருந்தது (வசனம்‌ 8). விஷயம்‌ இப்படி 
இருந்ததால்‌, “பலவிதமான அந்நிய போதனைகளுக்கு?” செல்லும்படி, 
அவர்கள்‌ அந்த போதனையை விட்டுவிடக்‌ கூடாதிருந்தது (வசனம்‌ 9௮). 
இந்த “அந்நிய போதனைகள்‌” எவை என்பதைத்‌ தோற்றகால வாசகர்கள்‌ 





141 


அனேகமாக அறிந்திருக்கலாம்‌. “உணவு” [“போஜனம்‌”] என்பது இங்கு 
குறிப்பிடப்பட்டிருப்பதால்‌, ஒருவேளை இது பழைய ஏற்பாட்டில்‌ இருந்த 
உணவுதொடர்பான பிரமாணங்களாக இருந்திருக்கலாம்‌. இந்த சகோதரர்கள்‌ 
மத்தியில்‌ சுற்றுக்கு விடப்பட்டிருந்த “அந்நியபோதனை” எதுவாக இருந்த 
போதிலும்‌, தவறான உபதேசங்கள்‌ அவர்களை ஆசீர்வதிக்க இயலாதிருந்தன. 
இன்று போலவே அன்றும்‌ புதிய உடன்படிக்கையின்‌ கிருபை மாத்திரமே 
ஆசீர்வாதங்களைக்‌ கொண்டு வர முடிந்திருந்தது. 

8ம்‌ வசனம்‌ இன்றைய நாட்களுக்குத்‌ தனிசிறப்பு கொண்டுள்ளது. இயேசு 
நமது மாபெரும்‌ தற்காலத்தியவராக இருப்பதால்‌, “பரிசுத்தவான்களுக்கு 
ஒருவிசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசம்‌ (யூதா 3) இன்னமும்‌ 
நடைமுறைக்கு உரியதாக உள்ளது. நமது ஜீவனுள்ள பிரதான ஆசாரியரிடம்‌ 
இருந்து நாம்‌ இன்னமும்‌ உதவி பெறுகிறோம்‌. நாம்‌ இன்னுமும்‌ “அந்நிய 
போதனையினால்‌” - அவைகள்‌ எவ்வளவு கவர்ச்சிகரமாகத்‌ தோன்றினாலும்‌ 
அவற்றினால்‌ - அலைப்புண்டு திரியாதிருக்க வேண்டியுள்ளது. 

(3) இய¥#சவ்‌. பின்ப்றழ்றுக்கள்‌ (வசனங்கள்‌ 10-14). இந்தப்‌ 
பகுதியின்‌ கடைசி ஐந்து வசனங்கள்‌ யூதத்துவத்தைக்‌ கிறிஸ்தவத்துடன்‌ 
நெரெதிராக ஒப்பிடுவதற்குப்‌ பழைய ஏற்பாட்டுச்‌ சொற்றொடராக்கத்தைப்‌ 
பயன்படுத்துகின்றன. 

ஓழு பனிடம்‌. பழைய உடன்படிக்கையின்‌ கீழ்‌ இருந்தவர்கள்‌ 
கொண்டி ராத ஒரு “பலிபீடத்தை” (பலியை) கிறிஸ்தவர்கள்‌ கொண்டுள்ளனர்‌ 
(வசனம்‌ 10). இயேசுவின்‌ இரத்தம்‌ சிந்தப்பட்ட அவரது சிலுவையே அந்த 
பலிபீடமாக/ பலியாக உள்ளது. 

ஓழு பணையம்‌. இயேசுவின்‌ பலி “பாளையத்திற்குப்‌ புறம்பே” 
செலுத்தப்பட்டது (வசனங்கள்‌ 11, 13; காண்க வசனம்‌ 12). இஸ்ரவேல்‌ 
மக்கள்‌ வனாந்தரத்தில்‌ இரிந்தபோது, அவர்கள்‌ தங்கள்‌ கூடாரங்களை 
நிறுவி அங்கு தங்கியிருப்பதற்கு “பாளயம்‌” இருந்தது. “பாளையத்திற்கு 
புறம்பே” பலி செலுத்தப்‌ பட்டதால்‌, மக்கள்‌ “பாளையத்துக்கு புறம்பே 
அவரிடத்திற்கு [இயேசுவினிடத்திற்கு]ப்‌ புறப்பட்டுப்போக” வேண்டும்‌ 
(வசனம்‌ 13ஆ). “பாளையத்தை” விட்டுப்‌ புறப்படுதல்‌ என்பது, யூதத்துவ 
நிலைநாட்டுதலை விட்டுப்‌ புறப்படுதலை அர்த்தப்படுத்திற்று. யூதக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ யூதத்துவத்துடன்‌ இருந்த எல்லாப்‌ பிணைப்புக்களையும்‌ 
துண்டித்துப்போடும்படி புத்திகூறப்பட்டனர்‌. அவர்கள்‌ இயேசுவைப்‌ 
பின்பற்றுவது, துன்புறத்‌ தயாராக இருப்பது (வசனம்‌ 13ஆ) மற்றும்‌ தங்களுக்காகப்‌ 
பரலோக “நகரம்‌” காத்திருப்பதால்‌ எல்லாவற்றையும்‌ தகுதியற்றவைகளாக 
எண்ணுவது அவர்களுக்கு அவசியமாயிருக்கிறது (வசனம்‌ 14). 

ஓரு தகம்‌. நாம்‌ ஒரு புனித யாத்திரையில்‌ இருக்கிறோம்‌ என்பதை 
வலியுறுத்துவதைக்‌ கொண்டு நமது வசனப்பகுதி முடிவடைகிறது (13:14; 
காண்க 11:8-16). எனது போதகரான நீல்‌ லைட்‌ஃபூட்‌” அவர்கள்‌, தமது 





வகுப்பில்‌ “14ம்‌ வசனத்தை மனப்பாடம்‌ செய்யுங்கள்‌. அதை உங்கள்‌ சுவற்றில்‌ 
கூட எழுதி வைத்துக்கொள்ளுங்கள்‌” என்று வேண்டிக்கொண்டார்‌. அவர்‌, 
“இவ்வசனத்தை உண்மையாகவே நாம்‌ விசுவாசித்தால்‌ அதுதான்‌ என்ன ஒரு 
வேறுபாட்டை ஏற்படுத்தும்‌! அது நமக்கு விஷயங்களைக்‌ கருத்து நோக்கில்‌ 
இடும்‌. நம்மைக்‌ கவலைப்படுத்துபவற்றில்‌ அதிகமானவையும்‌ நமக்கு எரிச்சல்‌ 


142 


மூட்டுபவற்றில்‌ பல விஷயங்களும்‌ அற்பமானவையாகக்‌ காணப்படும்‌” என்று 
அவர்‌ கூறினார்‌. பின்பு அவர்‌, “இவ்வசனமானது, நாம்‌ வரவிருக்கும்‌ நகரத்தை 
நாடித்தேடுகிறோம்‌ என்று கூறுகிறது” என்று கூறினார்‌. நீங்களும்‌ நானும்‌ எதை 
நாடித்தேடிக்கொண்டிருக்கிறோம்‌? 





குறப்புகள்‌ 

Neil R. Lightfoot, Jesus Christ Today (Grand Rapids, Mich.: Baker Book House, 
1976), 43. “1614., 245. “வழக்கம்போல “சகோதரர்கள்‌” என்ற வார்த்தை, ஆண்‌ மற்றும்‌ 
பெண்‌ கிறிஸ்தவர்களைக்‌ குறிப்பிடப்‌ பொதுவில்‌ பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. *“தடை 
செய்யும்படுகுழிகள்‌” என்பது இந்த முதன்மைத்‌ தலைப்பைச்‌ சொற்றொடர்ப்‌ படுத்தும்‌ 
இன்னொரு வழியாக இருக்கும்‌. “Neil R. Lightfoot, ACU extension class on Hebrews taught 
in Fort Worth, Texas, 26 October 1985. 


143 


30 
“கீருபையானது உங்கள்‌ 
அனைவ;ரோறும்கூட 
இருப்பதாக?” 


[15:10-12, 15-25) 


எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ முடிவுப்‌ பகுதிக்கு நாம்‌ வந்துள்ளோம்‌. 
கடைசி வசனங்களில்‌ நாம்‌, உபத்திரவப்பட்ட கிறிஸ்தவர்களுக்குப்‌ பல புத்தி 
கூறுதல்களைக்‌ காணுகிறோம்‌. மேலும்‌ நாம்‌, எழுத்தாளரால்‌ ஏற்படுத்தப்பட்ட 
ஒருசில தனிப்பட்ட வேண்டுகோள்களையும்‌ காணுகிறோம்‌. 


ஒரு பிரசங்கியாரிடம்‌ இருந்து 
புத்திகூறுதல்கள்‌ (13:10-12, 15-17) 


தேவனைத்‌ தொழுதுகொள்ளுங்கள்‌ மற்றும்‌ பிறருக்குச்‌ 
சேவை செய்யுங்கள்‌ (13:10-12, 15, 16) 

10ம்‌ வசனத்தில்‌ தொடங்கி இந்த நிருபம்‌ பலிசெலுத்தும்‌ மொழிநடையைப்‌ 
பயன்படுத்துகிறது. கிறிஸ்தவத்தை விமர்சித்த யூதர்களுக்குப்‌ பதில்‌ அளித்தல்‌ 
என்பது ஒரு நோக்கமாக இருந்திருக்கலாம்‌. அவர்கள்‌, “கிறிஸ்தவத்தில்‌ பலிபீடம்‌ 
இல்லை” என்று கூறினால்‌, கிறிஸ்தவர்‌ “நமக்கு [எங்களுக்கு] ஒரு பலிபீடமுண்டு” 
(வசனம்‌ 10) - அது ஆவிக்குரிய பலிபீடமாகும்‌ (சிலுவையாகும்‌) என்று பதில்‌ 
அளிக்க முடிந்திருக்கும்‌. அவர்கள்‌, “கிறிஸ்தவத்தில்‌ நிவாரண பலி இல்லை” என்று 
கூறினால்‌, பாவநிவாரண நாளில்‌ பலிசெலுத்தப்படும்‌ மிருகங்களின்‌ உடல்கள்‌ 
பாளையத்திற்குப்‌ புறம்பே எடுத்துச்‌ செல்லப்‌ பட்டது போன்றே (எருசலேம்‌) 
நகருக்குப்‌ புறம்பே கிறிஸ்து பலிசெலுத்தப்பட்டதை அவர்‌ [கிறிஸ்தவர்‌] 
சுட்டிக்காண்பிக்க முடிந்தது (வசனங்கள்‌ 11, 12; காண்க லேவியராகமம்‌ 16:27). 

ஒரு யூதர்‌, “கிறிஸ்தவமானது பலிசெலுத்தக்‌ கூடிய ஆசாரியத்துவத்தைக்‌ 
கொண்டிருப்பதில்லை” என்று கூறியிருக்கலாம்‌. எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ 
முழுவதிலும்‌, இயேசு நமது பிரதான ஆசாரியராகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளார்‌, 
அவர்‌ நிறைவான பலி என்ற வகையில்‌ தம்மையே பலியாகச்‌ செலுத்தினார்‌. 
15 மற்றும்‌ 16 ஆயெ வசனங்கள்‌ செயல்விளைவில்‌, “எல்லாக்‌ கிறிஸ்தவார்களுமே 
கர்த்தருக்குப்‌ பலிகளைச்‌ செலுத்தக்கூடிய ஆசாரியர்களாக உள்ளனர்‌ [காண்க 
1 பேதுரு 2:9]” என்று கூறுகிறது. இவைகள்‌ மிருகபலிகள்‌ அல்ல. மாறாக 
இவைகள்‌ ஆகக பலிகளாக உள்ளன. கிறிஸ்தவர்கள்‌ செலுத்த வேண்டிய 
பலிகள்‌ யாவை? 





144 


உ “அவருடைய நாமத்தைத்‌ துதிக்கும்‌ உதடுகளின்‌ கனியாகிய 
ஸ்தோத்திரபலி” (13:15). 

* “நன்மைசெய்யவும்‌, தானதர்மம்பண்ணவும்‌” என்ற பலி (வசனம்‌ 16). 
(தேவன்‌ மீதான அன்பும்‌ பிறர்‌ மீதான அன்பும்‌ ஒன்றுடன்‌ ஒன்று 
பின்னப்பட்டு இருப்பதைக்‌ கவனியுங்கள்‌ [காண்க 1 யோவான்‌ 4:20].) 

* கூடுதலாக மற்ற “இப்படிப்பட்ட பலிகள்‌” (வசனம்‌ 16) - நாம்‌ 
நமது வாழ்வு முழுவதையும்‌ கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தல்‌ என்ற 
வகையிலானது (காண்க ரோமர்‌ 12:1, 2). 

தேவன்‌ இனியும்‌ மிருக பலிகளில்‌ சந்தோஷம்‌ அடைவதில்லை (காண்க 

10:6). இருப்பினும்‌, ஆவிக்குரிய பலிகளில்‌ அவர்‌ “பிரியமாயிருக்கிறார்‌” (13:16). 


நடத்துனர்களுக்குக்‌ கீழ்ப்படிந்து அவர்களுக்கு 
உங்களைக்‌ கீழ்ப்படுத்துங்கள்‌ (13:17) 

எபிரெயக்‌ கிறிஸ்தவர்களின்‌ கடந்தகால நடத்துனர்கள்‌ 13:7ம்‌ வசனத்தில்‌ 
குறிப்பிடப்‌ பட்டிருந்தனர்‌. இப்போது நாம்‌, நிகழ்கால நடத்துனர்கள்‌ மீது 
கவனம்‌ குவித்தலைக்‌ காணுகிறோம்‌. 17ம்‌ வசனத்தில்‌ உள்ள “நடத்துகிறவர்கள்‌” 
என்ற சொற்றொடர்‌, சபைக்குழுமத்தில்‌ உள்ள மூப்பர்களை முதன்மையாகக்‌ 
குறிக்கிறது. நம்மை நடத்துகிறவர்கள்‌ வசனரீதியற்ற எதையும்‌ முன்மொழிந்தால்‌ 
அவ்விஷயத்தில்‌ நாம்‌ அவர்களுக்குக்‌ கழ்ப்படியக்கூடாது என்பது உண்மையே 
(நடபடிகள்‌ 5:29). இருப்பினும்‌ நாம்‌, முடிவுசெய்தல்‌ மற்றும்‌ கருத்து ஆகிய 
விஷயங்கள்‌ குறித்து, கீழ்ப்படிதல்‌ உள்ள ஆவியைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 
வாசகர்களின்‌ ஆவிக்குரிய பிரச்சனையின்‌ பகுதி என்ற வகையில்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ நடத்துனர்களின்‌ வழிகாட்டுதலைப்‌ புறக்கணிக்கும்படி சபைக்குழுமத்தில்‌ 
இருந்து விலகி இருந்தனர்‌ என்று 17ம்‌ வசனம்‌ சுட்டிக்காண்பிக்கலாம்‌. 

மூப்பர்களுக்குக்‌ கீழ்ப்படிந்து இருத்தல்‌ ஏன்‌ அவ்வளவு முக்கியமானதாக 
உள்ளது? இதற்கான பதில்‌, 17ம்‌ வசனத்தின்‌ மையப்‌ பகுதியில்‌ காணப்படுகிறது: 
“அவர்கள்‌ துக்கத்தோடே அல்ல, சந்தோஷத்தோடே அதைச்‌ செய்யும்படி 

அவர்கள்‌ துக்கத்தோடே அப்படிச்‌ செய்தால்‌ அது உங்களுக்குப்‌ 
பிரயோஜனமாயிருக்கமாட்டாதே.” மூப்பராக இருப்பதைக்‌ காட்டிலும்‌ பெரிய 
பொறுப்பு வேறு எதுவும்‌ இருப்பதில்லை! 


ஒரு நண்பரிடம்‌ இருந்து 
வேண்டுகோள்கள்‌ (13:18, 19, 22, 24) 

18 முதல்‌ 25 வரையுள்ள வசனங்கள்‌ இந்தப்‌ புத்தகத்தை முடித்து 
வைக்கின்றன. இந்தப்‌ பகுதியில்‌ பல வேண்டுகோள்கள்‌ உள்ளடங்கியிருக்கின்றன. 
இவைகள்‌ ஒரு நண்பரிடத்தில்‌ இருந்து வந்த வேண்டுகோள்கள்‌ என்பதைக்‌ 
காட்டிலும்‌, ஒரு பிரசங்கியார்‌ அல்லது போதகரிடத்தில்‌ இருந்து வந்த 
புத்திமதிகள்‌ என்றவகையில்‌ அதிகமாக இருப்பதில்லை. 








“எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள்‌” (13:18, 19) 
பவுல்‌ தமக்காக ஜெபிக்கும்படி தமது நண்பர்களிடத்தில்‌ 
அடிக்கடி கேட்டுக்கொண்டார்‌ (ரோமர்‌ 15:30; கொலோசெயர்‌ 4:3; 


145 


2 தெசலோனிக்கேயர்‌ 3:1); இந்த எழுத்தாளரும்‌ அதையே செய்தார்‌ (எபிரெயர்‌ 
13:18). அவர்கள்‌ இதை இன்னும்‌ அதிக ஊக்கத்துடன்‌ செய்யும்படி அவர்களை 
அவர்‌ ஊக்கப்படுத்தினார்‌ (வசனம்‌ 19). இந்த நிருபத்தை எழுதியதில்‌ அவர்‌ தமது 
வாசகர்களின்‌ மிகச்சிறந்த ஆர்வத்தைத்‌ தமது இருதயத்தில்‌ கொண்டிருந்தார்‌; 
ஆகையால்‌ அவரது மனச்சாட்சி தெளிவாக இருந்தது. (அவர்களைக்‌ கடை சியில்‌ 
அவர்‌ மீளக்கட்டுவித்தபோது அவர்‌ கூறுவதற்கு இன்னும்‌ அதிகமானவற்றைக்‌ 
கொண்டிருப்பார்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை [வசனம்‌ 19].) 








“எனது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள்‌” (13:22) 

எழுத்தாளர்‌, தாம்‌ எழுதியிருந்தவற்றை ஏற்றுக்கொள்வதில்‌ எபிரெயக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ சிரமம்‌ கொண்டிருப்பார்கள்‌ என்று புரிந்துகொண்டி ருந்த 
நிலையில்‌, தமது செய்தியை அவர்கள்‌ ஏற்றுக்கொள்ளும்படி 
(“சகித்துக்கொள்ளும்படி”) மற்றும்‌ அதைக்‌ குறித்து திறந்த மனங்களைக்‌ 
கொண்டிருக்கும்படி கேட்டுக்கொண்டார்‌. அவர்‌ மிகவும்‌ அதிகமாக 
எழுதியிருந்தார்‌ என்று சிலர்‌ நினைத்திருக்கலாம்‌. இருப்பினும்‌, இந்த 
நிருபத்தில்‌ கலந்துரையாடப்பட்ட அதிக பரப்பெல்லை கொண்ட வலிவார்ந்த 
குலைப்புக்களைக்‌ கருதுகையில்‌, அவர்களுக்கான அவரது சிகிட்சை சுருக்கமாக 
இருந்தது என்றே அவர்‌ கருதினார்‌. 





“யாவரையும்‌ வாழ்த்துங்கள்‌” (13:24) 

24ம்‌ வசனத்தின்‌ முதல்‌ வாக்கியம்‌, சபைக்குழுவினரின்‌ ஒரு 
பகுதிக்கு மாத்திரம்‌ உரைக்கப்‌ பட்டதாகக்‌ காணப்படுகிறது. ஏற்கனவே 
குறிப்பிடப்பட்டபடி, சில யூதக்கிறிஸ்தவர்கள்‌ சபைக்குழுமத்தில்‌ இருந்து 
வெளியேறி இருந்தனர்‌, ஆராதனைக்கு சபைகூடுகைகளில்‌ அவர்கள்‌ 
பங்கேற்காமல்‌ இருந்தனர்‌ (10:24, 25) மற்றும்‌ தங்களை நடத்துபவர்களின்‌ 
வார்த்தைகளைக்‌ கவனிக்க அவர்கள்‌ மறுத்திருந்தனர்‌ (13:17). இவர்கள்‌ 
முற்றிலுமாக விழுந்து போகுதலின்‌ விளிம்பில்‌ இருந்தனர்‌ (காண்க எபிரெயர்‌ 
6:1-8; 10:23-81). இவர்கள்‌ மற்ற கிறிஸ்தவர்களுடனான தங்கள்‌ ஐக்கியத்தை 
மீளக்‌ கட்டுவிக்க வேண்டியவர்களாக இருந்தனர்‌ (இது அவர்களுடன்‌ மீண்டும்‌ 
அவர்களை இணைத்துக்‌ கொள்வதால்‌ தொடங்கப்படும்‌). சபையில்‌ நாம்‌ 
உண்மையாக நிலைத்திருப்பதற்கு ஒருவருக்கொருவர்‌ தேவைப்படுகிறோம்‌ 
(காண்க 10:24)! 


முடிவுரை (13:20, 21, 23, 25) 

இந்த நிருபத்தின்‌ முடிவுக்கு அண்மையில்‌ ஒரு தனிப்பட்ட குறிப்பு 
உட்செருகப்‌ பட்டிருந்தது (வசனம்‌ 23), ஆனால்‌ கடைசி வரிகள்‌ ஒரு 
ஆசீர்வாதத்தின்‌ மேலாதிக்கத்தைக்‌ கொண்டுள்ளன (வசனங்கள்‌ 20, 21) 
மற்றும்‌ இது ஒரு சுருக்கமான ஆசீர்வாதமாக இருந்தது (வசனம்‌ 25). 
ஆசீர்வாதம்‌ என்பது புதிய ஏற்பாட்டில்‌ மிகவும்‌ வனப்பு நிறைந்த ஒன்றாக 
உள்ளது. இயேசுவின்‌ மீதான வலியுறுத்தத்தைக்‌ கவனியுங்கள்‌. எபிரெயக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ இயேசுவினிடத்தில்‌ திரும்பி வந்து “எல்லா விலையும்‌ கொடுத்து 
அவரைப்‌ பற்றிக்கொள்ளுதல்‌” என்பது அவசியமாக இருந்தது.” நாம்‌ 
இயேசுவினிடத்தில்‌ உண்மையானவர்கள்‌ என்ற வகையில்‌ நிலைத்திருந்தால்‌, 


146 


தேவன்‌ நம்மை “சகலவித நற்கிரியையிலும்‌ சீர்பொருந்தினவர்களாக்குவார்‌” 
- நாம்‌ விரும்புகிற “சகலவித நற்கிரியையிலும்‌” அல்ல, ஆனால்‌ “தம்முடைய 
சித்தத்தின்படி செய்ய” தேவையான “சகலவிதமான நற்கிரியையிலும்‌” அவர்‌ 
நம்மைச்‌ சீர்பொருந்தினவர்கள்‌ ஆக்குவார்‌ (வசனம்‌ 21). 

இந்த நிருபம்‌, வாசகர்கள்‌ யாவரிடத்திலும்‌ தேவனுடைய கிருபை இருக்க 
வேண்டும்‌ என்ற ஜெபத்துடன்‌ முடிறெது. இந்த மாபெரும்‌ புத்தகத்தைப்‌ 
பற்றிய நமது படிப்பை நாம்‌ முடிக்கும்‌ இவ்வேளையில்‌, இன்றன FULD 
தக்‌ வாசகர்கள்‌ எல்லாருடனும்‌ தேவனுடைய கிருபை இருக்கும்படி 
நான்‌ ஜெபிக்கிறேன்‌: “கஇருபையானது உங்களனைவரோடுங்கூட இருப்பதாக” 
(வசனம்‌ 25)! 








போதகருக்குக்‌ குறிப்புகள்‌ 

நடத்துவத்துவம்‌ பற்றிய ஒரு புத்தகத்தில்‌ நான்‌, ஒரு நல்ல பின்பற்றாளராக 
இருத்தல்‌ பற்றிய ஒரு குறுகிய பாடத்தை உள்ளடக்கினேன்‌.” அந்தப்படிப்பு, 
மூப்பர்களிடத்தில்‌ உறுப்பினர்கள்‌ கொண்டிருக்க வேண்டிய பொறுப்புக்களைக்‌ 
கலந்துரையாடுவதில்‌ எபிரெயர்‌ 13ல்‌ இருந்து வசனங்களைப்‌ பயன்படுத்தியது: 

1. மதிக்கும்‌ ஆவியுடன்‌ அவர்களை நினைவுகூருங்கள்‌ (வசனம்‌ 7). 

2. கீழ்ப்படிதல்‌ உள்ள ஆவியுடன்‌ அவர்களை மதியுங்கள்‌ (வசனம்‌ 1279. 

3. அன்புகூரும்‌ ஆவியுடன்‌ அவர்களைத்‌ தொடர்புகொள்ளுங்கள்‌ (காண்க 





வசனம்‌ 24௮). 
இந்தப்‌ பாடம்‌, இந்த மூன்று திறவுகோல்‌ வசனங்கள்‌ குறித்த கூடுதல்‌ 
குறிப்புகளைக்‌ கொண்டுள்ளது. இவைகள்‌ எபிரெயர்‌ 13ஐ நீங்கள்‌ போதிக்கையில்‌ 
உங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம்‌. 





குறிப்புகள்‌ 

'எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, சபைக்குழுமத்தின்‌ நடத்துனர்களைப்‌ 
பின்பற்றாது இருந்தவர்களைக்‌ குறித்தே முற்றிலும்‌ கவலையாக இருந்தார்‌. 
வேறொரு இடத்தில்‌ மூப்பர்கள்‌ தங்கள்‌ பொறுப்பில்‌ உள்ளவர்களை “இறுமாப்பாய்‌ 
ஆளுகிறவர்களாக” இருப்பதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌ என்று கூறப்பட்டது (காண்க 
1 பேதுரு 5:3). ஞானமுள்ள மூப்பர்கள்‌ எப்போதுமே, கருத்து விஷயங்கள்‌ குறித்து 
உறுப்பினர்களின்‌ முன்னுரிமைகளுக்குக்‌ கூருணர்வு கொண்டிருப்பார்கள்‌. உறுப்பினர்கள்‌ 
தங்களின்‌ முன்னுரிமைகளை வெளிக்காண்பிக்கும்படிக்கு அவர்களை நடத்துனர்கள்‌ 
ஊக்குவிக்கவும்‌ செய்ய வேண்டும்‌. 31௦11. R. Lightfoot, ACU extension class on Hebrews taught 
in Fort Worth, Texas, 26 October 1985. ‘David Roper, “Three ‘R’s of ‘Follow-ship,’ ” in “Develop- 
ing Leadership,” Truth for Today (July 2007): 36-37. 


147 


1 
இயேசு, தெய்வீகம்‌ 
மற்றும்‌ மனிகுத்துவம்‌ 
(1; 2; 4:14-16] 


புதிய ஏற்பாட்டின்‌ ஒவ்வொரு புத்தகத்தைப்‌ போலவே, எபிரெயருக்கு எழுதிய 
நிருபமும்‌, இயேசுவைப்‌ பற்றியதாக உள்ளது. அவர்‌, “நாம்‌ அறிக்கைபண்ணுகிற 
அப்போஸ்தலரும்‌ பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசு” (3:1), 
“விசுவாசத்தைக்‌ துவக்குகிறவரும்‌ முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு” (12:2), 
“அடுகளுடைய பெரிய மேய்ப்பரான இயேசு” மற்றும்‌ “நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு” (13:20) என்று அயைாளப்படுத்தப்பட்டுள்ளார்‌. அவரே மனிதகுலத்தின்‌ 
பாவங்களை நீக்கச்‌ செலுத்தப்பட்ட பலியாக இருக்கிறார்‌ (9:26), மற்றும்‌ அவர்‌ 
“நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறாதவராயிருக்கிறார்‌” (13:8). 

இருப்பினும்‌, எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ முதல்‌ இரண்டு 
அதிகாரங்களில்‌ உள்ள வலியுறுத்தங்களே - அவர்‌ தெய்வீகத்துவமானவராகவும்‌ 
மனிதராகவும்‌ இருந்தார்‌' என்பவைகளே - இயேசுவைப்‌ பற்றிய 
முக்கியமான இரண்டு உண்மைகளாக உள்ளன. கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்துவம்‌ 
மற்றும்‌ மனிதத்துவம்‌ ஆகியவற்றைப்‌ பற்றி இந்த அதிகாரங்கள்‌ நமக்குக்‌ 
கூறுவது என்ன என்பதைப்‌ பற்றியும்‌ எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தில்‌ 
விவரிக்கப்‌ பட்டுள்ளபடி, அவரது தெய்வீகத்துவம்‌/மனிதத்துவம்‌ ஆகியவற்றின்‌ 
விளைவுகளைப்‌ பற்றியும்‌ நாம்‌ ஆழ்ந்து சிந்திப்போமாக. 


இயேசு தெய்வீகமானவராக இருக்கிறார்‌ 
கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்துவம்‌ பற்றிய உண்மையை 1ம்‌ அதிகாரத்தில்‌ 
கவனியுங்கள்‌. இயேசு கிறிஸ்துவைப்‌ பற்றி இந்த அதிகாரம்‌ நமக்குப்‌ போதிப்பது 
என்ன? 

DCW CAYO GWT Clery gos 
(1:1, 2௮). இப்படிப்‌ பார்த்தால்‌ அவர்‌ ஒரு உன்னதமான பேச்சாளராக 
இருக்கிறார்‌. “தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்ப்‌ பிதாக்களுக்குத்‌ திருவுளம்‌ 
பற்றின தேவன்‌,” “இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ மூலமாய்‌ நமக்குத்‌ 
திருவுளம்பற்றினார்‌.” தேவனுடைய குமாரனிடத்தில்‌ இருந்தே தேவனுடைய 
வசனத்தைப்‌ பெறுதல்‌ என்பது, அதை ஒரு தீர்க்கதரிசியிடத்தில்‌ இருந்து 
பெறுதலைக்‌ காட்டிலும்‌ அளவற்ற வகையில்‌ மேன்மையானதாக உள்ளது. 

இயேசுவின்‌ மூலமாக, தேவன்‌ உலகத்தை உண்டாக்கி அதைத்‌ தாங்குகிறார்‌ 
(1:2ஆ, 3ஆ). சிருஷ்டித்தல்‌ என்ற தேவனுடைய வேலை, அவரது குமாரனாகிய 
இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றப்பட்டது (மேலும்‌ காண்க யோவான்‌ 
1:1-14). இருப்பினும்‌ சகலத்தையும்‌ சிருஷ்டித்தல்‌ என்பது, உலகத்தின்‌ மீதான 





151 


தேவனுடைய ஈடுபாட்டை முடித்து வைக்கவில்லை. தேவன்‌ தமது குமாரன்‌ 
மூலமாக உலகத்தை “தாங்குகின்றார்‌” என்ற காரணத்தினால்தான்‌ உலகம்‌ 
ஒன்றாகப்‌ புற்றி நிற்கிறது. 

DIEGO CWE CAL ப rps இரை அவர்‌ 
தெய்வீகத்துவப்‌ பண்புகளைக்‌ கொண்டிருக்கிறார்‌; இவர்‌ “அவருடைய 
மகிமையின்‌ பிரகாசமும்‌, அவருடைய தன்மையின்‌ சொரூபமுமா”யிருக்கிறார்‌ 
(1:3௮). இயேசு, தேவனுடைய அதே இயல்பைக்‌ கொண்டிருக்கிறார்‌ (மேலும்‌ 
காண்க பிலிப்பியர்‌ 2:5-9). 

DCW LITAEDO GEG RGD OL 
பேணா வதா ௮7 ததர (1:3இ). முற்றிலும்‌ 
தெய்வீகத்துவமான ஒருவர்‌ தாம்‌ பாவங்களைச்‌ சுத்திகரிக்க முடியும்‌; தேவனாக 
இருக்கெ ஒருவர்‌ தாம்‌ தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ உட்கார முடியும்‌. 
இயேசு தெய்வீகத்துவமானவராக இருக்கிறார்‌. 

DW தெர்‌ மாசம்‌ இ). ரக்‌, அலார DTD 
டம்‌ மேலால்‌ இரா (1:4-14). 1ம்‌ அதிகாரத்தின்‌ எஞ்சிய 
பகுதி, இயேசு தூதர்களைக்‌ காட்டிலும்‌ மேலானவராக இருக்கிறார்‌ என்ற 
உண்மையைப்‌ பற்றியதாக உள்ளது. அவர்‌ ஏன்‌ மேலானவராக இருக்கிறார்‌? 
அவர்‌ தேவனுடைய குமாரனாக இருக்கிறார்‌, அவர்கள்‌ அவ்வாறு இருப்பதில்லை 
என்பதே முதன்மையான காரணமாக உள்ளது. இயேசுவைக்‌ தேவன்‌ தமது 
குமாரன்‌ என்று அழைத்தார்‌, ஆனால்‌ தூதர்களை அவர்‌ அவ்வாறு ஒருக்காலும்‌ 
கூறியதில்லை (1:5, 6). அடுத்ததாக எழுத்தாளர்‌, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவைக்‌ 
தூதா்களோடு நேர்மாறாக ஒப்பிட்டார்‌ (௮) அவர்‌ தொழுதுகொள்ளப்படுகறொர்‌; 
இதற்கு நேர்மாறாக தூதர்கள்‌ அவரைத்‌ தொழுதுகொள்கின்றனர்‌ (1:௦. 
(அ) தூதர்கள்‌ பணிவிடை ஆவிகளாக இருக்கின்றனர்‌, ஆனால்‌ இயேசு ஒரு 
இராஜ்யத்தின்‌ மீது ஆளுகை செய்கிறார்‌ (1:7-9). (இ) இயேசு, ஒரு நாளிலே 
அழியவிருக்கும்‌ பூமியனைத்தையும்‌ உண்டாக்கினவராக இருக்கிறார்‌, மற்றும்‌ 
அவர்‌ தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ இருந்து ஆட்சி செய்றொர்‌ (1:10-13); 
தூதர்கள்‌, “இரட்சிப்பைச்‌ சுதந்தரிக்கப்போகிறவர்கள்‌”” (கிறிஸ்தவர்கள்‌) 
நிமித்தமாக ஊழியஞ்செய்யும்படிக்கு “பணிவிடை ஆவிகளாக” இருக்கின்றனர்‌ 
(1:14). 

இந்த உண்மைகள்‌ நமக்கு அர்த்தப்படுத்துவது என்ன? ஒருவர்‌, கிறிஸ்துவினால்‌ 
தாம்‌ இரட்சிக்கப்பட வேண்டும்‌ என்று விரும்பினால்‌, இயேசு தேவனுடைய 
குமாரனாகவும்‌ தெய்வீகத்துவமானவராகவும்‌ இருக்கிறார்‌ என்ற சத்தியம்‌ 
அவரால்‌ விசுவாசிக்கப்பட வேண்டும்‌ (காண்க யோவான்‌ 8:24)! எபிரெயர்‌ 2:1- 
4ல்‌ எபிரெயருக்கு நிருபத்தை எழுஇயவர்‌ இயேசுவின்‌ குமாரத்துவம்‌, அவரது 
தெய்வீகத்துவம்‌ ஆகியவற்றின்‌ விளைவுகளைப்‌ பற்றியும்‌, இன்றைய நாட்களில்‌ 
அவர்‌ தேவனுடைய பேச்சாளராக இருக்கிறார்‌ என்ற உண்மையைப்‌ பற்றியும்‌ 
எடுத்துரைக்றொர்‌. 

இயேசுவின்‌ தெய்வீகத்துவம்‌ 
முக்கியமானதாக இருப்பது ஏன்‌? 

இயேசுவின்‌ அடையாளத்தினுடைய மாபெரும்‌ முக்கியத்துவம்‌ பின்வரும்‌ 
வசனங்களில்‌ விளக்கப்பட்டுள்ளது: ஆகையால்‌, நாம்‌ கேட்டவைகளை 


152 


“விட்டுவிலகாதபடிக்கு,” அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய்க்‌ கவனிக்க 
வேண்டும்‌ (2:1). இந்தக்‌ கருத்தை எழுத்தாளர்‌, பழைய ஏற்பாட்டுப்‌ பிரமாணம்‌ 
மற்றும்‌ அதைக்‌ கடைப்பிடிப்பவர்களை பற்றிக்‌ குறிப்பிடுதல்‌ மூலம்‌ விவரித்தார்‌. 
அவர்‌, “ஏனெனில்‌, தேவதூதர்‌ மூலமாய்ச்‌ சொல்லப்பட்ட வசனத்திற்கு 
(மோசேயின்‌ நியாயப்பிரமாணமே அந்த வசனமாக இருந்தது) விரோதமான 
எந்தச்‌ செய்கைக்கும்‌ கீழ்ப்படியாமைக்கும்‌ நீதியான தண்டனை வரத்தக்கதாக 





(அவரது வாசகர்கள்‌ தாங்கள்‌ அதைச்‌ செய்ததாக ஓப்புக்கொள்வார்கள்‌) 
அவர்களுடைய வசனம்‌ உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, (அவரது வாசகர்கள்‌ அது 
அவ்வாறே செய்தது என்று ஒப்புக்கொள்வார்கள்‌) ... இவ்வளவு பெரிதான 
இரட்சிப்பைக்குறித்து நாம்‌ கவலையற்றிருப்போமானால்‌ தண்டனைக்கு 
எப்படித்‌ தப்பித்துக்கொள்ளுவோம்‌” என்று கூறினார்‌ (2:2, 4). இந்த நிருபத்தை 
முதன்‌ முதலாக வாசித்தவர்கள்‌, இந்த விவாதம்‌ மறுக்க இயலாதது என்று 
கண்டிருப்பார்கள்‌ - இப்படிப்பட்ட விஷயத்தில்‌ தப்பித்துக்‌ கொள்ளுதல்‌ எதுவும்‌ 
இராது! 

தேவன்‌ தமது குமாரன்‌ மூலமாகப்‌ பேசினார்‌ என்பதே இவ்வசனப்‌ 
பகுதியின்‌ வலியுறுத்தமாக உள்ளது; ஆகையால்‌, நாம்‌ அவருக்குச்‌ செவிகொடுக்க 
வேண்டும்‌ அல்லது நித்திய விளைவுகளை எதிர்கொண்டாக வேண்டும்‌! 

நாம்‌ செய்ய வேண்டியது என்ன என்று குறிப்பிட்ட சில மக்கள்‌ கூறும்போது, 
நாம்‌ அதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோர்‌ கூறுவதைக்‌ 
கவனிக்க வேண்டும்‌, மற்றும்‌ மாணவர்கள்‌ தங்கள்‌ ஆசிரியர்கள்‌ கூறுவதைக்‌ 
கவனிக்க வேண்டும்‌, மற்றும்‌ குடிமக்கள்‌ காவலர்கள்‌ கூறுவதைக்‌ கவனிக்க 
வேண்டும்‌. அதிகாரத்தில்‌ உள்ளவர்கள்‌ கூறுவதைக்‌ கவனிக்க நாம்‌ தவறினால்‌, 
நாம்‌ இடர்ப்பாட்டில்‌ இருப்போம்‌! தெய்வீகத்துவமானவரும்‌ தேவனிடத்தில்‌ 
இருந்தே பேசுகிறவருமான இயேசு கிறிஸ்து கூறுவதைக்‌ கவனிக்க நாம்‌ 
மறுத்தால்‌, நாம்‌ எவ்வளவு அதிகமான இடர்ப்பாட்டில்‌ இருப்போம்‌! 


இயேசு மனிதராக இருந்தார்‌ 

எழுத்தாளர்‌, கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்துவத்தைப்‌ பற்றிப்‌ பேசிய பின்பு, 
அவரது மனிதத்துவம்‌ பற்றி விவரித்தார்‌. எபிரெயர்‌ 2:5-18ல்‌ விளக்கப்‌ 
பட்டுள்ளபடி, கிறிஸ்துவின்‌ மனிதத்துவம்‌ பற்றிய மாபெரும்‌ சத்தியத்தைப்‌ பற்றி 
ஆழ்ந்து சிந்தியுங்கள்‌. இவ்வசனப்‌ பகுதியானது, இயேசுவுக்கும்‌ தூதர்களுக்கும்‌ 
இடையிலான நேரெதிர்த்‌ தன்மையை ஓஒப்பிடுதலைத்‌ தொடருதலுடன்‌ 
தொடங்குகிறது. 1ம்‌ அதிகாரத்தில்‌, இயேசு தெய்வீகத்துவமானவராக 
இருப்பதால்‌ அவர்‌ தூகர்களைக்‌ காட்டிலும்‌ மேலானவர்‌ என்பதில்‌ வலியுறுத்தம்‌ 
இருக்கையில்‌, 2ம்‌ அதிகாரத்தில்‌. இயேசு மனிதரான காரணத்தால்‌ அவர்‌ 
தூதர்களைக்‌ காட்டிலும்‌ மேலானவராக இருக்றொர்‌ என்பதில்‌ வலியுறுத்தம்‌ 
இருக்கிறது. மேற்கோள்‌ காண்பிக்கப்பட்ட வசனப்பகுதியில்‌ (சங்கீதம்‌ 8:4-6ல்‌ 
இருந்து), தேவன்‌ தூதர்களுக்கு இந்த உலகத்தைக்‌ கீழ்ப்படுத்துவதாக வாக்குறுதி 
அளிக்கவில்லை என்பதை எழுத்தாளர்‌ சுட்டிக்காண்பித்தார்‌. மாறாக அவர்‌ 
அந்த வாக்குறுதியை மனிதகுலத்திற்கு ஏற்படுத்தினார்‌. கீழ்ப்படுத்துதல்‌ பற்றிய 
வாக்குறுதி இந்த பூமியின்மீது நிறைவேற்றப்‌ பட்டிருக்கவில்லை (2:8ஆ); 
ஆனால்‌ அது, “தேவதூகரிலும்‌ சற்றுச்‌ சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு” (2:9) 
மூலமாக நிறைவேற்றப்‌ பட்டுள்ளது. அவர்‌ “மதிமையினாலும்‌ கனத்தினாலும்‌ 











153 


முடிசூட்டப்‌”பட்டுள்ளார்‌, எனவே சங்கத்தின்‌ முன்னுரைத்தல்‌ அவருக்குள்‌ 
நிறைவேற்றத்தைக்‌ காணுகிறோம்‌. 

இவ்வாறு கனப்படுத்தப்‌ படுவதற்கு இந்த இயேசு யாராக இருக்கிறார்‌? 
அவர்‌ ஒரு மனிதராக வாழ்ந்தார்‌: (அ) அவர்‌ மரணத்தை உத்தரித்தல்‌ என்பதை 
அனுபவித்தார்‌ (2:9, 14); உடல்ரீதியானவர்கள்‌ மாத்திரமே மரணம்‌ அடைய 
முடியும்‌. (ஆ) அவரும்‌ அவர்‌ மீட்றெ மனிதர்களும்‌ ஒரே ஆதாரமூலத்தில்‌ இருந்து 
வருகின்றனர்‌ (2:10, 11). (இ) அவர்‌ மனிதர்களைத்‌ தமது சகோதரர்கள்‌ என்று 
அழைத்துள்ளார்‌ (2:11ஆ -13). (ஈ) அவர்‌ மனிதத்துவத்துடன்‌ “மாம்சத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌” பதிர்ந்துகொண்டார்‌ (2:14). (௨) அவர்‌, தூதர்களுக்கு 
உதவுவதற்கு மாறாக, தமது மாம்சமும்‌ இரத்தமுமான சகோதரர்களுக்கு 
உதவுகிறார்‌ (2:16). (ஊ) அவர்‌ “எவ்விதத்திலும்‌ தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக 
வேண்டியகதாயிருந்தது” (2:17). ஆகையால்‌, இயேசு தெய்வீகத்துவமானவராக 
இருந்தபோதிலும்‌, அவர்‌ எல்லா வகையிலும்‌ முழுமையான மனிதராகவும்‌ 
இருந்தார்‌!” இயேசுவைப்‌ பற்றிய - அவரது தெய்வீகத்துவம்‌ மற்றும்‌ அவரது 
மனிதத்துவம்‌ என்ற - இந்த மாபெரும்‌ சத்தியங்கள்‌ இரண்டும்‌, உண்மையான 
கிறிஸ்தவராக இருக்கும்‌ எல்லாராலும்‌ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்‌. 

இயேசு முற்றிலும்‌ மனிதராக இருந்தார்‌ என்ற உண்மையின்‌ நடைமுறைத்‌ 
தனிச்சிறப்பு என்ன? அந்தக்‌ கேள்விக்கு எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ 
நமக்குப்‌ பதில்‌ அளித்தார்‌. எபிரெயர்‌ 2:17, 18ஐ மறுபடியும்‌ வாசியுங்கள்‌. அவர்‌ 
மனிதத்துவத்தை அனுபவித்ததன்‌ மூலமாக, அவர்‌ நமக்குக்‌ குற்றமில்லாத 
பிரதான ஆசாரியராக இருக்க முடிந்தது என்பதே இயேசு மனிதராக இருந்ததின்‌ 
விளைவாக உள்ளது: “அவர்தாமே சோதிக்கப்பட்டுப்‌ பாடுபட்டதினாலே, அவர்‌ 
சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவிசெய்ய வல்லவராயிருக்கிறார்‌” (2:18). இந்த 
நிருபத்தில்‌ பிற்பாடு இதன்‌ எழுத்தாளர்‌ பின்வருமாறு கூறினார்‌: 











நம்முடைய பலவீனங்களைக்குறித்துப்‌ பரிதபிக்கக்கூடாத பிரதானஆசாரியர்‌ 
நமக்கிராமல்‌, எல்லாவிதத்திலும்‌ நம்மைப்போல்‌ சோதிக்கப்பட்டும்‌, 
பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கறொர்‌. ஆதலால்‌, 
நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்செய்யுங்‌ கிருபையை 
அடையவும்‌, தைரியமாய்க்‌ கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம்‌ 
(4:15, 16). 


இயேசுவின்‌ மனிதத்துவம்‌ 
முக்கியமானதாக இருப்பது ஏன்‌? 

இயேசு, முற்றிலும்‌ மனிதராக இருந்த காரணத்தினால்‌, நாம்‌ அனுபவிக்கும்‌ 
பிரச்சனைகள்‌ மற்றும்‌ சோதனைகளின்‌ எல்லா வகைகளையும்‌ அவர்‌ 
அனுபவித்தார்‌; அதனால்‌ அவர்‌ நமது பலவீனங்களில்‌ நமக்காகப்‌ பரிதபிக்க 
முடியும்‌. மற்றும்‌ அது, நமக்காகப்‌ பரிந்துபேசும்‌ பரிவிரக்கம்‌ உள்ள பிரதான 
ஆசாரியர்‌ நமக்கு இருக்கிறார்‌ என்று அறிந்த நிலையில்‌ நாம்‌ “கிருபாசனத்தை” 
தைரியமாய்‌ அணுக முடியும்‌ மற்றும்‌ அணுக வேண்டும்‌ என்றும்‌ 
அர்த்தப்படுகிறது. 

இயேசு தெய்வீகத்துவமானவராக, தேவனுடைய குமாரனாக இருக்கும்‌ 
காரணத்தால்‌, அவர்‌ தமது வசனத்தில்‌ என்ன கூறுகிறார்‌ என்பதற்கு நாம்‌ 


124 


கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. நாம்‌ அவ்வாறு செய்யவில்லை என்றால்‌, நாம்‌ 
குண்டிக்கப்படுவோம்‌. அவர்‌ மனிதராக இருப்பதால்‌, எல்லா வகையிலும்‌ 
நம்மைப்போலானதால்‌, நமது மனிதத்துவத்தை அனுபவித்துள்ள அவர்‌ நமது 
பலவீனங்கள்‌ குறித்துப்‌ பரிதபிக்றொர்‌ மற்றும்‌ நமக்காகத்‌ தேவனிடத்தில்‌ செயல்‌ 
விளைவுடன்‌ பரிந்து பேசுகிறார்‌ என்று அறிந்த நிலையில்‌, நாம்‌ தேவனிடத்திற்கு 
தைரியமாக அணுக முடியும்‌. 

ஜாக்கரதையும்‌ தைரியமும்‌: இந்தப்‌ பண்புகள்‌ நமது வாழ்வில்‌ கிறிஸ்துவின்‌ 
தெய்வீகத்துவத்தையும்‌ மனிதத்துவத்தையும்‌ பிரதிபலிக்க வேண்டும்‌. தெய்வீகக்‌ 
கிறிஸ்துவின்‌ வார்த்தைகளைக்‌ கேள்விப்பட்டு கீழ்ப்படிய நாம்‌ எப்போதும்‌ 
ஜாக்கிரதை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும்‌, ஆனால்‌ நாம்‌, நமது 
அனுபவங்களைப்‌ பகிர்ந்து கொண்டுள்ள பரிதபிக்கும்‌ பிரதான ஆசாரியர்‌ 








ஒருவரைக்‌ கொண்டுள்ள காரணத்தினால்‌, நாம்‌ தேவனிடத்திற்குத்‌ தைரியமாக 
அணுக முடியும்‌. 





முடிவுரை 
எபிரெயர்‌ 2ம்‌ அதிகாரம்‌, ஒருவேளை, வேதாகமத்தின்‌ மிகப்‌ பெரிய 


சத்தியத்தைப்‌ போதிக்கிறது: நம்‌ ஒவ்வொருவருக்காகவும்‌ கிறிஸ்து மரித்தார்‌! 
“தேவனுடைய கிருபையினால்‌ ஒவ்வொருவருக்காகவும்‌, மரணத்தை 
ருசிபார்க்கும்படிக்கு” (2:9). “மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனைத்‌ தமது 
மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்‌,” “ஜீவகாலமெல்லாம்‌ மரணபயத்தினாலே 
அடிமைத்தனத்திற்‌ குள்ளானவர்கள்‌ யாவரையும்‌ விடுதலைபண்ணும்படிக்கு” 
அவர்‌ மரணமடைந்தார்‌ (2:14, 15). அவர்‌ ஒவ்வொருவருக்காகவும்‌ மரித்தார்‌: 
அது, பாவத்தின்‌ அடிமைத்தனத்தில்‌ இருந்து நீங்கள்‌ விடுவிக்கப்‌ படுவதற்காக, 
அவர்‌ உங்களுக்காகவும்‌ மரித்தார்‌ என்று அர்த்தப்படுகிறது! 

இதைப்‌ பற்றி நீங்கள்‌ என்ன செய்வீர்கள்‌? “சகல அதிகாரமும்‌” தரப்பட்டுள்ள 
(மத்தேயு 28:18) ஒருவருக்கு நீங்கள்‌ கீழ்ப்படிவீர்களா? நீங்கள்‌ இயேசுவை 
விசுவாசித்து, அவர்‌ கூறுவதைக்‌ கவனித்து, உங்கள்‌ பாவங்களில்‌ இருந்து 
மனந்திரும்பி, உங்கள்‌ விசுவாசத்தை அறிக்கையிட்டு மற்றும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறுதல்‌ மூலம்‌ அவரது வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிவீர்களா? 
பரலோகத்தில்‌ இருந்து பேசுகிற ஒருவர்‌ கூறுவதைக்‌ கவனிப்பதற்கு மறுக்கத்‌ 
துணிவீர்களா? இப்படிப்‌ பட்ட பெரிதான இரட்சிப்பைப்‌ புறக்கணித்தால்‌, 





நீங்கள்‌ எப்படித்‌ தப்பிப்பீர்கள்‌? நீங்கள்‌ தப்பிக்க மாட்டீர்கள்‌ என்பதே 
பதிலாக உள்ளது! நீங்கள்‌ உங்கள்‌ பாவங்களுக்காகத்‌ தண்டிக்கப்படுவீர்கள்‌! அது 
உங்களுக்கு நடைபெற அனுமதிக்காகீர்கள்‌. உங்களுக்காக மரித்தவரிடத்திற்கு 
வாருங்கள்‌. 





குறிப்புகள்‌ 

இந்தப்‌ பிரசங்கம்‌ - “தெய்வீகமான கிறிஸ்து” என்ற ஒரு பாடமும்‌, “மனிதரான 
கிறிஸ்து” என்ற ஒருபாடமுமாக - இரண்டு பாடங்களாகப்‌ பிரிக்கப்பட முடியும்‌. 
ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலும்‌ மற்றொன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 
வேளையிலும்‌ பிரசங்கிக்கப்பட முடியும்‌. “கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய மற்ற மனிதர்‌ 
போலின்றி, இயேசு ஒருக்காலும்‌ பாவம்‌ செய்ததில்லை என்பது விதிவிலக்காக உள்ளது. 
காண்க எபிரெயர்‌ 4:14-16. 


155 


ன்‌ 
விசுவாச விலக்கம்‌: அதன்‌ 
காரணம்‌ மற்றும்‌ சிக்ச்சை 
[35:1-4.15) 


எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌, புறம்பே விழுந்து போவதலில்‌ 
இருந்து கிறிஸ்தவர்களின்‌ குழு ஒன்றைக்‌ காப்பதற்காக எழுதப்பட்டது 
(எடுத்துக்காட்டாக காண்க 2:1; 64-6; 10:26-31). எபிரெயர்‌ 3 மற்றும்‌ 4 அதி 
காரங்களில்‌, எழுத்தாளர்‌ கருத்தைச்‌ சரியாகத்‌ தந்தார்‌. அவர்‌ விசுவாச 
விலக்கம்‌ என்ற பாடக்கருத்தின்‌ மீது பிரசங்கம்‌ ஒன்றைப்‌ பிரசங்கித்தார்‌. 
அவரது வாசகர்களுக்கு அந்தப்‌ பிரசங்கம்‌ தேவைப்பட்டது; நமக்கும்கூட அது 
தேவைப்படுகிறது. புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில்‌, பல கிறிஸ்தவர்கள்‌ 
விழுந்து போனார்கள்‌ மற்றும்‌ இன்றைய நாட்களிலும்‌ பல கிறிஸ்தவர்கள்‌ விழுந்து 
போகின்றனர்‌. சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படி பவா்களில்‌ 50 சதவிகிதம்‌ அல்லது 
அதற்கும்‌ மேற்பட்டவர்கள்‌ கிறிஸ்துவை விட்டு புறம்பே விழுந்து போகின்றனர்‌ 
என்று சிலர்‌ கணக்கிட்டுள்ளனர்‌. விசுவாச விலக்கம்‌ என்பது அப்போது ஒரு 
பிரச்சனையாக இருந்தது, அது இன்னமும்‌ ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. 
இந்தப்‌ பிரச்சனை எவ்வாறு தீர்க்கப்பட முடியும்‌? அந்தக்‌ கேள்விக்கு, எபிரெயர்‌ 
3 மற்றும்‌ 4 ஆகிய அதிகாரங்கள்‌ பதில்கள்‌ சிலவற்றை அளிக்கின்றன. 

இந்தப்‌ பாடத்தில்‌ நாம்‌, எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ பிரசங்கித்த 
பிரசங்கத்தை ஆய்வு செய்யவும்‌ பின்பு அது நமக்கு எவ்வாறு நடைமுறைப்‌ 
படுகிறது என்று கேட்கவும்‌ விரும்புகிறோம்‌. 


பிரசங்கம்‌ 


அறிமுகம்‌ 

பிரசங்கமானது பின்தொடரும்‌ உரையாடலுக்கு மேடை அமைக்கும்‌ ஒரு 
அறிமுகத்துடன்‌ தொடங்குகிறது. எபிரெயர்‌ 3:1-6ல்‌ நாம்‌ அந்த அறிமுகத்தைக்‌ 
காணுகிறோம்‌. (வசனப்பகுதியை வாசிக்கவும்‌.) 

இவ்வசனங்களில்‌ எழுத்தாளர்‌, மோசேயையும்‌ கிறிஸ்துவையும்‌ ஒப்பிடும்‌ 
ஒரு பிரசங்கத்திற்குத்‌ தமது வாசகர்களைத்‌ தயார்‌ செய்வித்தார்‌. மோசேயும்‌ 
கிறிஸ்துவும்‌ ஒப்பிடப்‌ படமுடியும்‌ என்றால்‌, மோசேயினால்‌ வழிநடத்தப்பட்ட 
இஸ்ரவேல்‌ மக்களும்‌ கிறிஸ்துவினால்‌ வழிநடத்தப்படும்‌ சபையும்‌ கூட 
ஒப்பிடப்பட முடியும்‌ என்பதே மறைமுகமான கருத்தாக உள்ளது. 

எழுத்தாளர்‌, “நாம்‌ அறிக்கைபண்ணுகிற அப்போஸ்தலரும்‌ பிரதான 
ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவைக்‌ கவனித்துப்பாருங்கள்‌” என்று கூறி 
இதைத்‌ தொடங்குகிறார்‌ (3:1). இயேசு ஒரு “அப்போஸ்தலராக” இருக்கிறார்‌, 


126 


அதில்‌ அவர்‌ தேவனுடைய செய்தியை மனிதருக்குக்‌ கொண்டுவரும்‌ 
தேவனுடைய செய்தியாளராக இருக்கிறார்‌. நமது “பிரதான ஆசாரியர்‌” என்ற 
வகையில்‌ அவர்‌, நமது தேவைகளைக்‌ தேவனிடத்திற்குக்‌ கொண்டு சென்று 
நமக்காகத்‌ தேவனிடத்தில்‌ பரிந்து பேசுகிறார்‌. 

மேலும்‌ நாம்‌, கிறிஸ்து மோசேயைப்‌ போல்‌ இருக்கிறார்‌, அதிலே அவர்கள்‌ 
இருவரும்‌ உண்மையுள்ளவர்களாக இருந்தனர்‌. இருப்பினும்‌, வீட்டைக்‌ 
கட்டியவர்‌ தாம்‌ கட்டுகிற வீட்டைக்‌ காட்டிலும்‌ பெரியவராக இருப்பது போல 
(3:2, 3). மோசேயைக்‌ காட்டிலும்‌ அவர்‌ [இயேசு] பெரியவராக இருக்கிறார்‌. 
மோசே ஒரு ஊழியக்காரர்‌ என்ற வகையில்‌ உண்மையானவராக இருந்தார்‌, 
அதேவேளையில்‌, கிறிஸ்து உண்மையுள்ளவராக அவருடைய வீட்டிற்கு 
மேற்பட்டவரான குமாரனாக இருக்கிறார்‌ (3:5, ௮). 

இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தேவனுடைய வீடாக இருந்தது போன்றே, இன்றைய 
நாட்களில்‌ நாம்‌ தேவனுடைய வீடாக இருக்கிறோம்‌ (3:6ஆ). இந்தக்‌ 
காரணத்தினால்‌, இஸ்ரவேல்‌ மக்களின்‌ சூழ்நிலை நமக்கு அர்த்தம்‌ நிறைந்ததாக 
உள்ளது. 





வசனப்பகுதி 

அடுத்ததாக எழுத்தாளர்‌, தமது பிரசங்கத்திற்கான வசனப்பகுதியை 
ஒப்புவித்தார்‌, இது சங்கதம்‌ 95:7-11ல்‌ இருந்த எடுக்கப்பட்டதாகும்‌. (எபிரெயர்‌ 
3:7-11ஐ வாசிக்கவும்‌.) 


நோக்கக்‌ கூற்று 

எழுத்தாளர்‌ வசனப்பகுதியை வாசித்த பின்பு, தமது பாடத்தின்‌ நோக்க 
வாக்கியத்தை அல்லது ஆய்வுரையை எடுத்துரைத்தார்‌. (எபிரெயர்‌ 3:12-14ஐ 
வாசிக்கவும்‌.) இந்தச்‌ சில வார்த்தைகளில்‌ அவர்‌, தமது வாசகர்கள்‌ செய்யும்படி 
நம்பி இணங்கத்‌ தாம்‌ விரும்பியதைக்‌ குறிப்பிட்டார்‌. விசேஷமாக 13ம்‌ 
வசனத்தைக்‌ கவனிக்கவும்‌. இவ்வசனத்தில்‌ உள்ள ஒவ்வொரு சொற்றொடரும்‌ 
முக்கியமானதாக உள்ளது. 

“உங்களில்‌ ஒருவனாகிலும்‌”: நாம்‌ உதவ முடியும்‌ என்றால்‌, எந்த உறுப்பினரும்‌ 
-ஒருவராகிலும்‌ - விழுந்துபோக அனுமதிப்பதற்கு நாம்‌ மனவிருப்பமாக இருக்கக்‌ 
கூடாது. 

“பாவத்தின்‌ வஞ்சனையினாலே”?: இந்தச்‌ சொற்றொடர்‌ 
பாவத்தின்‌ இயல்பை நன்கு விவரிக்கிறது. பாவம்‌ வஞ்சனையுடையதாக உள்ளது. 
அது ஜீவனை வாக்களிக்றெது, ஆனால்‌ மரணத்தைத்‌ தருகிறது. 

“கடினப்பட்டுப்‌ போகாதபடிக்கு”?: பாவத்தில்‌ தொடருதல்‌ என்பது 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தும்‌. விஷயம்‌ அப்படி இருப்பதால்‌ நாம்‌, அன்றாடம்‌ 
புத்திமதி மற்றும்‌ ஊக்குவித்தல்‌ ஆகியவற்றைக்‌ கொடுத்து பெற வேண்டியது 
அவசியமாக உள்ளது. 

“இன்று என்னப்படுமளவும்‌ நாடோறும்‌”: நாம்‌ வாரம்‌ ஒருமுறை சபையாகக்‌ 
கூடிவரும்போது மாத்திரம்‌ அல்ல, ஆனால்‌ ஒவ்வொரு நாளிலும்‌ ஊக்கம்‌ 
அளிப்பது அவசியமாக உள்ளது. கிறிஸ்தவம்‌ என்பது “ஒன்றுகூடி யிருத்தலின்‌” 
மார்க்கமாக உள்ளது; கிறிஸ்தவர்கள்‌ ஒருவர்‌ மற்றவருடன்‌ அன்றாடம்‌ 
இணைவைப்‌ பராமரிக்க வேண்டும்‌. 


157 


“ஒருவருக்கொருவர்‌”: இறிஸ்தவம்‌ என்பது “ஒருவர்‌ மற்றவருக்கு? 
மார்க்கமாக உள்ளது. நாம்‌ உண்மைநிறைந்தவர்களாக இருந்தால்‌, மற்றவர்கள்‌ 
உண்மை நிறைந்தவர்களாக நிலைத்திருக்க உதவுதல்‌ பற்றி நாம்‌ அக்கறை 
கொண்டிருக்க வேண்டும்‌. 

“புத்திசொல்லுங்கள்‌”: இங்கு நாம்‌, வாய்மொழி ஊக்குவித்தலைக்‌ 
காணுகிறோம்‌ - இது நாம்‌ இருக்க வேண்டிய பிரகாரம்‌ இருப்பதற்கும்‌ செய்ய 
வேண்டியவற்றைச்‌ செய்வதற்கும்‌ நம்மை வேண்டிக்‌ கேட்டுக்கொள்ளும்‌ ம௫ழ்வு 
நிறைந்த வார்த்தைகளாகும்‌. நாம்‌ உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க 
இப்படிப்பட்ட ஊக்குவித்தல்‌ தேவைப்படுகிறது. 

நாம்‌ ஏன்‌ அன்றாடம்‌ ஒருவருக்கொருவர்‌ புத்திசொல்லிக்‌ கொள்ள 
வேண்டும்‌? இந்தப்‌ பாடத்தில்‌ ஒரு “ஆகில்‌” இருப்பதைக்‌ கவனியுங்கள்‌: 
“முடிவுபரியந்தம்‌ உறுதியாய்ப்‌ பற்றிக்கொண்டிருப்‌ போகின்‌” நாமே 
அவருடைய வீடாயிருப்போம்‌ (3:6). “நாம்‌ ஆரம்பத்திலே கொண்ட 





நம்பிக்கையை முடிவுபரியந்தம்‌ உறுதியாய்ப்‌ பற்றிக்கொண்டிருப்‌ பேோமரகில்‌, 
கிறிஸ்துவினிடத்தில்‌ பங்குள்ளவர்களாயிருப்போம்‌” (3:14). நாம்‌ நமது 
மார்க்கத்தை உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ளத்‌ தவறினால்‌, நாம்‌ விழுந்துபோவோம்‌. 
அந்த உண்மை நாம்‌, “இன்று என்னப்படுமளவும்‌ நாடோறும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
புத்திசொல்‌”வதற்குக்‌ காரணமாக வேண்டும்‌. 


[பிரசங்கத்தின்‌] பொருள்‌ பகுதி 

நோக்க வாக்யெதக்திற்குப்‌ பின்பு பிரசங்கத்தின்‌ பொருள்‌ பகுதி வருகிறது. 
பிரசங்கத்தின்‌ பிரதான பகுதியான பொருள்‌, பகுதியில்‌ எழுத்தாளர்‌ இரண்டு 
விஷயங்களைச்‌ செய்கிறார்‌. முதலாவது அவர்‌, இஸ்ரவேல்‌ மக்களால்‌ 





அமைக்கப்பட்டிருந்த விசுவாச விலக்கத்தின்‌ உதாரணத்தை முன்வைத்தார்‌. 
இரண்டாவது அவர்‌, தமது வாசகர்கள்‌ அந்த உதாரணத்தைப்‌ பின்பற்றாது 
இருக்கும்படி வேண்டிக்‌ கேட்டுக்கொண்டார்‌. 

VATE MoGsg I Dra GBD 272222 Mosul gar Gare 
மக்கர்‌. (3:15-19ஐ வாசிக்கவும்‌.) இவ்வசனப்‌ பகுதியில்‌ எழுத்தாளர்‌, “அவர்கள்‌ 
எனக்குக்‌ கோபமூட்டினார்கள்‌” என்று வசனப்பகுதி கூறும்‌ உண்மையைக்‌ 
கொண்டு தொடங்கினார்‌ (3:15). பின்பு அவர்‌, எகிப்தில்‌ இருந்து வெளியேறி 
வந்த இஸ்ரவேல்‌ மக்கள்தாம்‌ தேவனுக்குக்‌ கோபமூட்டியவர்களாக இருந்தனர்‌ 
என்று கூறியதன்‌ மூலம்‌, தாம்‌ மேற்கோள்‌ காண்பித்திருந்த விஷயத்தை 
விரிவாக்கப்படுத்தினார்‌. இதன்‌ விளைவாக அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
இறந்தனர்‌ மற்றும்‌ அவர்களின்‌ கீழ்ப்படியாமை மற்றும்‌ அவிசுவாசம்‌ 
ஆகியவற்றின்‌ காரணமாக (9:16-19), அவர்கள்‌ “அவரது இளைப்பாறுதலில்‌” 
பிரவேசிக்கவில்லை (அதாவது, அவர்கள்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
நாட்டிற்குள்‌ பிரவேசிக்கவில்லை; வசனம்‌ 11). ஒரு முழு சந்ததியே தங்கள்‌ 
பாவத்தின்‌ காரணமாக வனாந்தரத்தில்‌ அழிந்து போயிற்று. 

சாச்காசமரகு அம்பாய்‌ GOL மார்‌ பண்டாரி. (4:1-11@ 
வாசிக்கவும்‌.) 4ம்‌ அதிகாரத்தில்‌ அடுத்த பகுதியானது தோற்றகால வாசகர்களுக்கு 
வசனப்பகுதியின்‌ நடைமுறைப்‌ பயன்பாடாக உள்ளது. இவ்வசனப்பகுதி, 
“அவருடைய இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பதற்கேதுவாக வாக்குத்தத்தம்‌ 
நமக்குண்டாயிருக்க” என்ற வார்த்தைகளுடன்‌ தொடங்குகிறது. நம்மைப்‌ 








128 


போலவே இஸ்ரவேல்‌ மக்களும்‌, தங்களுக்கு “நற்செய்தி” பிரசங்கிக்கப்பட்ட தைக்‌ 
கொண்டிருந்தனர்‌ என்ற கருத்தை எழுத்தாளர்‌ ஏற்படுத்தினார்‌. இருப்பினும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ அவிசுவாசத்தின்‌ காரணமாக, தாங்கள்‌ பெற்றுக்கொண்ட 
வாக்குத்தத்தங்களில்‌ இருந்து பயன்‌ அடையவில்லை (4:2). 

இஸ்ரவேல்‌ மக்கள்‌ ஒரு இளைப்டாறுதலுக்குள்‌ பிரவேசிக்கவில்லை என்பதால்‌, 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட இளைப்பாறுதல்‌ இனி நிறைவேற்றப்பட 
வேண்டியதாக எஞ்சியிருக்க வேண்டும்‌. படைப்பின்போது தொடங்கிய 
(4:3, 4) மற்றும்‌ தேவன்‌ தாவீதின்‌ மூலமாகப்‌ பேசியபோது இன்னமும்‌ நிலவி- 
யிருந்த (காண்க எபிரெயர்‌ 4:5) தேவனுடைய இளைப்பாறுதலைப்‌ பற்றி 
தேவன்‌ சங்கதம்‌ 95ல்‌ பேசினார்‌. மோசே, யோசுவா ஆதியோருக்குச்‌ சுமார்‌ 
நானூறு ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ வாழ்ந்திருந்த தாவீது, கிறிஸ்துவுக்கு ஆயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்னதாக, தேவனுடைய இளைப்பாறுதலில்‌ சிலர்‌ பிரவேசிக்க 
மாட்டார்கள்‌ என்று சாட்சி அளித்தார்‌. தேவனுடைய இளைப்பாறுதல்‌ 
இன்னமும்‌ கிடைக்க வேண்டியதாக இருந்தது (ஏனென்றால்‌ இஸ்ரவேல்‌ 
மக்கள்‌ அதை இன்னமும்‌ அனுபவித்திருக்கவில்லை; 4:8) என்பதை அவரது 
தீர்க்கதரிசனம்‌ சுட்டிக்காண்பித்தது. தாவீது நிகழ்கால வினைச்சொல்லையும்‌ 
“உங்கள்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்தாதேயுங்கள்‌” என்று அவர்‌ கூறியபோது 
“இன்று” என்ற வார்த்தையையும்‌ பயன்படுத்தினார்‌ (சங்கீதம்‌ 95:7, 8) அவரது 
காலத்தில்‌ இளைப்பாறுதல்‌ கிடைப்பதாக மற்றும்‌ முதல்‌ நூற்றாண்டில்‌ 
இருந்த கிறிஸ்தவர்களுக்கும்‌ அவை கிடைப்பதாக இருந்தது. மற்றும்‌ அது 
தொடக்கக்காலக்‌ கிறிஸ்தவர்களுக்குக்‌ கிடைப்பதாக இருந்தது என்றால்‌, 
இன்றைய நாட்களில்‌ இன்னமும்‌ அது கிடைப்பதாகவே இருக்கும்‌. ஆகையால்‌, 
இஸ்ரவேல்‌ மக்கள்‌ செய்யத்‌ தவறியிருந்ததைச்‌ செய்வதற்கு நாம்‌ வாய்ப்பைக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌ என்பதே எபிரெயர்‌ 4:1-10ல்‌ உள்ள விவாதத்தில்‌ 
எழுத்தாளரின்‌ கருத்தாக உள்ளது. நாம்‌ தேவனுடைய இளைப்பாறுதலில்‌ 
பிரவேசிக்க முடியும்‌! 

அந்த இளைப்பாறுதல்‌ என்ன? அது “ஓய்வுநாள்‌ இளைப்பாறுதல்‌” என்று 
அழைக்கப்பட்டுள்ளது (4:9), ஆனால்‌ அது ஓய்வுநாளாக இருப்பதில்லை. மாறாக 
அது பரலோகத்தில்‌ இருக்கிறது; நாம்‌ பரலோகத்திற்குச்‌ செல்லும்போதுதான்‌, 
தேவன்‌ தமது கிரியைகளில்‌ இருந்து ஓய்ந்திருந்தது போல நாமும்‌ நமது 
கிரியைகளில்‌ இருந்து ஓய்ந்திருப்போம்‌ (4:10; காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
14:13). 

இருப்பினும்‌, இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தங்கள்‌ இளைப்பாறுதலில்‌ பிரவேசிக்கத்‌ 
தவறியது போலவே, கிறிஸ்துவின்‌ சீஷர்களும்‌ பரலோக இளைப்பாறுதலில்‌ 
பிரவேசிக்கத்‌ தவறக்கூடும்‌. எனவே இப்போதுள்ள கிறிஸ்தவர்களுக்குப்‌ 
போலவே அப்போதிருந்த கிறிஸ்தவர்களுக்கும்‌ தேவனுடைய புத்தி கூறுதல்‌ 
தேவைப்பட்டது: “உங்கள்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்தாதேயுங்கள்‌.” 4:11ல்‌ 
இந்த சகோதரர்கள்‌ எதைச்‌ செய்யும்படி எழுத்தாளர்‌ புத்திகூறினாரோ, 
அதையே நாம்‌ இன்னமும்‌ செய்வது அவசியமாக உள்ளது: “ஆகையால்‌, 
அந்தத்‌ திருஷ்டாந்தத்தின்படி, ஒருவனாகிலும்‌ கீழ்ப்படியாமையினாலே 
விழுந்துபோகாதபடிக்கு, நாம்‌ இந்த இளைப்பாறுதலில்‌ பிரவேசிக்க 
ஜாக்கரதையாயிருக்கக்கடவோம்‌. ”” 


129 


முடிவுரை 

பிரசங்கமானது, புத்திகூறுதல்‌ மற்றும்‌ ஊக்குவிப்பு ஆகியவற்றுடன்‌ 
முடிவடைகிறது (4:11-13ஐ வாசிக்கவும்‌): “நாம்‌ இந்த இளைப்பாறுதலில்‌ 
- அதாவது, பரலோகத்தில்‌ கிறிஸ்தவரின்‌ இளைப்பாறுதலில்‌ - பிரவேசிக்க 
ஜூாக்கிரதையாயிருக்கக்கட்வோம்‌.”” அடுத்த இரண்டு வசனங்களில்‌ 
ஊக்குவிப்பு அளிக்கப்படுகிறது. இந்த இளைப்பாறுதலுக்குள்‌ பிரவேசிக்க 
ஜாக்கிரதையாயிருக்க வேண்டியது ஏன்‌? ஏனெனில்‌ தேவனுடைய வசனம்‌ 
“ஜீவனும்‌ வல்லமையும்‌” உள்ளதாகவும்‌ கூர்மையானதாகவும்‌ மனிதரின்‌ 
இருதயங்களை நியாயந்தீர்ப்பதாகவும்‌ இருக்கறது. 4:12, 13ல்‌ கூறப்பட்டுள்ளது, 
தேவனுடைய வார்த்தையைப்‌ பொறுத்த மட்டில்‌ எப்போதுமே உண்மையாக 
இருந்துள்ளது, மற்றும்‌ எனவே அது இன்றைய நாட்களில்‌ தேவனுடைய 
வார்த்தையான வேதாகமத்தைப்‌ பொறுத்த மட்டிலும்‌ எப்போதும்‌ 
உண்மையாகவே இருக்கிறது. 3ம்‌ அதிகாரத்தில்‌ தாவீது கூறியதாக மேற்கோள்‌ 
காண்பிக்கப்‌ பட்டுள்ள உண்மையானது முற்றிலும்‌ உண்மையும்‌ நம்பத்‌ 
குகுந்ததுமாக உள்ளது என்ற உண்மையின்‌ மீது இந்த வசனத்தின்‌ வலியுறுத்தம்‌ 
இருக்கலாம்‌. முதல்‌ நூற்றாண்டில்‌ இருந்த கிறிஸ்தவர்கள்‌, தாங்கள்‌ 
ஜாக்கிரதையாயிருப்பதை நிச்சயப்படுத்திக்‌ கொள்ளுதல்‌ அவசியமாக இருந்தது, 
இல்லையென்றால்‌ அவர்கள்‌ அவிசுவாசமாயிருந்த இஸ்ரவேல்‌ மக்களுக்கு 





ஏற்பட்ட முடிவில்‌ நிச்சயமாகவே பங்கடை வார்கள்‌. 


நடைமுறை பயன்பாடு 

இந்தப்‌ பிரசங்கத்தை நமது வாழ்விற்கு நாம்‌ எவ்வாறு நடைமுறைப்‌ 
படுத்த முடியும்‌? நாம்‌ குறைந்த பட்சம்‌ பின்வரும்‌ மூன்று கொள்கைகளைக்‌ 
கற்றுக்கொள்ள முடியும்‌: 

சாம்‌ MUG EE அரி சிலருடைய கண்ணோட்டத்திற்கு 
நேர்மாறாக, விசுவாச விலக்கம்‌ சாத்தியமானதாக உள்ளது. நித்தியத்திற்கும்‌ 
இழந்து போகப்படும்படி கிறிஸ்தவர்கள்‌ பாவம்‌ செய்யக்கூடும்‌. விசுவாச 
விலக்கம்‌ சாத்தியமற்றதாக இருந்தது என்றால்‌, எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ 
கருத்து எதையும்‌ ஏற்படுத்தி இருக்காது. கிறிஸ்தவர்களுக்கு, இரட்சிப்பு 
என்பது நிபந்தனைக்கு உட்பட்டதாக உள்ளது. வனாந்தரத்தில்‌ விழுந்துபோன 
இஸ்ரவேல்‌ மக்களின்‌ உதாரணம்‌, அந்த உண்மையைக்‌ தெளிவாக்குகிறது. 

சலாம்‌ லிக்‌ 77ம்‌. அவிசுவாசமே விசுவாச விலக்கத்திற்கு 
அடிப்படைக்‌ காரணம்‌ என்றும்‌ இவ்வசனப்‌ பகுதி போதிக்கிறது. இஸ்ரவேல்‌ 
மக்களின்‌ விசுவாச விலக்கத்தைப்‌ பற்றி விவரிக்க மாறுபட்ட பல வார்த்தைகள்‌ 
பயன்படுத்தப்‌ பட்டுள்ளன: அவர்கள்‌ தங்கள்‌ இருதயங்களைக்‌ கடினப்‌ 
படுத்தினர்‌ மற்றும்‌ தேவனுக்குக்‌ கோபமூட்டினர்‌ (3:8); அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயங்களில்‌ வழுவிப்‌ போயினர்‌ (3:10); அவர்கள்‌ பாவம்‌ செய்தனர்‌ (3:17); 
அவர்கள்‌ கீழ்ப்படியாதிருந்தனர்‌ (3:18; மேலும்‌ காண்க 4:6). இருப்பினும்‌, 
அவிசுவாசம்‌ என்பதே அவர்களின்‌ முதன்மைப்‌ பிரச்சனையாக இருந்தது: 
“அவிசுவாசத்தினாலே அவர்கள்‌ அதில்‌ பிரவேசிக்கக்கூடாமற்‌ போனார்கள்‌” (3:19; 
மேலும்‌ காண்க 3:12 மற்றும்‌ 4:2). அவர்களின்‌ வரலாற்றை மீண்டும்‌ நினைவுக்குக்‌ 
கொண்டுவாருங்கள்‌. மற்ற விஷயங்களுக்கு மத்தியில்‌ அவர்கள்‌, செங்கடலை 


160 


எதிர்கொண்டபோது முறுமுறுத்தனர்‌. அவர்கள்‌ தங்களுக்குத்‌ கண்ணீர்‌ இல்லை 
என்பதால்‌ முறுமுறுத்தனர்‌, அவர்கள்‌ தங்களுக்கு உணவு இல்லை என்பதால்‌ 
முறுமுறுத்தனர்‌, மற்றும்‌ அவர்கள்‌ பயப்பட்டதால்‌ கானான்‌ நாட்டிற்குள்‌ 
பிரவேசிக்க மறுத்து விட்டனர்‌. ஒவ்வொரு விஷயத்திலும்‌ அவர்களின்‌ 
தோல்வியானது விசுவாசத்தில்‌ தவறுதலாகவே இருந்தது! உண்மையில்‌ அவர்கள்‌ 
தீழ்ப்படியாதவார்களாக இருந்தனர்‌; ஆனால்‌ அவர்களின்‌ கீழ்ப்படியாமை என்பது 
அவர்களின்‌ அவிசுவாசத்தின்‌ விளைவாக இருந்தது. 

DCs வரசைமாம்‌ DLL மோ AUD LTH 
கூடும்‌. தேவனுடைய உதவி நமக்குத்‌ தேவை என்பதை நாம்‌ நம்பாமல்‌ நமது 
இலக்குகளை அடைய நாமே முயற்சி செய்யலாம்‌. தேவன்‌ கூறுவதை அவர்‌ 
அர்த்தப்படுத்துகிறார்‌ என்பதை நாம்‌ விசுவாசியாமல்‌ போகலாம்‌. விசுவாசக்‌ 
குறைவு, தேவன்‌ தடைசெய்கிறவற்றைச்‌ செய்யும்படி அல்லது தேவன்‌ 
கேட்டுக்கொள்பவற்றைச்‌ செய்யத்‌ தவறும்படி நம்மை வழிநடத்தலாம்‌. 
அவிசுவாசம்‌ என்பது விசுவாச விலக்கத்திற்கு அடிப்படைக்‌ காரணமாக 
உள்ளது. 

சலாம்‌ 249222 go ௪227. இவ்வசனப்‌ பகுதியில்‌ இருந்து நாம்‌, 
விசுவாச விலக்கத்தைத்‌ தடை செய்வது எப்படி என்றும்‌ கற்றுக்கொள்ள முடியும்‌. 
விழுந்துபோவகைத்‌ தவிர்க்க, மூன்று வழிகள்‌ உள்ளன என்று இவ்வசனப்‌ பகுதி 
போதிக்கிறது: (1) “.. பயந்திருக்கக்கட் வோம்‌” (4:1). விழுந்துபோவதிலிருந்து 
நம்மைத்‌ தடைசெய்வதற்கு, நாம்‌ அவ்வாறு விழுந்துபோகக்‌ கூடும்‌ என்று 
அறிந்திருக்க வேண்டும்‌ மற்றும்‌ விசுவாச விலக்கத்தின்‌ விளைவுகள்‌ பற்றிப்‌ 
பயந்திருக்க வேண்டும்‌. (2) “ஜாக்கிரதையாயிருக்கக்கடவோம்‌”” (4:11). 
விழுந்துபோவகைக்‌ தவிர்க்க, உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருப்பதற்கு - நாம்‌ 
ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும்‌ - நம்மால்‌ இயன்ற அளவுக்குச்‌ சிறப்பானவற்றை 
நாம்‌ செய்ய வேண்டும்‌. (3) “ஒருவருக்கொருவர்‌ புத்திசொல்லுங்கள்‌” (3:13). 
விழுந்து போவதில்‌ இருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு, விசுவாசத்தில்‌ 
நிலைத்திருக்கும்படி ஒருவர்‌ மற்றவருக்குப்‌ புத்திசொல்லி ஊக்கமூட்டுதல்‌ 
அவசியமாக உள்ளது மற்றும்‌ கர்த்தரிடத்தில்‌ நிலைத்திருக்கும்படி நம்மை 
ஊக்குவிக்க நாம்‌ மற்றவர்களை அனுமதிக்க வேண்டும்‌. ீண்மிமாக, விழுந்த 
போவதில்‌ இருத்து நம்ப BIGDOG. 8202௪ Coin Magni 
தேவைப்‌: (1) சனா 4922/.2ிறறு HIG DU GY 2G roi 
ADIGE, (2) gli TGS WDD (SE) dL UD 
௧௯23௦. 





முடிவுரை 

எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ முதல்‌ வாசகர்களில்‌ சிலரைப்‌ 
போல, நீங்கள்‌ கிறிஸ்துவை விட்டுப்‌ பிரிந்து விழுந்து போயிருந்தால்‌, நீங்கள்‌ 
பின்வருவதை அறிந்திருத்தல்‌ அவசியமாகும்‌: நீங்கள்‌ தேவனிடத்தில்‌ திரும்ப 
இயலாத அளவுக்கு, அவரிடத்தில்‌ இருந்து வெகுதூரத்தில்‌ ஒருக்காலும்‌ விழுந்து 
போக முடியாது! நீங்கள்‌ உங்கள்‌ பாவங்களுக்காக மனந்திரும்பும்‌ பட்சத்தில்‌ 
தேவன்‌ உங்களைத்‌ திரும்ப எடுத்துக்கொள்வார்‌ - நீங்கள்‌ எவ்வளவு தொலைவில்‌ 
விழுந்து போயிருக்கிறீர்கள்‌ என்பது ஒரு பொருட்டே அல்ல! திரும்ப வருவதற்கு 
உங்கள்‌ பாவங்களில்‌ இருந்து மனந்திரும்புதல்‌ (நடபடிகள்‌ 8:22), உங்கள்‌ 


161 


பாவங்களை அறிக்கையிடுதல்‌ (1 யோவான்‌ 1:9) மற்றும்‌ உங்கள்‌ பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படுவதற்காக ஜெபித்தல்‌ (நடபடிகள்‌ 8:22; மேலும்‌ காண்க யாக்கோபு 
5:16) என்பவையே, நீங்கள்‌ செய்ய வேண்டிய எல்லாமுமாக உள்ளன. நீங்கள்‌ 
விழுந்து போயிருந்தால்‌, கெட்ட குமாரனின்‌ லூக்கா 15) உதாரணத்தைப்‌ 
பின்பற்றி இன்றே உங்கள்‌ பிதாவினிடத்திற்குத்‌ திரும்பி வாருங்கள்‌! 





குறிப்புகள்‌ 

'இவ்வசனப்பகுதி மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சங்கங்களின்‌ வசனப்பகுதியில்‌ 
இருந்து மேற்கோள்‌ காண்பித்து, “இன்று என்னப்படுமளவும்‌” என்பதைக்‌ கூட்டுறெது. 
“இன்று” என்று எவ்வளவு நேரம்‌ அழைக்கப்படுகிறது? சங்கதம்‌ 95 மற்றும்‌ எபிரெயர்‌ 
3 ஆகியவற்றின்‌ நிலைப்பாட்டில்‌ இருந்தும்‌, தேவனுடைய நிலைப்பாட்டில்‌ இருந்தும்‌ 
பார்க்கையில்‌, இது எப்போதுமே “இன்று” என்பதாகவே உள்ளது; ஆகையால்‌, நாம்‌ 
எப்போதுமே ஒருவர்‌ மற்றவரை ஊக்கப்படுத்த வேண்டும்‌. “இஸ்ரவேல்‌ மக்களின்‌ 
உதாரணத்தைக்‌ கிறிஸ்தவர்கள்‌ பின்பற்றக்கூடாது என்ற எச்சரிக்கையுடன்‌, வனாந்தரத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ மக்களின்‌ விசுவாச விலக்கம்‌ பற்றிய உதாரணத்தின்‌ இதேபோன்ற ஒரு 
பயன்பாட்டிற்கு, 1 கொரிந்தியர்‌ 10:1-12ஐக்‌ காணவும்‌. 


162 


3 
கீறிஸ்து, நமது ரதான 
ஆசாரியார்‌ 


[4:14-16, 5:1-10; 7:1-28, 8.1, 2] 


மக்களைத்‌ தேவனிடத்தில்‌ கொண்டுவருதல்‌ அல்லது நம்மைத்‌ 
தேவனிடத்திற்குத்‌ திரும்பக்‌ கொண்டுவருதல்‌ என்பதே பெரும்பான்மையான 
மார்க்கங்களின்‌ பணியாக உள்ளது. இந்த நோக்கத்திற்காக, பல மார்க்கக்‌ 
குழுக்கள்‌, மத்தியஸ்தராகப்‌ பணிசெய்கல்‌, நமக்கும்‌ தெய்வீகத்திற்கும்‌ இடையில்‌ 
நிற்றல்‌, தேவனிடத்தில்‌ வருவதில்‌ நமக்கு உதவுதல்‌ என்ற பணியைக்‌ கொண்டுள்ள 
பிரதான ஆசாரியத்துவத்தின்‌ ஏதோ ஒரு வகையைக்‌ கொண்டுள்ளன. 
கிறிஸ்தவத்தில்‌ நாம்‌ - இயேசு கிறிஸ்து என்ற - பிரதான ஆசாரியரைக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌ என்று எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ கூறுகிறது! 

உண்மையில்‌, கிறிஸ்துவின்‌ பிரதான ஆசாரியத்துவம்‌ என்பதே இந்தப்‌ 
புத்தகத்தின்‌ முதன்மைக்‌ தலைப்பாக உள்ளது. வேதாகமத்தின்‌ ஒரு புத்தகத்தை 
நாம்‌ வாசிக்கும்போது, அது எதைப்‌ பற்றியது என்று நாம்‌ அடிக்கடி 
வியப்படைகிறோம்‌. எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ விஷயத்தில்‌, நாம்‌ 
ஆச்சரியப்படும்படி விட்டுவிடப்‌ படுவதில்லை. எபிரெயர்‌ 8:1, 2ஆ வில்‌ இதை 
எழுதியவர்‌ பின்வருமாறு கூறினார்‌: 








மேற்சொல்லியவைகளின்‌ முக்கியமான பொருளென்னவெனில்‌. 
பரலோகத்திலுள்ள மகத்துவ ஆசனத்தின்‌ வலதுபாரிசத்திலே 
உட்கார்ந்திருக்கிறவருமாய்‌, ... இருக்கிற பிரதான ஆசாரியர்‌ நமக்கு 
உண்டு. 


எழுத்தாளர்‌ செயல்விளைவில்‌, “இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்‌ ஒருவர்‌ 
நமக்கு இருக்கிறார்‌ என்பதே நான்‌ உங்களுக்குப்‌ போதிக்க முயற்சி செய்துள்ள 
முதன்மை விஷயமாக உள்ளது” என்று கூறினார்‌. இவ்வசனத்தில்‌ இருந்து 
நாம்‌, விழுந்துபோவதில்‌ இருந்து மக்களைக்‌ காத்துக்கொள்ளுதல்‌ என்பது 
இப்புத்தகத்தின்‌ நோக்கமாக இருக்கையில்‌, கிறிஸ்துவின்‌ பிரதான ஆசாரியத்துவம்‌ 
என்பதே முதன்மைப்‌ பாடக்கருத்தாக உள்ளது என்று தைரியமாகக்‌ கூறலாம்‌." 

இந்தப்‌ புத்தகம்‌ போதிப்பது என்ன, மற்றும்‌ இது அதிகாரங்கள்‌ 5 மற்றும்‌ 
7ல்‌ நமது பிரதான ஆசாரியர்‌ என்ற வகையில்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றிப்‌ போதிப்பது 
என்ன என்பதைப்‌ பற்றி ஆழ்ந்து சிந்திக்க நாம்‌ விரும்புகிறோம்‌. மேலும்‌ நாம்‌, 
“நமது பிரதான ஆசாரியரான கிறிஸ்துவின்‌ பண்புகள்‌ ஒவ்வொன்றும்‌ நம்மீது 
கொண்டுள்ள செயல்காக்கம்‌ என்ன?” என்றும்‌ கேட்போம்‌. 


163 


கிறிஸ்து நமக்காகப்‌ பரிதபிக்கிறார்‌ 

முதலாவது நாம்‌, நமது பிரதான ஆசாரியரான கிறிஸ்து, நமது 
பலவீனங்களுக்காகப்‌ பரிதபிக்க முடியும்‌ என்று கற்றறிகிறோம்‌. (4:14-16ஐ 
வாசிக்கவும்‌.) ஏன்‌? ஏனென்றால்‌ அவர்‌, “எல்லாவிதத்திலும்‌ நம்மைப்போல்‌ 
சோதிக்கப்படும்‌, பாவமில்லாவராயிருக்கிறார்‌.” மனிதராக இருத்தல்‌ எதைப்‌ 
போன்றுள்ளது என்று அவர்‌ அறிந்திருக்கிறார்‌, எனவே அவர்‌ நம்மைக்‌ குறித்துப்‌ 
பரிதபிக்க முடியும்‌ (மேலும்‌ காண்க 2:17, 18). 

இயேசுவின்‌ ஆசாரியத்துவம்‌ பற்றிய இந்தப்‌ பண்புகள்‌ நம்மீது எவ்வாறு 
செயல்விளைவை ஏற்படுத்த வேண்டும்‌? இப்படிப்பட்ட ஒரு பிரதான 
ஆசாரியரைக்‌ கொண்டுள்ள நாம்‌, நமது விசுவாசத்தைப்‌ பற்றிக்கொண்டிருக்க 
வேண்டும்‌ (4:14). இத்துடன்‌ கூடுதலாக நாம்‌, தைரியமாகக்‌ கருபாசனத்தை 
அணுக வேண்டும்‌ (4:16). 


கிறிஸ்து தேவனால்‌ ஆசாரியராக 
நியமிக்கப்பட்டார்‌ 

இரண்டாவது நாம்‌, லேவியத்துவ ஆசாரியர்களைப்‌ போலவே கிறிஸ்து 
தேவனால்‌ ஆசாரியராக நியமிக்கப்பட்டார்‌ என்பதைக்‌ கற்றறிய வேண்டும்‌. 
(5:1-11ஐ வாசிக்கவும்‌.) 

இந்த வசனப்‌ பகுதியில்‌ நாம்‌, மோசேயின்‌ பிரமாணகத்தின்கழ்‌ ஆசாரியர்களைப்‌ 
பற்றிக்‌ கற்றறிகிறோம்‌. 5:1-4ன்‌ படி அவர்கள்‌, (1) மனிதர்களுக்காக ஊழியம்‌ 
செய்தனர்‌, (2) பலிகள்‌ செலுத்தினர்‌, (3) அவர்கள்‌ தாங்களே பலவீனத்திற்கு 
உட்படக்‌ கூடியவர்களாக இருந்ததால்‌, “ஒன்றும்‌ அறியாதவர்கள்‌ மற்றும்‌ 
தவறாக வழிநடத்தப்‌ பட்டவர்களை” மென்மையாக கையாண்டனர்‌, (4) தங்கள்‌ 
சொந்த பாவங்களுக்காகப்‌ பலிகள்‌ செலுத்தினர்‌ மற்றும்‌ (5) தேவனால்‌ 
நியமிக்கப்‌ பட்டனர்‌. நமது பிரதான ஆசாரியர்‌ என்ற வகையில்‌ இயேசு, இந்த 
ஆசாரியர்களைப்‌ போல்‌ இருக்கிறார்‌, அவர்‌ (1) மனிதர்களுக்காக ஊழியம்‌ 
செய்கிறார்‌, (2) ஒரு பலியை செலுத்தினார்‌, (3) நம்மைப்‌ போலவே அவரும்‌ 
சோதிக்கப்‌ பட்டதால்‌, பாவிகளை அவர்‌ மென்மையாகக்‌ கையாளக்‌ கூடியவராக 
இருந்தார்‌ மற்றும்‌, (4) தேவனால்‌ நியமிக்கப்பட்டார்‌. அவர்‌ பாவமில்லாதவராக 
இருந்ததால்‌, லேவியத்துவ ஆசாரியர்களைப்‌ போல்‌, தமது பாவங்களினிமித்தம்‌ 
பலி செலுத்த வேண்டியவராக இருக்கவில்லை (4:15). 

இருப்பினும்‌ இயேசு, தேவனால்‌ ஆசாரியராக நியமிக்கப்பட்டார்‌ என்பதே 
5:1-11ன்‌ முதன்மை வலியுறுத்தமாக உள்ளது. அந்தக்‌ கருத்தை நிரூபிக்க, 
5 முதல்‌ 7 வரை உள்ள வசனங்களில்‌, எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, 
இரண்டு வசனப்பகுதிகளை (சங்கீதம்‌ 2; 110) பயன்படுத்தினார்‌. இத்துடன்‌ 
கூடுதலாக, இவ்வசனப்‌ பகுதியின்படி, இயேசு - தேவனுடைய குமாரனாக 
இருந்தும்‌ - “பட்ட பாடுகளினாலே” தழ்ப்படிதலைக்‌ கற்றுக்கொண்டதன்‌ 
மூலம்‌ தமது ஆசாரியத்துவத்திற்குத்‌ தகுதியானார்‌. மரணபரியந்தம்‌ கீழ்ப்படிதல்‌ 
உள்ளவராக இருத்தல்‌ என்பது, அவர்‌ நமது பிரதான ஆசாரியராக இருத்தலைச்‌ 
சாத்தியமாக்கிற்று. இவ்வாறு அவர்‌ “தமக்குக்‌ கீழ்ப்படிகிற யாவருக்கும்‌” 
இரட்சகரானார்‌ (5:8, 9). 








164 


மெல்கிசேதேக்கின்‌ முறைமைப்படி கிறிஸ்து 
ஆசாரியராக இருக்கிறார்‌ 

மூன்றாவது நாம்‌, மெல்கிசேதேக்கின்‌ முறைமைப்படி கிறிஸ்து 
ஆசாரியராக இருக்கிறார்‌ என்பதைக்‌ கற்றறிகிறோம்‌ (5:10). எழுத்தாளர்‌, 
மெல்கிசேதேக்கைக்‌ குறிப்பிட்ட பின்பு, “பூரணராகும்படி கடந்துபோவதற்கு” 
தமது வாசகர்களுக்குப்‌ புத்திமதி ஒன்றை உட்செருகினார்‌ (6:1). பின்பு 5ம்‌ 
அதிகாரத்தில்‌ அறிமுகப்படுத்தப்பட்ட மெல்கிசேதேக்‌ பற்றிய பாடக்கருத்திற்கு, 
7ம்‌ அதிகாரத்தில்‌ அவர்‌ திரும்பச்‌ சென்றார்‌. (7:1-25ஐ வாசிக்கவும்‌.) வழக்கத்திற்கு 
மாறான இந்த ஆசாரியரைப்‌ பற்றி நாம்‌ சற்றே ஆராய்ச்சி செய்வோமாக. 


மெல்கிசேதேக்கின்‌ ஆசாரியத்துவத்தினுடைய பண்புகள்‌ 

எபிரெயர்‌ 7ல்‌ நாம்‌, மெல்கிசேதேக்கின்‌ ஆசாரியத்துவம்‌ பற்றிய சில 
உண்மைகளைக்‌ கற்றறிகிறோம்‌. கிறிஸ்து நியமிக்கப்பட்ட இந்த ஆசாரிய 
முறைமைத்துவம்‌ லேவித்துவ ஆசாரிய முறைமையில்‌ இருந்து எவ்வாறு 
வேறுபட்டிருந்தது? 

அரை. தத்தும்‌. எபிரெயர்‌ 7ம்‌ அதிகாரம்‌, பழைய ஏற்பாட்டில்‌ 
இருந்து நாம்‌, மெல்கிசேதேக்கைப பற்றி அறிந்துள்ள யாவற்றையும்‌ மீண்டும்‌ 
எண்ணுவதைக்‌ கொண்டு தொடங்குகிறது (காண்க ஆதியாகமம்‌ 14:17-20). 

வேதாகமப்‌ பதிவேட்டில்‌, மெல்கிசேதேக்கு திடீரெனத்‌ கோன்றுவதாலும்‌ 
அவரது வம்சவழி அல்லது அவரது பிறப்பு அல்லது இறப்பு ஆகியவற்றைப்‌ 
பற்றி ஒன்றும்‌ கூறப்படாதிருப்பதாலும்‌, அவர்‌ “ஒரு நித்திய ஆசாரியராக 
நிலைத்திருக்கிறார்‌” என்பது, எழுத்தாளர்‌ ஏற்படுத்திய ஒரு கருத்தாக உள்ளது 
(2:3). அவ்வாறே, லேவியத்துவ ஆசாரியர்களுக்கு நேர்மாறாக, இயேசு “தமது 
ஆசாரியத்துவத்தை நிரந்தரமாகப்‌ பற்றிக்கொள்கிறார்‌” (7:23, 24). 





ோண்றைமயான அசர்பதது ம்‌. மேலும்‌ எழுத்தாளர்‌, மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ கீழ்‌ இருந்த லேவியத்துவ ஆசாரியத்துவத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ கிறிஸ்துவின்‌ ஆசாரியத்துவம்‌ மேன்மையானதாக இருக்கிறது 
என்பதை நிரூபிக்க மெல்கிசேகேக்கைப்‌ பயன்படுத்தினார்‌. மெல்கிசேகேக்குக்கு 
ஆபிரகாம்‌ தசமபாகம்‌ செலுத்தினார்‌ என்பதை அவர்‌ குறிப்பிட்டார்‌ 
(7:4). இஸ்ரவேல்‌ மக்கள்‌, ஆபிரகாமின்‌ வம்சவழியில்‌ வந்த லேவியத்துவ 
ஆசாரியா்களுக்குத்‌ தசம பாகம்‌ செலுத்தினர்‌. ஆபிரகாமின்‌ வம்சவழியில்‌ 
வந்தவர்களான, தசமபாகம்‌ பெற்றுக்கொண்ட லேவியத்துவ ஆசாரியர்களே, 
(குங்கள்‌ தகப்பனாகிய ஆபிரகாம்‌ மூலமாக) மெல்கிசேதேக்குக்குத்‌ தசமபாகம்‌ 
செலுத்தினர்‌ என்ற உண்மையானது, அவர்களைக்‌ காட்டிலும்‌ மெல்கிசேதேக்கு 
பெரியவராக இருந்தார்‌ என்று நிரூபிக்கிறது (7:4-10). இந்த ஒப்புவமையில்‌ 
இருந்து நாம்‌, லேவியத்துவ ஆசாரியத்துவத்தைக்‌ காட்டிலும்‌ கிறிஸ்துவின்‌ 
ஆசாரியத்துவம்‌ பெரிதாக உள்ளது என்று முடிவு செய்ய வேண்டியவர்களாக 
இருக்கிறோம்‌. 

ய 2.௨ அுசாரிய ததும்‌. மெல்கிசேதேக்கின்‌ முறைமையின்படி 
வரவிருந்த இன்னொரு ஆசாரியரைப்‌ பற்றித்‌ தாவீதின்‌ முன்னுரைத்தல்‌, 
நியாயப்பிரமாணத்தின்‌ பலவீனத்கைச்‌ சுட்டிக்காட்டியதாக, 7:11ல்‌ எழுத்தாளர்‌ 
காண்பித்தார்‌. நியாயப்பிரமாணம்‌ பழுதற்றதாக இருந்திருக்கும்‌ என்றால்‌, 


165 


மெல்கிசேதேக்கின்‌ முறைமைப்படி இன்னொரு ஆசாரியர்‌ வரத்‌ தேவை 
இருந்திருக்காதே. 

இதன்‌ விளைவாக, லேவியத்துவ ஆசாரியத்துவத்தில்‌ இருந்து கிறிஸ்துவின்‌ 
ஆசாரியத்துவம்‌ வேறுபட்டுள்ளது. கிறிஸ்து வேறு ஒரு கோத்திரத்தில்‌ 
பிறந்தார்‌ (7:18, 14); அவர்‌ “மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய 
நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல்‌, ... அழியாத ஜீவனுக்குரிய 
வல்லமையின்படியே ஆசாரியரானார்‌” (7:16, 17). லேவியத்துவ 
ஆசாரியர்களைப்‌ போலின்றி, இவர்‌ ஆணை அளிக்கப்பட்டதினால்‌ 
ஆசாரியராக்கப்பட்டார்‌ (7:20, 21). 

தலித்து அஆசரியததும்‌ மேலும்‌ இயேசுவின்‌ ஆசாரியத்துவம்‌ 
குனித்துவமானதாக உள்ளது. பழைய உடன்படிக்கையின்‌ கீழ்‌ பிரதான 
ஆசாரியர்கள்‌ “மரணத்தினிமித்தம்‌ நிலைத்திருக்கக்‌ கூடாதவா்களானபடியால்‌, 
ஆசாரியராக்கப்படுறெவர்கள்‌ அநேகராயிருக்கிறார்கள்‌” (7:23), ஆனால்‌ புதிய 
உடன்படிக்கையின்கீம்‌ இயேசு ஒருவரே பிரதான ஆசாரியராக இருக்கிறார்‌. 


கிறிஸ்துவின்‌ மேன்மையான ஆசாரியத்துவத்தின்‌ விளைவுகள்‌ 

லேவியின்‌ முறைமையின்படி என்பதற்கு மாறாக, மெல்கிசேதேக்கின்‌ 
முறைமையின்படி கிறிஸ்து பிரதான ஆசாரியரானார்‌ என்ற உண்மையின்‌ 
விளைவுகள்‌ என்னவாக உள்ளன? கிறிஸ்துவின்‌ மேன்மையான 
ஆசாரியத்துவத்தின்‌ இரண்டு விளைவுகளை எபிரெயர்‌ 7ம்‌ அதிகாரம்‌ 
குறிப்பிடுறெது. 

Cw ௨ட்்டடிச்மகை. எபிரெயர்‌ 7ல்‌ இதன்‌ எழுத்தாளர்‌, கிறிஸ்து 
நமது பிரதான ஆசாரியராக இருக்கிறார்‌ என்றும்‌ அவரது ஆசாரியத்துவம்‌ 
லேவியத்துவ ஆசாரியார்களின்‌ ஆசாரியத்துவத்தில்‌ இருந்து வேறுபட்டுள்ளது 
என்பதால்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌ நீக்கப்பட்டுள்ளது என்றும்‌ 
பலமுறை உறுதிப்படுத்தினார்‌. (1) ஆசாரியத்துவத்தில்‌ ஒரு மாறுதல்‌ 
உண்டாயிருக்கிறபடியால்‌, பிரமாணத்திலும்‌ ஒரு மாறுதல்‌ ஏற்பட்டிருக்க 
வேண்டும்‌ (7:12). (2) “முந்தின கட்டளை பெலவீனமுள்ளதும்‌ 
பயனற்றதுமாயிருந்ததினிமித்தம்‌ மாற்றப்பட்டது (ஏனெனில்‌, 
நியாயப்பிரமாணமானது ஒன்றையும்‌ பூரணப்படுத்தவில்லை)” (7:18, 
19). (3) இயேசு, “விசேஷித்த உடன்படிக்கைக்குப்‌ பிணையாளியானார்‌” 
(7:22). கிறிஸ்துவின்‌ ஆசாரியத்துவம்‌ நமக்கு அளிக்கிற மேன்மையான 
உடன்படிக்கைக்காகத்‌ தேவனுக்கு நாம்‌ நன்றி செலுத்துவோமாக! 

ட்ப கிண்டைக்கும்‌ தன்ம. கிறிஸ்துவின்‌ ஆசாரியத்துவத்தினுடைய 
நிரந்தரத்‌ தன்மை பற்றிப்‌ பேசுகிற எபிரெயர்‌ 7:25ம்‌ வசனம்‌, “மேலும்‌, தமது 
மூலமாய்த்‌ தேவனிடத்தில்‌ சேருகிறவர்களுக்காக வேண்டுதல்‌ செய்யும்படிக்கு 
அவர்‌ எப்பொழுதும்‌ உயிரோடிருக்றெவராகையால்‌ அவர்களை முற்றுமுடிய 
இரட்சிக்க வல்லவராயுமிருக்கிறார்‌” என்று கூறுகிறது. கிறிஸ்து என்றென்றைக்கும்‌ 
ஜீவனுள்ளவராக நமக்கு இரட்சிப்பை அருளுகிற பிரதான ஆசாரியராக 
இருக்கிறபடியால்‌, நாம்‌ எப்போதும்‌ கிறிஸ்துவினிடம்‌ வரமுடியும்‌ என்பதற்காக 
நாம்‌ தேவனைத்‌ துதிப்போமாக! 


166 


நமது பாவங்களுக்காகப்‌ பூரணமான 
பலியைக்‌ கிறிஸ்து செலுத்தினார்‌ 

நான்காவதாக நாம்‌, கிறிஸ்து என்ற நமது பிரதான ஆசாரியர்‌, நமது 
பாவங்களுக்காகப்‌ பூரணமான பலியைச்‌ செலுத்தியிருக்கிறார்‌ என்று 
கற்றறிறோம்‌. (7:26-28ஜ வாசிக்கவும்‌.) இவ்வசனப்‌ பகுதியில்‌ நாம்‌, 
ஒருவேளை பழைய மற்றும்‌ புதிய உடன்படிக்கைகளுக்கு இடையில்‌ 
உள்ள மிகவும்‌ முக்கியமான வேறுபாடுகளைக்‌ காணுகிறோம்‌: (1) பழைய 
உடன்படிக்கையின்‌ ஆசாரியர்கள்‌ பலவீனமானவர்களாகவும்‌ பாவம்‌ 
நிறைந்தவர்களாகவும்‌ இருந்தனர்‌ (5:2; 7:28), கிறிஸ்து, “பரிசுத்தரும்‌, குற்ற 
மற்றவரும்‌, மாசில்லாதவரும்‌, பாவிகளுக்கு விலகனவரும்‌, வானங்களிலும்‌ 
உயர்ந்தவருமாயிருக்கிறார்‌” (7:26) மற்றும்‌ “என்றென்றைக்கும்‌ பூரணராக” 
இருக்கும்படி ஏற்படுத்தப்பட்டார்‌ (7:28). (2) லேவியத்துவ ஆசாரியர்கள்‌ 
தங்களுக்காகப்‌ பலிசெலுத்த வேண்டியவர்களாக இருந்த வேளையில்‌ (5:3), 
கிறிஸ்து தமது பாவமற்ற தன்மையின்‌ காரணமாக, அவ்வாறு பலிசெலுத்த 
அவசியம்‌ இல்லாதிருந்தது. (3) பழைய உடன்படிக்கையின்&ழ்‌ அன்றாடம்‌ 
பலிகள்‌ செலுத்த வேண்டியிருக்கையில்‌, கிறிஸ்து ஒரே ஒரு பலியை செலுத்தினார்‌ 
- இது “எல்லா (காலத்திற்கும்‌) ஒரேமுறை செலுத்தப்பட்ட” பலியாக இருந்தது. 
(4) லேவியத்துவ ஆசாரியர்கள்‌ மிருகங்களைப்‌ பலியாகச்‌ செலுத்தினர்‌, கிறிஸ்து 
தம்மையே பலியாகச்‌ செலுத்தினார்‌ (மேலும்‌ காண்க 9:11-14; 9:28). 

கிறிஸ்துவின்‌ ஆசாரியத்துவம்‌ பற்றிய இந்த உண்மைகள்‌ நமக்கு 
அர்த்தப்படுத்துவது என்ன? அவைகள்‌, பழைய பிரமாணத்தின்‌ மூலம்‌ 
கிடைக்காதிருந்த பாவ மன்னிப்பு, கிறிஸ்துவினுடைய பலியின்‌ மூலமாக நமக்குக்‌ 
கிடைக்கிறது என்று வெளிப்படுத்துகின்றன! நாம்‌ நமது பாவங்களில்‌ நிலைத்திருக்க 
அவசியம்‌ இல்லை, ஏனெனில்‌ நமது பிரதான ஆசாரியர்‌ நமது பாவங்களை 
எடுத்துப்‌ போடுவதற்காக தம்மைத்தாமே ஒரேகரம்‌ பலிசெலுத்தியிருக்கிறார்‌! 





கிறிஸ்து இன்னமும்‌ நமது பிரதான 

ஆசாரியராக ஊழியம்‌ செய்கிறார்‌ 
ஐந்தாவதாக நாம்‌, கிறிஸ்து நமது பிரதான ஆசாரியராக ஊழியத்தைத்‌ 
தொடர்ந்து செய்கிறார்‌ என்பதைக்‌ கற்றறிகிறோம்‌. (8:1, 2ஐ வாசியுங்கள்‌.) 
கிறிஸ்து நமது பிரதான ஆசாரியராக ஊழியத்தைத்‌ தொடர்ந்து செய்கிறார்‌ 
என்பதே இவ்வசனங்களில்‌ வலியுறுத்தமாக உள்ளது. “தேவனுடைய வலது 
பாரிசத்தில்‌ அமர்ந்திருக்கிற இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியரை நாம்‌ 
(இப்போது) கொண்டிருக்கிறோம்‌” மற்றும்‌ இப்போது - அவர்‌ பரலோக 





ஆலயத்தில்‌ நமக்காக ஊழியம்‌ செய்கிறார்‌. ௮௮7 றக தரம்‌ தேவார தில்‌ 
சேதம்‌ 0777127277 DBT GIDGDITD சரசம்‌ பப 022024727௫ LOSS 
ஏனெனில்‌ 7:25ம்‌ வசனம்‌ கூறுகிறபடி, நமக்காக “வேண்டுதல்‌ செய்யும்படி அவர்‌ 
எப்பொழுதும்‌ உயிருள்ளவராக இருக்கிறார்‌.” 


முடிவுரை 
நாம்‌ இப்பிரசங்கத்தை முடிக்கும்‌ இவ்வேளையில்‌, 17ம்‌ செக்கு 
2௦4௫ 2A பறை (1337 TLDS G(s! நாமாகவே 


167 


அகைச்‌ செய்ய இயலாதபடிக்கு நாம்‌ அவ்வளவு பலவீனமாக, அவ்வளவு பாவம்‌ 
நிறைந்தவர்களாக இருக்கிறோம்‌. நாம்‌ நமது மகாப்பிரதான ஆசாரியரான 
இயேசு கிறிஸ்துவுக்குள்‌ அவர்‌ மூலமாக உதவியைக்‌ கொண்டிருக்கிறோம்‌ 
என்பது நற்செய்தியாக உள்ளது! அவர்‌ நமது மத்தியஸ்தராக 
இருக்கிறார்‌, மற்றும்‌ அவர்‌ நமக்காக “வேண்டுதல்‌ செய்ய எப்பொழுதும்‌ 
உயிருள்ள? நமது பரிந்துரைபேசுபவராக இருக்கிறார்‌. ஆகையால்‌ நாம்‌, 
அவரது உதவியை தைரியமாக நாடுவோமாக மற்றும்‌ அவர்‌ செய்துள்ளவற்றின்‌ 
காரணமாக நாம்‌ தைரியமாகத்‌ தேவனிடத்தில்‌ அணுகமுடியும்‌ என்பதை 





உணர்ந்தறிவோமாக. 

கிறிஸ்து உங்கள்‌ பிரதான ஆசாரியராக இருக்கிறாரா? நீங்கள்‌ 
மனப்பூர்வமாக உங்களை அவரிடத்தில்‌ இணைத்துக்கொள்ளாது இருந்தால்‌, 
புதிய உடன்படிக்கையில்‌ உங்களை வைக்காதிருந்தால்‌, அவர்‌ உங்கள்‌ பிரதான 
ஆசாரியராக இருப்பதில்லை மற்றும்‌ நீங்கள்‌ பரலோகம்‌ செல்வதற்குத்‌ 
தேவையான உதவியை அவர்‌ உங்களுக்கு அளிக்க இயலாது. அவர்‌ உங்கள்‌ 
பிரதான ஆசாரியர்‌ ஆவதற்கு, நீங்கள்‌ அவருடைய சித்தத்தைச்‌ செய்வதன்‌ 
மூலம்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ (எபிரெயர்‌ 5:8, 9). விசுவாசித்தல்‌ 
(யோவான்‌ 8:24), மனந்திரும்புதல்‌ (லூக்கா 13:3), உங்கள்‌ விசுவாசத்தை 
அறிக்கையிடுதல்‌ (மத்தேயு 10:32) மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ பெறுதல்‌ (மாற்கு 
16:16; மத்தேயு 28:19, 20) என்ற அவரது கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படியுங்கள்‌. 
நீங்கள்‌ அவ்வாறு செய்யும்போது, கிறிஸ்துவின்‌ பூரணமான பலியினால்‌ நீங்கள்‌ 
இரட்சிக்கப்படுவீர்கள்‌, கிறிஸ்து உங்கள்‌ பிரதான ஆசாரியர்‌ ஆவார்‌, மற்றும்‌ 
நீங்கள்‌ பரலோகம்‌ செல்வதற்கு அவர்‌ உங்களுக்கு உதவுவார்‌! 





குறிப்பு 

"எபிரெயர்‌ 8:1ல்‌ கூறப்பட்டுள்ளது, அதற்குச்‌ சற்று முன்னதாக 5 முதல்‌ 7 வரையிலான 
அதிகாரங்களின்‌ வசனப்பகுதியை விசேஷமாகக்‌ குறிப்பிடுகிறது. இருப்பினும்‌, இந்தப்‌ 
புத்தகம்‌ முழுவதிலும்‌, கிறிஸ்துவின்‌ ஆசாரியத்துவத்தின்‌ மீதான ஒரு வலியுறுத்தம்‌ 
காணப்படுகிறது. உதாரணத்திற்கு, எபிரெயர்‌ 1:3 (மறைமுகமாக உணர்த்தப்படுறெது); 
2:17; 3:1; 4:14, 15; 8:1-4; 9:11; 10:11, 12 ஆகிய வசனப்‌ பகுதிகளைக்‌ காணவும்‌. 


168 


4 
முழுவளர்ச்சி ௮டைகல்‌ மீது 
[5:11-6:20] 


எபிரெயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தைப்‌ பெற்றுக்கொண்டவர்கள்‌, 
விழுந்துபோகும்‌ அபாயத்தில்‌ இருந்தனர்‌. இந்த நிருபத்தை அவர்கள்‌ வாசித்த 
வேளையில்‌ அவர்களின்‌ நிலை என்னவாக இருந்தது? வேதவசனப்‌ பகுதியில்‌ 
நமக்குப்‌ பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது: 


இந்த மெல்கிசேதேக்கைப்பற்றி நாம்‌ விஸ்தாரமாய்ப்‌ பேசலாம்‌; 
நீங்கள்‌ கேள்வியில்‌ மந்தமுள்ளவர்களானபடியால்‌, அதை 
விளங்கப்பண்ணுகிறது அரிதாயிருக்கும்‌. காலத்தைப்‌ பார்த்தால்‌, 
போதகராயிருக்கவேண்டிய உங்களுக்குத்‌ தேவனுடைய வாக்கியங்களின்‌ 
மூல உபதேசங்களை மறுபடியும்‌ உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது; 
நீங்கள்‌ பலமான ஆகாரத்தையல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள்‌. 
பாலுண்கிறவன்‌ குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின்‌ வசனத்தில்‌ 
பழக்கமில்லாதவனாயிருக்கிறான்‌. பலமான ஆகாரமானது நன்மை 
தமையின்ன தென்று பயிற்சியினால்‌ பகுத்தறியத்தக்கதாக முயற்சிசெய்யும்‌ 
ஞானேந்திரியங்களையுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே 
குகும்‌ (எபிரெயர்‌ 5:11-14). 


அவர்கள்‌ முதிர்ச்சி அடையாதவர்களாக, ஆவிக்குரிய வகையில்‌ குழந்தைகளாக, 
பலமான ஆகாரத்தை உண்ண இயலாதவர்களாக இருந்தனர்‌. போதகர்களாகப்‌ 
போதுமான அளவு நீண்ட காலம்‌ அவர்கள்‌ கிறிஸ்தவர்களாயிருந்த போதிலும்‌, 
அவர்களுக்கு இன்னமும்‌ சுவிசேஷத்தின்‌ “தொடக்கநிலை கொள்கைகளையே” 
போதிக்க வேண்டியதாக இருந்தது! 

இன்றைய நாட்களில்‌ சபையில்‌ பலர்‌ இவ்வாறே விவரிக்கப்படக்‌ கூடும்‌. 
அவர்கள்‌ பல ஆண்டுகளாகக்‌ கிறிஸ்தவர்களாக இருந்துள்ளனர்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ ஆவிக்குரிய வகையில்‌ இன்னமும்‌ பக்குவம்‌ அடையாதவர்களாகவே 
இருக்கின்றனர்‌. அவர்கள்‌ தேவனுடைய வசனத்தின்‌ “பொருள்செறிவு” மிக்க 
விஷயங்களைப்‌ புரிந்து கொள்ளும்‌ வகையில்‌ “பலமான ஆகாரத்தை” உண்ண 
இயலாதிருந்தனர்‌. சுவிசேஷத்தின்‌ அடிப்படை விஷயங்களை அவர்கள்‌ 
இன்னமும்‌ புரிந்து கொள்ளாமலும்‌ குழந்தைக்கு உரிய உணவுகளையே உண்ணத்‌ 
குக்கவார்களாக இருக்கின்றனர்‌! 

(எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ யாருக்கு [முதலில்‌] உரைக்கப்பட்டதோ, 
அவர்கள்‌) இருந்த அதே வகையிலேயே, நமது உறுப்பினர்களில்‌ பலரும்‌ 
இருக்கின்றனர்‌ என்பதால்‌, அவர்கள்‌ செய்யும்படி கூறப்பட வேண்டியது என்ன 
என்பதைப்‌ பற்றி நாம்‌ ஆழ்ந்து சிந்திப்போமாக. அவர்களுக்கு உரைக்கப்பட்ட 
பரிசுத்த ஆவியானவருடைய செய்தியானது, ஆவிக்குரிய வகையில்‌ பக்குவமற்ற 
குன்மை என்ற நமது பிரச்சனையைத்‌ தீர்த்து வைக்கவும்‌ உதவும்‌. 


169 


ஆவிக்குரிய வகையில்‌ பக்குவமற்ற கிறிஸ்தவர்கள்‌ 
என்ன செய்ய வேண்டும்‌? 
முதல்‌ நூற்றாண்டில்‌, “கேள்வியில்‌ சிரமம்‌” கொண்ட ஆவிக்குரிய வகையில்‌ 
பச்சிளம்‌ குழந்தைகளாக இருந்த அவர்கள்‌ எதைச்‌ செய்ய வேண்டியிருந்தது? 
எபிரெயர்‌ 6:1, 2ஐ வாமியுங்கள்‌: 


ஆகையால்‌, கிறிஸ்துவைப்பற்றிச்‌ சொல்லிய மூல உபதேச 
வசனங்களை நாம்விட்டு, செத்த கிரியைகளுக்கு நீங்கலாகும்‌ 
மனந்திரும்புதல்‌, தேவன்பேரில்‌ வைக்கும்‌ விசுவாசம்‌, ஸ்நானங்களுக்கடுத்த 
உபதேசம்‌, கைகளை வைக்குதல்‌ மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதல்‌, நித்திய 
நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும்‌ போடாமல்‌, 
பூரணராகும்படி கடந்துபோவோமாக. 


அவர்கள்‌ “பூரணராகும்படி கடந்துபோக” வேண்டியிருந்தது. (8117 வேதாகமத்தில்‌ 
“perfection” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை “பக்குவத்தன்மை” 
என்று அர்த்தப்படுகிறது.) 

நாமும்‌ அதை இலக்கை நோக்கிப்‌ பிரயாசப்பட வேண்டும்‌. ஆவிக்குரிய 
வகையில்‌ பக்குவம்‌ அடைதல்‌ என்பது ஓவ்வொரு கிறிஸ்தவரின்‌ இலக்காக 
இருக்க வேண்டும்‌. நாம்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஆனபோது, நாம்‌ மறுபடியும்‌ பிறந்தோம்‌. 
கிறிஸ்துவுக்குள்‌ குழந்தைகள்‌ என்ற வகையில்‌ நாம்‌ கிறிஸ்தவ வாழ்வைத்‌ 
தொடங்கினோம்‌; ஆனால்‌ சபையில்‌ நமது வாழ்வை நாம்‌ தொடருகையில்‌, நாம்‌ 
வளர வேண்டும்‌, பக்குவம்‌ கொண்டவர்களாக வேண்டும்‌, ஆவிக்குரிய வகையில்‌ 
முதிர்ச்சியானவர்கள்‌ ஆக வேண்டும்‌ (காண்க 2 பேதுரு 3:18)! 

இந்தக்‌ குறிக்கோளை நாம்‌ எவ்வாறு அடைய முடியும்‌? பொதுவாக 
நாம்‌, தேவனுடைய வசனத்தை நமக்குள்‌ எடுத்துக்கொள்ளும்‌ போது 
நாம்‌ வளர்கிறோம்‌ (காண்க 1 பேதுரு 2:2). தேவனுடைய வசனம்‌ நமக்கு 
மதிப்பு மிக்கதாக இருக்க வேண்டும்‌; கிடைக்கும்‌ இனிய உணவிற்காக நாம்‌ 
கொண்டிருக்கும்‌ அதே பசியை (வேதவசனத்தைக்‌ குறித்தும்‌) உடையவர்களாக 





நாம்‌ இருக்க வேண்டும்‌ (சங்கீதம்‌ 19:10ஆ; காண்க மத்தேயு 5:6). தேவனுடைய 
வசனம்‌ என்ற உணவூட்டப்படாமல்‌ எந்தக்‌ கிறிஸ்தவரும்‌ ஆவிக்குரிய வகையில்‌ 
பக்குவம்‌ அடைந்தவர்‌ ஆக இயலாது. 

இருப்பினும்‌ ஆவிக்குரிய வகையில்‌ பக்குவம்‌ அடைந்தவர்களாக வளருதல்‌ 
என்பது, நாம்‌ சுவிசேஷத்தின்‌ ௮ஆஇ ஆகியவற்றுடன்‌ (“தொடக்கநிலை 
போதனை”) நமது வேதாகமப்‌ படிப்பை மட்டுப்படுத்திக்‌ கொள்ளக்‌ கூடாது 
என்பதை கேட்டுக்கொள்கிறது.! நாம்‌ ஆழமற்ற தண்ணீரைக்‌ கடந்து சென்று, 
ஆழமான தண்ணீருக்குள்‌ கடந்து செல்ல மனவிருப்பம்‌ கொண்டிருப்பது 
அவசியம்‌. ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்‌ இதைப்பற்றிக்‌ கூறுவதுபோல்‌, வசனத்தின்‌ 
“பலமான ஆகாரத்தை” நாம்‌ படித்து அதைப்‌ புரிந்து கொள்வதற்கு முயற்சி 
செய்ய வேண்டும்‌. புதிய ஏற்பாட்டின்‌ “தொடக்கநிலை போதனை” தவிர வேறு 
எதையும்‌ நாம்‌ கொண்டிராமலும்‌ இருந்தால்‌, நம்மை ஆவிக்குரியவகையில்‌ 
பக்குவம்‌ அடைந்தவர்கள்‌ என்று நாம்‌ கருத இயலாது! சபைகளும்‌ 
குனிநபர்களும்‌ இந்தச்‌ செய்தியைக்‌ கேள்விப்படுதல்‌ அவசியமாக உள்ளது. சில 
சபைக்குழுமங்களில்‌ உறுப்பினர்கள்‌ கேள்விப்பட விரும்புவதில்லை அல்லது 


170 


“தேவனுடைய வாக்கியங்களின்‌ மூல உபதேசங்களை”த்‌ தவிர வேறு எதையும்‌ 
கேள்விப்பட வாய்ப்புக்‌ கொண்டிருப்பதில்லை (5:12). 

நாம்‌ “மூல உபதேசங்களை” கடந்து செல்ல வேண்டும்‌ என்று எழுத்தாளர்‌ 
கூறியபோது, கிறிஸ்தவத்தின்‌ அடிப்படை சத்தியங்களைப்‌ பற்றிப்‌ 
பிரசங்கியார்கள்‌ ஒருக்காலும்‌ பிரசங்கிக்கவே கூடாது என்று கூறுவதுபோல, 
அவர்‌ முற்றான வகையில்‌ பேசவில்லை.” மாறாக, அந்த அடிப்படை சத்தியங்கள்‌ 
முற்றான வலியுறுக்கம்‌ கொண்டவைகளாகவோ அல்லது அவை மாத்திரமே 
கிறிஸ்தவர்களுக்குப்‌ போதிக்கப்படுவதாகவோ இருக்கலாகாது என்றே அவர்‌ 
கூறினார்‌. அதற்குப்‌ பதிலாகக்‌ கிறிஸ்தவர்கள்‌, “தொடக்கநிலைக்‌ கொள்கைகள்‌” 
என்று வகைப்படுத்தப்படாத வேதாகம போதனைகள்‌ பற்றி அதிகம்‌ 
அதிகம்‌ கற்றுக்கொள்ளும்‌ வாய்ப்பை நாட வேண்டும்‌. சில சபைகள்‌ இந்த 
வசனப்‌ பகுதியைத்‌ தவறாகப்‌ புரிந்துகொண்டு இப்போது “தொடக்கநிலைக்‌ 
கொள்கைகளை” முற்றிலும்‌ தவிர்த்துவிடும்‌ தவறைச்‌ செய்கின்றனர்‌. அது 
நடக்கும்போது, உறுப்பினர்கள்‌ தங்கள்‌ சொந்த விசுவாசத்தின்‌ அஆஇ 
ஆகியவற்றைக்‌ கூடப்‌ புரிந்துகொள்ளாது இருக்கின்றனர்‌! 

எனவே, எல்லாக்‌ கிறிஸ்தவர்களும்‌ ஆவிக்குரிய வகையில்‌ பூரணராவதை 
நோக்கிப்‌ பிரயாசப்பட வேண்டும்‌ என்று எழுத்தாளர்‌ வேண்டிக்கொள்வதை 
நாம்‌ காணுகிறோம்‌. அவ்வாறு செய்வதற்கு அவர்களைத்‌ தூண்டுவது எது? 





பக்குவமற்ற கிறிஸ்தவர்கள்‌ 
“பூரணராகும்படி கடந்து” போக 
வேண்டியது ஏன்‌? 

எழுத்தாளர்‌ தமது வாசகர்களை, ஒரு “கேரட்‌ அல்லது குச்சி” 
அணுகுமுறையைப்‌ பயன்படுத்திப்‌ பூரணராகும்படி கடந்துபோகச்‌ செய்வதற்கு 
முயற்சித்தார்‌.” பூரணராவதற்கு அவர்‌ இரண்டு காரணங்களை சம்‌ அதிகாரத்தில்‌ 
கருத்தாகக்‌ தெரிவித்தார்‌. 

WIUTAG DT, MG CLNTEGEG A MDB BITOMLWITSLS 
குரானும்‌, ய கடந்தாக கொண்டும்‌. (எபிரெயர்‌ 6:4-8ஐ வாசிக்கவும்‌.) 
விழுந்துபோகச்‌ சாத்தியம்‌ உள்ளது என்று இவ்வசனப்பகுதி போதிக்றெது! 
“விழுந்து போயிருந்த” சிலரைக்‌ குறித்து வசனப்பகுதி கேள்வியெழுப்பக்‌ 
கூடாத வகையில்‌ பேசுகிறது (6:6. எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ மற்ற 
வசனப்பகுதிகள்‌ செய்வது போன்றே இது, விசுவாச விலக்கத்தின்‌ சாத்தியக்கூற்றை 
உறுதிப்படுத்துகிறது. 

மேலும்‌, உண்மையான கிறிஸ்தவர்கள்‌ விழுந்துபோகக்‌ கூடும்‌. 
“விழுந்துபோனவர்கள்‌” “ஏனெனில்‌, ஒருதரம்‌ பிரகாசிப்பிக்கப்பட்டும்‌, பரமஈவை 
ருசிபார்த்தும்‌, பரிசுத்த ஆவியைப்‌ பெற்றும்‌” இருந்த மக்களாக இருந்தனர்‌ என்ற 
வகையில்‌, இவ்வசனங்களின்‌ ஒரு பகுதியில்‌ விவரிக்கப்‌ பட்டுள்ளனர்‌ (6:4). 
உண்மையிலேயே கிறிஸ்தவர்களாக இராதவர்களைப்‌ பற்றி இவ்விகக்‌ கூற்றுகள்‌ 
ஏற்படுத்தப்பட்டு இருக்க முடியாது!“ 

விசுவாசவிலக்கம்‌ என்பது ஒரு கிறிஸ்தவரை அபாயமான நிலைப்பாட்டில்‌ 
வைக்கிறது. விழுந்து போனவர்கள்‌ மிகவும்‌ அபாயமான சூழ்நிலையில்‌ உள்ளனர்‌ 
என்று இவ்வசனங்கள்‌ போதிக்கின்றன: “மனந்திரும்புதற்கேதுவாய்‌ அவர்களை 


171 


மறுபடியும்‌ புதுப்பிக்கிறது கூடாதகாரியம்‌” (6:6). இது அர்த்தப்படுத்துவது 
என்ன? இது, ஒரு கிறிஸ்தவர்‌ தனியொரு பாவத்தை, அவர்‌ மன்னிக்கப்படக்‌ 
கூடாத வகையில்‌ “மன்னிக்கப்பட இயலாத” பாவத்தைச்‌ செய்யக்கூடும்‌ 
என்று அர்த்தப்படுவதில்லை. மாறாக இது, தொடர்ந்து பாவம்‌ செய்தல்‌ 
(“தேவனுடைய குமாரனைத்‌ தாங்களே மறுபடியும்‌ [தொடர்ந்து] சிலுவையில்‌ 
அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால்‌”) என்ற ஒரு விஷயத்தைப்‌ பேசுகிறது. 
மக்கள்‌ தொடர்ந்து பாவம்‌ செய்கிற வரையிலும்‌ அவர்கள்‌ மனந்திரும்புதலுக்குக்‌ 
கொண்டுவரப்பட இயலாது. இத்துடன்‌ கூடுதலாக, “மனந்திரும்புதற்கேதுவாய்‌ 
அவர்களை மறுபடியும்‌ புதுப்பிக்கிறது கூடாதகாரியம்‌” என்று இவ்வசனம்‌ 
கூறுகிறது, இது மற்றவர்கள்‌, “அவர்களை மறுபடியும்‌ புதுப்பிக்கிறது 
கூடாதகாரியம்‌” என்று இவ்வசனம்‌ கூறுகிறது, மனந்திரும்புதலை அவர்களாகவே 
தேர்ந்துகொண்டால்‌, அவர்கள்‌ எவ்வளவு தூரம்‌ விழுந்து போயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ இரட்சிக்கப்பட முடியும்‌. இருப்பினும்‌, இது நமக்கு நடைபெற 
அனுமதிக்காதபடி நாம்‌ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்‌ என்பதே 
முக்கியமான விஷயமாக - இந்த சந்தர்ப்பப்‌ பொருளின்‌ கருத்தாக - உள்ளது! 
விசுவாச விலக்கத்கைச்‌ செய்வதற்கும்‌ மனந்திரும்புகலுக்குக்‌ கொண்டுவரப்படக்‌ 
கூடாத நிலையில்‌ நாம்‌ இருப்பதற்கு எதிராக நம்மை நாம்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌! 

ஆவிக்குரிய பக்குவமின்மையானது விசுவாச விலக்கத்திற்கு வழிநடத்துகிறது. 
மற்றும்‌ நாம்‌ வளரவில்லை என்றால்‌ அல்லது நாம்‌ பூரணராகும்படி கடந்து 
செல்ல வில்லை என்றால்‌, நாம்‌ விசுவாச விலக்கத்தின்‌ விளிம்பில்‌ இருக்கிறோம்‌ 
என்று இவ்வசனப்‌ பகுதி கருத்துத்‌ தெரிவிக்கிறது. 

அழிவு என்பதே விசுவாச விலக்கத்தின்‌ விளைவாக உள்ளது. 6:7, 8ம்‌ 
வசனங்களில்‌, கிறிஸ்தவர்கள்‌ விசுவாச விலக்கத்தில்‌ விடாப்பிடியாக இருந்தால்‌ 
விளையக்கூடியது என்ன என்பதை விளக்கப்படுத்துவதற்கு, எழுத்தாளர்‌ ஒரு 
விவரிப்பைப்‌ பயன்படுத்தினார்‌. வீழும்‌ மழையினால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட 
நிலத்தைப்‌ போன்று, கிறிஸ்தவர்கள்‌ ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளனர்‌, அவர்கள்‌ 
நற்கனிகளைத்‌ தரவேண்டும்‌. அவர்கள்‌ முட்செடிகளையும்‌ பூண்டுகளையும்‌ 
விளைவித்தால்‌ - அவர்கள்‌ விழுந்து போன நிலையிலேயே இருந்தால்‌ - நிலத்தை 
எரித்தல்‌ போன்ற சிலவற்றைத்தான்‌ அவர்கள்‌ முன்னெதிர்நோக்க முடியும்‌. 
அவர்கள்‌ எரிக்கப்படுதலை, அழிக்கப்படுதலைத்தான்‌ எதிர்பார்க்க முடியும்‌ 
(10:26-31ஐ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌)! 

Di TAD Dib, 52027 209-220 BITLINE TITGLLL 
LG CLAY” அலியா உன்னது. (எபிரெயர்‌ 6:9-20 ஐ வாசிக்கவும்‌.) 
இங்கு அவர்‌, தமது வாசகர்கள்‌ ஆவிக்குரிய வகையில்‌ வளருவதற்கு ஊக்குவிக்க 
வேண்டிய மூன்று உண்மைகள்‌ பற்றி ஊக்கப்படுத்தும்‌ வகையில்‌ பேசுவதன்‌ 
மூலம்‌, “கேரட்‌” அணுகுமுறையைப்‌ பயன்படுத்தினார்‌. 

(1) அவர்களில்‌ தாம்‌ கொண்டிருந்த நம்பிக்கையை அவர்‌ வெளிப்படுத்தினார்‌ 
(6:9). இப்படிப்பட்ட வார்த்தைகள்‌ அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்க 
வேண்டும்‌. 

(2) அவர்கள்‌ செய்திருந்த நற்செயல்களைத்‌ தேவன்‌ மறக்க மாட்டார்‌ 
என்றும்‌ அவர்கள்‌ தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்‌ என்றும்‌ 
கூறி, அவர்களின்‌ கடந்தகால ஊழியம்‌ (6:10-12) பற்றி அவர்‌ பேசினார்‌. செயல்‌ 


172 


விளைவில்‌ அவர்‌, “நீங்கள்‌ 'பரிசுத்தவான்களுக்கு ஊழியம்‌ செய்வதில்‌” உங்களை 
ஈடுபடுத்திக்‌ கொள்ளும்‌ அளவுக்கு, உங்கள்‌ நம்பிக்கையை உணர்ந்தறிவதை 
நீங்கள்‌ உறுஇப்படுத்திக்கொள்ளுங்கள்‌” என்று கூறினார்‌. 

(3) தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்‌ உறுதியானவையும்‌ மாறாதவையுமாக 
இருப்பதால்‌, அவர்கள்‌ பெற்றுக்கொள்ளக்‌ கூடிய உறுதிப்பாட்டைப்‌ பற்றி அவர்‌ 
பேசினார்‌ (6:13-20). தேவன்‌ தமது மக்களை ஏமாற்றுறெவர்‌ அல்ல! ஆபிரகாம்‌, 
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவில்‌ பெறும்வரைக்கும்‌ பொறுமையாகக்‌ 
காத்திருந்தார்‌ என்ற ஆபிரகாமின்‌ வரலாறு அதை நிரூபிக்கிறது (613-15). 
அத்துடன்‌, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்‌ இரண்டு “மாறாதவிசேஷங்களை”க்‌ 
கொண்டுள்ள காரணத்தால்‌ - தேவன்‌ தமது இயல்பில்‌ மாறாதவராக இருக்கிறார்‌; 
மற்றும்‌ தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ மாறாத ஒரு ஆணையைக்‌ கொண்டுள்ளது 
என்பவையே அவைகள்‌ - அவருடைய வாக்குத்தத்தங்களைக்‌ குறித்து நாம்‌ 
இருமடங்கு உறுதியாக இருக்க முடியும்‌. கேவனுடைய உண்மைத்தன்மை, அந்த 
வாக்குத்தத்தத்தை ஏற்படுத்துகிறது மற்றும்‌ அது, “நமக்கு முன்‌ வைக்கப்பட்ட 
நம்பிக்கையைப்‌ பற்றிக்கொள்ளும்படி ... நிறைந்த ஆறுதலை” (6:18) நமக்குக்‌ 
கொடுக்கிறது. அந்த நம்பிக்கை நமது ஆத்தும நங்கூரமாக உள்ளது (6:19); 
அது, புறம்பான சூழ்நிலைகள்‌ எப்படி இருந்தாலும்‌, நம்மைப்‌ பாதுகாப்பாக 
வாழக்கூடியவர்களாக்குறெது மற்றும்‌ நமது வாழ்வை நிலைப்படுத்துகிறது. 
நமது நம்பிக்கை இந்த வாழ்விற்கு அப்பால்‌ நிலவுகிறது; அது “திரைக்குள்ளாகப்‌ 
போகிற”தாக அல்லது பரலோகத்தை முன்னெதிர்‌ நோக்குகிறதாக உள்ளது 
(6:20). ஆகையால்‌ இந்த உலகத்தில்‌ நமக்கு நடக்கிற எதுவும்‌ நமது வாழ்வை 
முற்றிலுமாகத்‌ திருப்பிப்போட முடியாது. 





முடிவுரை 

பூரணராகும்படி நாம்‌ கடந்து போவோமாக! என்ன ஒரு அறைகூவல்‌! நாம்‌ 
ஒரு தெரிவைக்‌ கொண்டுள்ளோம்‌: சபைக்குழுமம்‌ என்ற வகையில்‌ நாம்‌ எவ்வாறு 
இருப்போம்‌? சிறுபிள்ளைகளின்‌ ஒரு கூட்டமாகவா? தனிப்பட்ட வகையில்‌ 
நான்‌ எப்படி இருப்பேன்‌? ஆவிக்குரிய வகையில்‌ பச்சிளம்‌ குழந்தையாகவா? 
அது அவ்வாறு இராதிருக்கட்டும்‌! தேவனிடத்தில்‌ இருந்து விழுந்து போகுதலின்‌ 
அபாயமும்‌ தேவனுடைய வாக்குத்தத்தங்களில்‌ இருந்து விளைகிற நம்பிக்கையின்‌ 
மறு உறுதிப்பாடு, ஆவிக்குரிய வகையில்‌ தொடர்ந்து வளருதலை நாம்‌ நாடக்‌ 





காரணமாக இருக்கட்டும்‌! 





குறிப்புகள்‌ 

மனந்திரும்புதல்‌ மற்றும்‌ விசுவாசம்‌, “ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம்‌, கைகளை 
வைக்குதல்‌” பற்றிய அறிவுறுத்துதல்கள்‌ மற்றும்‌ “மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதல்‌, நித்திய 
நியாயத்தீர்ப்பு” மீதான போதனை ஆகியவற்றை, போதனைகளின்‌ “அஆஇ” என்பதற்கான 
ஒரு விவரிப்பாக எழுத்தாளர்‌ பயன்படுத்தினார்‌. “சபையின்‌ பெரும்பான்மையான 
கூடுகைகளில்‌ இருக்கும்‌ மக்கள்‌ - பெரும்பாலும்‌ பார்வையாளர்கள்‌ - கிறிஸ்தவர்களாக 
இருப்பதில்லை, அவர்களுக்கு கிறிஸ்தவத்தின்‌ தொடக்கநிலைக்‌ கொள்கைகள்‌ பற்றிக்‌ 
கேள்விப்படுதல்‌ அவசியமாக உள்ளது. ““கேரட்‌ மற்றும்‌ குச்சி” என்ற ஒப்புமை, 
உதாரணமாக, ஒருவர்‌ ஒரு கழுதையை முன்னோக்கி நகரச்‌ செய்தல்‌ எவ்வாறு 


173 


என்பதைக்‌ குறிக்கிறது. கழுதை முன்னோக்கி நகர்வதற்குக்‌ காரணமாகும்படி அவர்‌ ஒரு 
கேரட்டை (வாக்குத்தத்தங்களை ஏற்படுத்துதல்‌) அதற்கு முன்பாக காண்பிக்க முடியும்‌ 
அல்லது அவர்‌ கழுதையை ஒரு குச்சியால்‌ அடித்து (அச்சுறுத்துதல்களை ஏற்படுத்துதல்‌) 
கழுதையை முன்னோக்கி நகரும்படி இணங்கச்‌ செய்ய முடியும்‌. “விசுவாச விலக்கம்‌ 
சாத்தியமில்லை என்று சிலர்‌ நம்புவதால்‌ இந்தத்‌ கருத்து ஏற்படுத்தப்படுவது அவசியமாக 
உள்ளது. விழுந்துபோனவர்கள்‌ ஒருகாலத்தில்‌ கிறிஸ்தவர்களாக இருப்பதாகத்‌ தோற்றம்‌ 
அளித்தனர்‌, அவர்கள்‌ உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவில்லை 
என்று கூறுவதன்‌ மூலம்‌, சிலர்‌ (வேதாகமத்திலும்‌ தங்கள்‌ அனுபவத்திலும்‌) விசுவாச 
விலக்கம்‌ அடைந்தனர்‌ என்று இவைகள்‌ விளக்குகின்றன என்பது உறுதி. *இவ்வசனப்‌ 
பகுதியில்‌ விசுவாச விலக்கம்‌ அல்லது விழுந்து போகுதல்‌ என்பது, தனியொரு பாவத்தை 
ஒரு கிறிஸ்தவர்‌ செய்வதைக்‌ குறிப்பிடுவதில்லை. மாறாக இது, ஒரு கிறிஸ்தவர்‌ 
மனப்பூர்வமாகப்‌ பாவம்‌ செய்து அதைத்‌ தொடர்ந்து செய்துகொண்டிருப்பதையும்‌ 
(10:26) தமது பாவங்களில்‌ இருந்து மனந்திரும்ப மறுப்பதையும்‌ குறிக்கிறது. 


174 


5 


ன்மையான உடன்பழக்கை 


[7:11-8.15) 


மேன்மையாது எது என்பதில்‌ நாம்‌ ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறோம்‌, 
நம்மில்‌ சிலர்‌ மேன்மையான வேலைகளை, மேன்மையான வீடுகளை அல்லது 
மேன்மையான உடைகளை விரும்புகிறோம்‌. மேன்மையான விஷயங்களை 
நாம்‌ மதிப்பதால்‌, எபிரெயர்‌ 8ம்‌ அதிகாரம்‌ கூறும்‌ கருத்தின்‌ மீது நாம்‌ 
ஆர்வமுள்ளவார்களாக இருக்க வேண்டும்‌. (இந்த அதிகாரத்தை வாசிக்கவும்‌.) 
குறிப்பாக 8:6ஐக்‌ கவனிக்கவும்‌: 


இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின்பேரில்‌ ஸ்தாபிக்கப்பட்ட 
விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராயிருக்கிறாரோ, 
அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும்‌ பெற்றிருக்கிறார்‌. 


இயேசு “மிக உன்னதமான” அல்லது “மேன்மையான?” ஊழியத்தைக்‌ 
கொண்டுள்ளார்‌. அவரின்‌ நிமித்தமாகவே நாம்‌ “மேன்மையான 
வாக்குத்தத்தங்களை” நமக்கு அளிக்கிற “மேன்மையான உடன்படிக்கை” 
ஒன்றைக்‌ கொண்டுள்ளோம்‌. 

“மேன்மையானது” என்பது எபிரெயர்‌ சீன்‌ திறவுகோல்‌ வார்த்தையாகவும்‌, 
எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ முழுவதிலும்‌ உள்ள முக்கியமான கருத்தாகவும்‌ 
உள்ளது. மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தைக்‌ காட்டிலும்‌ கிறிஸ்துவினுடைய 
வழி பற்றிய ஒவ்வொரு விஷயமும்‌ மேன்மையானதாக உள்ளது. 
புதிய ஏற்பாடு ஒரு மேன்மையான உடன்படிக்கையை முன்வைக்கிறது என்பதே 
எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தின்‌ செய்தியாக உள்ளது. அந்தக்‌ கூற்று எதை 
அர்த்தப்படுத்துகிறது? மற்றும்‌ நாம்‌ வாழும்‌ வழிக்கு அது அர்த்தப்படுத்துவது 
என்ன? 








மேன்மையான உடன்படிக்கையைக்‌ 
கொண்டிருத்தல்‌ என்பது எதை 
அர்த்தப்படுத்துகிறது? 
இது எதை அர்த்தப்படுத்துவதில்லை 
புதிய ஏற்பாடு ஒரு மேன்மையான உடன்படிக்கையாக உள்ளது 
என்று வேதாகமம்‌ கூறும்போது அது அர்த்தப்படுத்துவது என்ன என்பதைப்‌ 


புரிந்துகொள்வதற்கு, அது எதை அர்த்தப்படுத்துவது இல்லை என்பதை நாம்‌ 
புரிந்துகொள்வது அவசியமாக உள்ளது. 








CTT மம்‌ ஏல, புதிய உடன்படிக்கை மேன்மையானதாக 
உள்ளது, ஆனால்‌ அது, பழைய உடன்படிக்கை மோசமானதாக இருந்தது 





175 


என்று அர்த்தப்படுத்துவதில்லை. “மேன்மையானது” என்பது “நல்லது” என்ற 
பெயர்‌ உரிச்சொல்லின்‌ ஒப்பீட்டு வடிவமாக உள்ளது. புதிய உடன்படிக்கை 





மேன்மையானதாக உள்ளது என்று கூறுதலானது, பழைய உடன்படிக்கை 
நல்லதாக இருந்தது என்று மறைமுகமாக உணர்த்துகிறது. வேறொரு இடத்தில்‌ 
பவுல்‌, “... நியாயப்பிரமாணம்‌ பரிசுத்தமுள்ளதுதான்‌, கற்பனையும்‌ பரிசுத்தமாயும்‌ 
நீதியாயும்‌ நன்மையாயும்‌ இருக்கிறது” என்று கூறினார்‌ (ரோமர்‌ 7:12). பழைய 
பிரமாணம்‌ ஒரு மோசமான பிரமாணமாக இருக்கவில்லை, அது ஒரு நல்ல 
பிரமாணமாக இருந்தது. 

கேரம்‌ கொட்டு புதிய உடன்படிக்கை மேன்மையானதாக 
உள்ளது என்பது, பழைய பிரமாணம்‌ தேவனால்‌ கொடுக்கப்படவில்லை 
என்று அர்த்தப்படுவது இல்லை (காண்க யாத்திராகம்‌ 20). தேவனே பழைய 
உடன்படிக்கையை உண்டாக்கினவராக இருக்கிறார்‌. அதுவும்கூட தெய்வீக 





வெளிப்படுத்துதலால்‌ தான்‌ கொடுக்கப்பட்டி ருந்தது. 

FD ஆரதி WDD ரேறரம2221சறல72 BILLARD CLOUT 
மீண்டுமாக, புதிய உடன்படிக்கை மேன்மையானதாக உள்ளது என்று கூறுதல்‌, 
பழைய பிரமாணமானது அதன்‌ நாட்களில்‌ இருந்த மற்ற பிரமாணங்களைக்‌ 
காட்டிலும்‌ மேன்மையானதாக இருக்கவில்லை என்று அர்த்தப்படுத்துவது 
இல்லை. மற்ற பிரமாணங்களும்‌ இருந்தன மற்றும்‌ அவற்றில்‌ சில 
மோசேயின்‌ காலத்திற்கு முற்பட்டவைகளாக இருந்தன. அவைகள்‌, பழைய 
உடன்படிக்கையில்‌ காணப்பட்டவை போன்ற பிரமாணங்கள்‌ சிலவற்றைக்‌ 
கொண்டிருந்தன. இருப்பினும்‌, மோசேயின்‌ பிரமாணமானது அதன்‌ சம 
காலத்திய வேறு எந்தப்‌ பிரமாணச்‌ சட்டத்தைக்‌ காட்டிலும்‌ மேன்மையானதாக 
இருந்தது. 

அன்‌ நோக்கை 2224 மேலும்‌, புதிய உடன்படிக்கை 
மேன்மையானதாக உள்ளது என்ற உண்மையானது, பழைய உடன்படிக்கை 
தனது நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்று அர்த்தப்படுத்துவது இல்லை. 
மோசேயின்‌ பிரமாணம்‌ ஒரு நோக்கத்தைக்‌ கொண்டிருந்தது - அது “நம்மைக்‌ 
கிறிஸ்துவினிடத்தில்‌ வழிநடத்துகிற உபாத்தியாய்‌ இருந்தது” என்று பவுல்‌ 
கூறினார்‌ (கலாத்தியர்‌ 3:24) - மற்றும்‌ அது நீக்கப்படுவதற்கு முன்னர்‌ அந்த 
நோக்கத்தை அது நிறைவேற்றியது. பவுல்‌, “விசுவாசம்‌ வந்தபின்பு நாம்‌ 
உபாத்திக்குக்‌ மோனவர்களல்லவே” என்று எழுதச்‌ சென்றார்‌ (கலாத்தியர்‌ 
3:25). 

DYED LIDS ௮7212 ஜம்‌ அரம்‌ டுத்துடன்‌ 
கூடுதலாக, புதிய உடன்படிக்கை மேன்மையானதாக உள்ளது என்று கூறுதல்‌, 
பழைய உடன்படிக்கையின்‌ ஒழுக்கரீதியான பிரமாணம்‌ புதிய உடன்படிக்கையில்‌ 
உள்ள ஒழுக்கரீதியான பிரமாணத்தைக்‌ காட்டிலும்‌ குறிப்பிட்ட வகையில்‌ 
தாழ்ந்ததாக இருந்தது என்று அர்த்தப்படுத்துவது இல்லை. உண்மையில்‌, பழைய 
ஏற்பாடு மற்றும்‌ புதிய ஏற்பாடு ஆகியவற்றில்‌ காணப்படும்‌ ஒழுக்கரீதியான 
கேட்டுக்கொள்ளுதல்களுக்கு இடையில்‌ சிறிதளவே வேறுபாடு உள்ளது. 
இந்தக்‌ கருத்தின்மீது புதிய ஏற்பாடு கூறுவது என்ன என்பதைச்‌ சிலவேளைகளில்‌ 
நாம்‌ தவறாகப்‌ புரிந்துகொள்கிறோம்‌. எடுத்துக்காட்டாக, பழைய ஏற்பாடு 











முற்றிலுமாக புறம்பானவைகளைப்‌ பற்றியே அக்கறை கொண்டதாக 
இருப்பதில்லை: எடுத்துக்காட்டாக, “.. இச்சியாதிருப்பாயாக” (யாத்திராகமம்‌ 


176 


20:17) என்ற கட்டளையைப்‌ பற்றிச்‌ சிந்தித்துப்‌ பாருங்கள்‌. மத்தேயு 5ல்‌ 
இயேசு தமது உரையைக்‌ கேட்டவர்கள்‌ (ஏற்கனவே) கேள்விப்பட்டிருந்ததற்கு 





நேரெதிராகக்‌ கூறினார்‌ என்பது உண்மையாகவே உள்ளது, ஆனால்‌ அவர்‌ 
மோசேயின்‌ பிரமாணத்துடன்‌ தமது போதனையை நேரெதிராக்கவில்லை. 
மாறாக அவர்‌ தாம்‌ போதித்ததை, ரபீக்கள்‌ போதித்தவற்றுடன்‌ மற்றும்‌ மக்கள்‌ 
நம்பியிருந்தவற்றுடன்‌ தான்‌ நேரெதிராக்கினார்‌. 





இது எதை அர்த்தப்படுத்துகிறது 

மேன்மையான உடன்படிக்கையைக்‌ கொண்டிருத்தல்‌ எதை 
அர்த்தப்படுத்துகிறது என்பதை மதித்து உணருவதற்கு, எபிரெயருக்கு எழுதிய 
நிருபத்தில்‌, மேன்மையானவை என்று கூறப்படும்‌, புதிய ஏற்பாட்டின்‌ பண்புகள்‌ 
எல்லாவற்றைப்‌ பற்றியும்‌ ஆழ்ந்து சிந்தியுங்கள்‌. 

ண்ண. ராம ஆசார்ய கிறிஸ்தவ யுகத்தில்‌ நாம்‌, ஒரு 
மேன்மையான பிரதான ஆசாரியரைக்‌ கொண்டுள்ளோம்‌. அந்த உண்மை 
எபிரெயர்‌ சீன்‌ முதல்‌ பாகத்தின்‌ வலியுறுத்தமாக உள்ளது. இயேசு கிறிஸ்துவுக்குள்‌, 
தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ உள்ளவரும்‌, “மெய்யான கூடாரத்திலும்‌ 
ஆசாரிய ஊழியஞ்‌ செய்கிறவருமாயிருக்கிற (அப்படிப்பட்ட) பிரதான ஆசாரியர்‌ 
நமக்கு உண்டு” (8:1). இவர்‌ பழைய உடன்படிக்கையின்‌ ஆசாரியர்களில்‌ இருந்து 
வேறுபட்ட வராக இருக்கிறார்‌ (8:1-5). இவரது ஆசாரியத்துவ ஊழியம்‌, “மிகவும்‌ 
உன்னதமான ஊழியமாக” உள்ளது (8:6), எனவே இவர்‌ மேன்மையான பிரதான 
ஆசாரியராக இருக்கிறார்‌ (மேலும்‌ காண்க 7:7-12). 

கிறிஸ்து ஒரு மேன்மையான பிரதான ஆசாரியராக இருப்பது ஏன்‌? 
ஏனென்றால்‌ அவர்‌ பரிசுத்தமும்‌ மாசில்லாதவருமாக இருக்கிறார்‌ (7:26, 27; 
மேலும்‌ காண்க 4:15). அவர்‌ எல்லாக்‌ காலத்திற்கும்‌ பலன்தரக்கூடிய ஒரு 
பலியைச்‌ செலுத்தினார்‌ (7:27). அவர்‌ தெய்வீக ஆணையின்‌ செயல்படுத்துதல்‌ 
படியாக நமது பிரதான ஆசாரியர்‌ ஆக்கப்பட்டார்‌ (7:28), மற்றும்‌ அவர்‌ தமது 
ஆசாரியத்துவத்தை நிரந்தரமாகப்‌ பற்றிக்கொண்டுள்ளார்‌ (7:23-25). 

Col உடன்படிக்கை? இன்றைய நாட்களில்‌ நாம்‌, ஒரு 
மேன்மையான உடன்படிக்கையின்கம்‌ வாழ்கிறோம்‌ (8:6; 7:22). பழைய 
உடன்படிக்கையைக்‌ காட்டிலும்‌ புதிய உடன்படிக்கை மேன்மையானது என்று 
எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ வலியுறுத்துகிறது. பழைய உடன்படிக்கை 
பிழையுள்ளதாக இருந்ததால்‌ நாம்‌ ஒரு புதிய உடன்படிக்கையைக்‌ கொண்டிருத்தல்‌ 
அவசியமாக இருந்தது என்று 8:7, 8ல்‌ எழுத்தாளர்‌ வாதிட்டார்‌. அது எவ்வாறு 
பிழையுள்ளதாக இருந்தது? அதன்‌ பிரமாணங்கள்‌ பிழையுள்ளவைகளாக 
இருக்கவில்லை, ஆனால்‌ அதன்‌ பலிகளினால்‌ பாவங்களை உண்மையாகவே 
எடுத்துப்போடக்‌ கூடாதிருந்தது. ஆகையால்‌ 8:8-12ல்‌ எழுத்தாளர்‌, புதிய 
உடன்படிக்கை வரவிருந்ததை முன்னறிவித்த எரேமியா 31:31-34ல்‌ இருந்து 
மேற்கோள்‌ தர காண்பித்தார்‌. பிரமாணங்கள்‌ கற்பலகைகளில்‌ எழுதப்படுவதற்கு 
மாறாக, அவைகள்‌ புதிய உடன்படிக்கையின்கம்‌, இருதயங்களில்‌ எழுதப்படும்‌. 
இந்த உடன்படிக்கையின்கழ்‌ உள்ள மக்கள்‌ தேவனை அறிந்துகொள்ள ஒருவர்‌ 
பிறருக்குப்‌ போதிக்க வேண்டுவதில்லை, ஏனெனில்‌ இந்த உடன்படிக்கையின்கழ்‌ 
உள்ள ஒவ்வொருவரும்‌ ஏற்கனவே அவரை அறிந்திருப்பார்கள்‌. இருப்பினும்‌, 
தேவன்‌ “அவர்கள்‌ அநியாயங்களைக்‌ கஇிருபையாய்‌ மன்னித்து, அவர்கள்‌ 


177 


பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ இனி நினையாமலிருப்பார்‌” (8:12) என்பதே 
இந்தப்‌ புதிய உடன்படிக்கையின்‌ கீழ்‌ உள்ளவர்களுக்கு முதன்மை அனுகூலமாக 
இருக்கும்‌. 

பழைய உடன்படிக்கைப்‌ பலிகளினால்‌ பாவங்களை நீக்கிப்போட 
இயலாதிருந்தது (10:4); புதிய உடன்படிக்கைப்‌ பலியினால்‌ அதைச்‌ செய்ய 
முடிந்தது! அந்தப்‌ பலிகள்‌ பாவத்தை நீக்கப்போட இயலாமையானது 
பழைய உடன்படிக்கையை “மரணத்துக்கேதுவான ஊழியம்‌” என்று ஆக்கிற்று 
(2 கொரிந்தியர்‌ 3:7) மற்றும்‌ அதன்‌ “பெலவீனமுள்ளதும்‌ பயனற்றதும்‌” (7:18, 
19) என்று பேசுவதைச்‌ சாத்தியம்‌ ஆக்கிற்று. புதிய உடன்படிக்கையின்‌ கீழ்‌, 
கிறிஸ்துவின்‌ பலியின்‌ மூலமாக மன்னிக்கப்பட முடியும்‌ என்ற காரணத்தினால்‌ 
இது ஒரு மேன்மையான உடன்படிக்கையாக உள்ளது. 

CLT ரக மேன்மையான வாக்குத்தத்தங்களின்மீது 
புதிய உடன்படிக்கை அஸ்திபாரப்படுத்தப்பட்டுள்ள காரணத்தினால்‌, இது 
மேன்மையான உடன்படிக்கையாக உள்ளது (8:6). பழைய ஏற்பாட்டின்‌ 
காலங்களில்‌ வாழ்ந்தவர்கள்‌ தேவனுடைய வாக்குத்தத்தங்களின்‌ நிறைவான 
நிறைவேற்றத்தைக்‌ காண்பதற்கு வாழவில்லை (11:13; 11:39, 40). 
வாக்குத்தத்தங்களை அவர்கள்‌ மங்கலாகக்‌ கண்டனர்‌ ஆனால்‌ அவற்றைப்‌ பெற 
வழியெகையும்‌ அவர்கள்‌ கொண்டிருக்கவில்லை; இதற்கு மறுபுறத்தில்‌ நாம்‌, 
வாக்குத்தத்தங்களைத்‌ தெளிவாகக்‌ காணவும்‌ அவற்றைப்‌ பெற்றுக்கொள்ளவும்‌ 
முடிறெது. குறிப்பாக நாம்‌ மகழ்வுடன்‌ அனுபவிக்கும்‌ எந்த வாக்குத்தத்தங்கள்‌ 
புதிய உடன்படிக்கையை மேன்மையானதாக ஆக்குகிறது? எபிரெயர்‌ 
8:12ன்‌ படி, பழைய ஏற்பாட்டின்கீழ்‌ இருந்தவர்களுக்குக்‌ கிடைத்திராத 
மன்னிப்பின்‌ உறுதிப்பாடு என்பது ஒரு விஷயம்‌ ஆகும்‌. இன்னொன்றும்‌, 
கிறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ நிமித்தம்‌, நாம்‌ ஒரு “நித்திய சுதந்தரம்‌” (9:15) பற்றிய 
வாக்குத்தத்தத்தைக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 





Cour சர்‌ இந்த யுகத்தில்‌ ஒரு மேன்மையான பேச்சாளர்‌ 
இருக்கிறார்‌. எபிரெயர்‌ 1:1, 2 வசனப்பகுதி, பழைய ஏற்பாட்டின்‌ காலங்களில்‌ 
தேவனுக்காகப்‌ பேசிய தீர்க்ககரிசிகளை, இன்றைய நாட்களில்‌ தேவனுடைய 
பேச்சாளராக உள்ள கிறிஸ்துவுடன்‌ நேரெதிராக ஓப்பிடுகிறது. மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணம்‌ மத்தியஸ்தப்படுத்தப்பட்ட தூதர்களைக்‌ காட்டிலும்‌ 
(2:2); இவர்‌ மேன்மையான பேச்சாளராக இருக்கிறார்‌ (1:4); மற்றும்‌ 
நியாயப்பிரமாணக்கைக்‌ கொடுத்தவரான மோசேயைக்‌ காட்டிலும்‌ (3:3-6) 
இவர்‌ மேன்மையானவராக இருக்கிறார்‌. 

மேோன்ஹ,காரன நம்பிக்கை. இந்த யுகத்தில்‌ நாம்‌ மேன்மையான 
நம்பிக்கையைக்‌ கொண்டுள்ளோம்‌ (7:19). நமது நம்பிக்கை மேன்மையானதாக 
இருப்பது ஏன்‌? ஒருவேளை இது “திரைக்குள்‌ பிரவேசிக்றெது” என்பதால்‌ 
அவ்வாறு இருக்கலாம்‌ (6:18-20). நமது நம்பிக்கை நமது பரலோக பலனுடன்‌ 
தொடர்புடையதாக உள்ளது. பழைய உடன்படிக்கையின்கழ்‌ வாழ்ந்தவர்கள்‌ 





கொண்டிருந்த நம்பிக்கை என்ன? அடிப்படையில்‌ அவர்களின்‌ நம்பிக்கை, 
பரலோக பலன்‌ மீதல்ல, ஆனால்‌ பூமிக்குரிய வாக்குத்தத்தங்களின்‌ மீதே 
அடிப்படையாக இருந்தது. சிலவேளைகளில்‌ அவர்கள்‌, தேவனுடன்‌ ஒரு 
நித்திய வாழ்வின்‌ சாத்தியக்கூற்றைக்‌ கண்டனர்‌ (காண்க 11:16, 35), ஆனால்‌ 
அதை மங்கலாகவே கண்டனர்‌; இதற்கு நேர்மாறாக நாம்‌, பரலோகத்தின்‌ 


178 


தெளிவான வாக்குத்தத்தங்களைக்‌ கொண்டுள்ளோம்‌. நாம்‌ - பரலோகத்தில்‌ 
வைக்கப்பட்டுள்ள பலனான - “மேன்மையான சுதந்தரத்தை” (10:34) முன்னெதிர்‌ 
நோக்க முடிறெது. 

மெ” ௨8 ஒருவேளை, புதிய உடன்படிக்கையின்‌ மேன்மையான 
பலியே அதை ஒரு மேன்மையான உடன்படிக்கையாக்கும்‌ மிகவும்‌ முக்கியமான 
கூறாக இருக்கலாம்‌ (9:23). எபிரெயர்‌ 9:13, 14 வசனப்பகுதி, மிருகங்களைப்‌ 
பலிசெலுத்தியது என்பது மாம்சம்‌ பரிசுத்தப்படுத்துதலை, வேறு வார்த்தைகளில்‌ 
கூறுவதென்றால்‌ சடங்காச்சாரமான சுத்திகரிப்பை நிறைவேற்றியது என்று 
கூறுகிறது. இருப்பினும்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தமானது அதிகமானதை செய்தது; 
இது மனசாட்சியை சுத்தமாக்கி பாவங்களைக்‌ கழுவுறெது. கிறிஸ்துவின்‌ 
புதிய உடன்படிக்கை பலியானது வல்லமை மிகுந்ததாக இருந்தது என்பதில்‌ 
மேன்மையானதாக இருந்தது; இது பாவங்களை நீக்கிப்போட்டது (காண்க 
9:13, 14; 10:4, 14), எனவே இது ஓரேதரமாகச்‌ செலுத்தப்பட்டது (7:27; 9:25, 
26; மேலும்‌ காண்க 12:24). 

ம்மா ர தலம்‌, கிறிஸ்தவ யுகத்தில்‌ “மனுஷரால்‌ அல்ல, 
கர்த்தரால்‌ ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம்‌” (8:2, 5; மேலும்‌ காண்க 





9:11, 24; 10:1) என்ற மேன்மையான பரிசுத்த ஸ்தலம்‌ உள்ளது. பழைய பரிசுத்த 
ஸ்தலமான, கூடாரம்‌ “உண்மையான கூடாரத்தின்‌” பிரதியாக அல்லது நிழலாக 
மாத்திரமே இருந்தது என்று வேதவசனங்கள்‌ கருத்துத்‌ தெரிவிக்கின்றன. 
தேவனுடைய மக்கள்‌ இன்றைய நாட்களில்‌ அவரைக்‌ தொழுதுகொள்ளும்‌ 
சபையே மேன்மையான பரிசுத்த ஸ்தலமாக உள்ளது. 


மேன்மையான உடன்படிக்கை நமது வாழ்விற்கு 
அர்த்தப்படுத்துவது என்ன? 

பதமா உடனண்ப்டிக்ை. நசி ப் போட ட்டபஇதல்‌.. நாம்‌, புதிய 
மற்றும்‌ மேன்மையான உடன்படிக்கையைக்‌ கொண்டிருப்பதால்‌, பழைய 
உடன்படிக்கை நீக்கிப்போடப்‌ பட்டுள்ளது. எபிரெயருக்கு நிருபத்தை 
எழுதியவர்‌, இரு உடன்படிக்கைகள்‌ பற்றிய தமது ஒப்பீட்டை 8:18ல்‌ 
பின்வரும்‌ வார்த்தைகளுடன்‌ முடித்தார்‌: “புது உடன்படிக்கை என்று அவர்‌ 
சொல்லுகிறதினாலே முந்தினதைப்‌ பழமையாக்கினார்‌; பழமையானதும்‌ 
நாள்பட்டதுமாயிருக்றெது உருவழிந்துபோகக்‌ காலம்‌ சமீபித்திருக்கிறது. ” 
கிறிஸ்துவுக்கு ஐந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே, எரேமியா எழுதியபோதேகூட, 
பழைய உடன்படிக்கை நாள்பட்டதும்‌ “உருவழிந்துபோகத்‌ தயாரானதுமாக” 
இருந்தது. புதிய ஏற்பாட்டின்‌ காலங்களில்‌, அது நீக்கப்போடப்பட வேண்டியதாக 
இருந்தது என்பதை ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்கள்‌ புரிந்துகொண்டிருந்தனர்‌ 
(உதாரணமாக எபிரெயர்‌ 7:11, 12 ஐக்‌ காணவும்‌). ஆகையால்‌ நாம்‌, பழைய 
ஏற்பாட்டை, அதன்‌ கட்டளைகள்‌ நமக்கு நேரடியாக நடைமுறைப்படுவதாகக்‌ 
கண்ணோக்கக்‌ கூடாது, அல்லது பழைய ஏற்பாட்டு காலங்களில்‌ செய்யப்பட்ட 








மார்க்கரீதியான செயல்முறைகளைக்‌ கொண்டு நமது மார்க்கரீதியான செயல்‌ 
களை நியாயப்படுத்த முயற்சிக்கவும்‌ கூடாது. 

உண்மைத்தன்மைக்கு அன்முிததன்‌,. நாம்‌ மேன்மையான 
உடன்படிக்கையின்கீழ்‌ வாழ்கிறோம்‌ என்பதற்கு நாம்‌ நன்றி நிறைந்தவர்களாக 


179 





இருக்க வேண்டும்‌. எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, தமது வாசகர்களுக்கு, 
அவர்கள்‌ புதிய உடன்படிக்கையின்கழ்‌ வாழ்வதால்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்கும்‌ 
ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு நினைவூட்டுவதன்‌ மூலம்‌, அவர்கள்‌ 
உண்மைத்தன்மையுடன்‌ இருந்து, தங்கள்‌ அறிக்கையைப்‌ பற்றிக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று அவர்களை ஊக்குவிக்க விருப்பநோக்கம்‌ கொண்டிருந்தார்‌. 
நாமும்கூட அந்த மேன்மையான உடன்படிக்கையின்&ம்‌ இருப்பதால்‌, 
கர்த்தருக்கு உண்மையுள்ளர்களாக நிலைக்திருக்கும்படி ஊக்குவிக்கப்பட 
வேண்டும்‌. ஒருவேளை நமது நன்றிநிறைந்த தன்மையானது, பழைய 
உடன்படிக்கையின்கழ்‌ கேட்டுக்கொள்ளப்பட்டவற்றைவிட அதிகமானவற்றைச்‌ 
செய்யும்படி நம்மை வழிநடத்த வேண்டும்‌. 

40702 (ம்‌ ண்டணனையின்‌ அர நமக்குக்‌ கிடைத்துள்ள மாபெரும்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ நம்மீது மாபெரும்‌ பொறுப்புகளை வைக்கின்றன என்பதை நாம்‌ 
நினைவில்‌ வைக்க வேண்டும்‌. நாம்‌, புதிய உடன்படிக்கைக்குக்‌ கீழ்ப்படியத்‌ 
தவறினால்‌, பழைய உடன்படிக்கையின்கழ்‌, கீழ்ப்படியாதவர்கள்‌ பெற்றதைக்‌ 
காட்டிலும்‌ பெரிய தண்டனையைப்‌ பெற்றுக்கொள்ளவும்‌ நாம்‌ பாத்திரர்‌ 
ஆவோம்‌ (10:26-29; 2:2, 3). 


முடிவுரை 
மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌, அதைக்‌ கடைப்பிடித்தவர்கள்‌ 
மாபெரும்‌ ஒப்புக்கொடுத்தல்‌ மற்றும்‌ அர்ப்பணித்தலுடன்‌ இருக்க வேண்டும்‌ 
என்று ஏவிற்று; இஸ்ரவேல்‌ மக்களில்‌ பலர்‌, உடன்படிக்கையின்‌ தேவனை 
மறுதலிக்க மறுத்தபடியால்‌ அல்லது அவர்‌ இஸ்ரவேல்‌ மக்களுக்குக்‌ 
கொடுத்திருந்த நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கழ்ப்படியாமலிருக்க மறுத்தபடி யால்‌, 
மரித்துப்‌ போயினர்‌ (காண்க 11:32-38). தாழ்வான நியாயப்பிரமாணமே 
அவ்வகையான ஓப்புக்கொடுத்தலை ஏவமுடிந்தது என்றால்‌, நாம்‌ எதன்கம்‌ 
வாழ்கிறோமோ, அந்தப்‌ புதிய, மேன்மையான உடன்படிக்கை நமக்குள்‌ 
எவ்வளவு பெரிய ஓப்புக்கொடுத்தலை ஏவ வேண்டும்‌! 


குறிப்புகள்‌ 

'மேலும்‌, ஒரு சகோதரரை வெறுத்தல்‌ அல்லது அவருக்கு எதிராக விரோதத்தைக்‌ 
கொண்டிருத்தல்‌ என்பதைத்‌ தடைசெய்த பிரமாணத்தைப்‌ பற்றியும்‌ ஆழ்ந்து சிந்தியுங்கள்‌. 
(காண்க லேவியராகமம்‌ 19:17, 18.) “பழைய ஏற்பாட்டைக்‌ காட்டிலும்‌ புதிய ஏற்பாடு 
உயர்வானது என்று கருத்துத்‌ தெரிவிக்கும்‌ நேர்மாறு ஒன்றிற்கு, எபிரெயர்‌ 12:19-24ஐ௧க்‌ 


காணவும்‌. 


180 


6 
“வரவிருந்த நல்ல 
விஷயங்களின்‌ நீழல்‌” 


[9:1-10.1 


எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தை மேலோட்டமாக வாசித்தலேகூட, 
இது பழைய உடன்படிக்கை - மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌ - மற்றும்‌ 
இயேசு கிறிஸ்துவின்‌ புதிய உடன்படிக்கை ஆகியவற்றிற்கு இடையிலான 
உறவைப்‌ பற்றியதாக உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது. அந்த உறவைப்‌ 
பற்றிய பல உண்மைகளை இந்தப்‌ புத்தகம்‌ நமக்குப்‌ போதிக்கிறது. (1) பழைய 
உடன்படிக்கையைக்‌ காட்டிலும்‌ புதிய உடன்படிக்கை மேன்மையானது என்பது, 
புதிய உடன்படிக்கையைக்‌ காட்டிலும்‌ பழைய உடன்படிக்கை தாழ்ந்ததாக 
உள்ளது என்று அர்த்தப்படுத்துறெது. (2) பழைய உடன்படிக்கை நீக்கிப்‌ 
போடப்பட்டுள்ளது; புதிய உடன்படிக்கை செயல்விளைவில்நிலைத்துள்ளது, 





மற்றும்‌ அதன்கழ்தான்‌ நாம்‌ வாழ்கிறோம்‌. (3) பழைய உடன்படிக்கையில்‌ 
இருந்து நாம்‌ பாடங்கள்‌ கற்றுக்கொள்ள முடியும்‌. உதாரணமாக, வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்ட நாட்டிற்குள்‌ [எகிப்தில்‌ இருந்து புறப்பட்ட] இஸ்ரவேல்‌ மக்கள்‌ 
பிரவேசிக்கத்‌ தவறியது, அவர்கள்‌ செய்தது போல்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
இருக்கக்‌ கூடாது என்று கிறிஸ்தவர்களை எச்சரிப்பதாக உள்ளது. 

இந்தப்‌ பாடத்தில்‌ நாம்‌, இந்த இரண்டு உடன்படிக்கைகளுக்கும்‌ 
இடையிலுள்ள உறவு பற்றிய இன்னொரு சத்தியத்தை வலியுறுத்த 
விரும்புகிறோம்‌: ப LU FDIUTAY புழிய LLU Gaul 
தழல்‌ உன்ன. அந்த சத்தியத்தை மிகச்சிறப்பாக விளக்கப்படுத்தும்‌ ஒரு 
வசனமாக எபிரெயர்‌ 10:1 உள்ளது: “இப்படியிருக்க, நியாயப்பிரமாணமானது 
வரப்போகிற நன்மைகளின்‌ பொருளாயிராமல்‌, அவைகளின்‌ நிழலாய்‌ மாத்திரம்‌ 
இருக்கிறபடியால்‌,' வருஷந்தோறும்‌ இடைவிடாமல்‌ செலுத்தப்பட்டுவருறெ 
ஒரேவிதமான பலிகளினாலே அவைகளைச்‌ செலுத்த வருகிறவர்களை 
ஒருக்காலும்‌ பூரணப்படுத்தமாட்டாது. ”” நியாயப்பிரமாணம்‌ “வரவிருந்த நல்ல 
விஷயங்களின்‌ நிழலாக” உள்ளது என்ற கருத்தைப்‌ பற்றி நாம்‌ சிந்தித்துப்‌ பார்க்க 
விரும்புகிறோம்‌, மற்றும்‌ அதன்‌ பின்பு நாம்‌, குறிப்பாக எபிரெயர்‌ 9ல்‌ இருந்து, 
கிறிஸ்துவின்‌ ஏற்பாட்டை நியாயப்பிரமாணம்‌ எவ்வாறு முன்னிழல்‌ இட்டது 
என்று ஆழ்ந்து சிந்திக்க விரும்புகிறோம்‌. 


ஒரு “நிழலாக” இருத்தல்‌ என்பது எதை 


அர்த்தப்படுத்துகிறது? 
ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்‌, ஒரு “நிழலுக்கான” தமது குறிப்பினால்‌ 


181 


அர்த்தப்படுத்தியது என்ன? பழைய உடன்படிக்கையானது, புதிய 
உடன்படிக்கையைக்‌ குறிப்பிட்ட வழிகளில்‌ முன்நிழலிட்டது - அதாவது 
முன்னுருவகப்‌ படுத்தியது அல்லது மாதிரியாகப்‌ பணியாற்றியது - என்று அவர்‌ 
அர்த்தப்‌ படுத்தினார்‌. ஒருவேளை நீங்கள்‌ ஒரு உயரமான சுவரின்‌ அருகாக 
நடந்துசெல்லுகிறீர்கள்‌ மற்றும்‌ சுவரின்‌ மறுபக்கத்தில்‌ யாரோ நடந்துவரும்‌ 
காலடி ஓசையைக்‌ கேட்கிறீர்கள்‌ என்று வைத்துக்கொள்வோம்‌. அது யார்‌ 
என்பதை உங்களால்‌ காண முடிவதில்லை, எனவே அந்தத்‌ தனிநபர்‌ எவ்வாறு 
இருப்பார்‌ என்பதை நீங்கள்‌ அறிவதில்லை. சுவரின்‌ முனையை நீங்கள்‌ 
நெருங்குகிறபோது, உங்களுக்கு முன்பாக அந்த நபரின்‌ நிழல்‌ இருப்பதை நீங்கள்‌ 
கண்ணோக்குவதாகக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌. அவரை நீங்கள்‌ காண்பதற்கு 
முன்பேகூட, அவரது நிழலில்‌ இருந்தே இப்போது நீங்கள்‌ அவரைப்‌ பற்றிய சில 
விஷயங்களை அறியமுடியும்‌. அதுபோன்றே - கூரான விபரமின்றி விரிவான 
புறக்கோட்டு தோற்றமாக உள்ள - நியாயப்பிரமாணம்‌, சில நிகழ்வுகளில்‌ புதிய 
உடன்படிக்கை பற்றிய முன்கண்ணோக்கை அளிக்கிறது. 

புதிய உடன்படிக்கையின்‌ “நிழல்‌” என்ற வகையில்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ 
சித்தரிப்பு மிகவும்‌ குறிப்பாகப்‌ பின்வரும்‌ மூன்று கருத்துக்களை ஆலோசனையாகத்‌ 
தருகிறது: 

(1) புதிய ஏற்பாட்டின்‌ முன்னுரிமை. கிறிஸ்து வந்து அவரது 
சபையைக்‌ கட்டியெழுப்பியபோது, அவர்‌ பழைய ஏற்பாட்டைப்‌ பிரதி 
எடுக்கவில்லை; மாறாக ஆசரிப்புக்கூடாரம்தான்‌, கிறிஸ்து கட்டியெழுப்பிய 
சபையின்‌ பிரதியாக இருந்தது. ஆகையால்‌, ஆசரிப்புக்கூடாரம்‌ கட்டப்படுவதற்கு 
முன்பே, அந்த சபையானது தேவனுடைய மனதில்‌ நிலவியிருந்தது. 

(2) புதிய ஏற்பாட்டின்‌ மென்மைத்‌ தன்மை. நிழலை ஏற்படுத்தும்‌ 
பொருளானது, அது ஏற்படுத்தும்‌ நிழலைக்காட்டிலும்‌ அதிக மதிப்புடையதாக 
உள்ளது என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. 

(3) இரு உடன்படிக்கைகளின்‌ ஓத்ததன்மை. ஒரு நிழலானது அதை 
ஏற்படுத்தும்‌ பொருளுடன்‌ ஒத்ததாக இருப்பதில்லை, ஆனால்‌ அவை 
இரண்டிற்கும்‌ இடையில்‌ ஒத்ததன்மைகள்‌ உள்ளன: அது போன்றே, பழைய 
ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுடன்‌ ஒத்திருப்பதில்லை, ஆனால்‌ அது பல்வேறு 
வகைகளில்‌ ஒத்ததன்மையைக்‌ காண்பிக்றைது. (அடுத்த பக்கத்தில்‌ உள்ள 





வரைவட்டவணையைக்‌ காணவும்‌.) 


நியாயப்பிரமாணம்‌ எவ்வகையி[களில்‌ 


ஒரு நிழலாக இருந்தது? 


நியாயப்பிரமாணம்‌ எவ்வாறு “வரப்போகிற நன்மைகளின்‌ நிழலாய்‌” 
இருந்தது என்பதற்கான சில வழிகளை நாம்‌ கவனிப்போமாக. 


182 


வரவிருந்த நன்மைகளின்‌ நிழல்‌ 


நிழல்‌ 
கை கழுவும்‌ தொட்டி. பரிசுத்த ஞானஸ்நானம்‌. நமது பரிசுத்த ஸ்தலமான 
ஸ்தலத்திற்கு வெளியே, பரிசுத்த ஸ்கலத்திற்குள்‌ | சபைக்குள்‌ பிரவேசிப்பதற்கு, மக்கள்‌ தங்கள்‌ 
பிரவேசிக்கும்‌ முன்பு ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ பாவங்களைக்‌ கழுவ ஞானஸ்நானம்‌ பெற 
கைகளைக்‌ கழுவிய தொட்டி ஒன்று இருந்தது. வேண்டும்‌. 
தகன பலி பீடம்‌. பரிசுத்த ஸ்தலத்திற்கு சுயத்தைப்‌ பலிசெலுத்துதல்‌. கிறிஸ்தவர்கள்‌ 
வெளியே, மிருகங்களைப்‌ பலியிடும்‌ பீடம்‌ மிருகங்களை அல்ல, ஆனால்‌ தங்களையே 
ஒன்று இருந்தது. பலிசெலுத்த வேண்டும்‌ (ரோமர்‌ 12:1, 2). 
ஆசாரிகள்‌: நியாயத்‌ இன்‌ 8ழ்‌ கிறிஸ்தவர்கள்‌. ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ ஒரு 
மனிதர்களின்‌ ஒரு குறிப்பிட்ட குழுவே சாரியராக இருக்கிறார்‌ (1 பே, 2:5, 9) 
ஆசாரியர்களாக இருக்கத்‌ தகுதி பெற்றிருந்தனர்‌. ஆ ன்‌ தல்‌ ண்ட தத்து 
சயை. சபையானது கிறிஸ்துவினால்‌ 
திரயம்கொள்ளப்பட்ட “பரிசுத்த ஸ்தலமாக” 
உள்ளது, இதில்‌ “ஆசாரியர்கள்‌” (கிறிஸ்தவர்கள்‌) 
ஆராதித்து ஊழியம்‌ செய்கின்றனர்‌. 
தேவனுடைய வசனம்‌. 
தேவனுடைய வசனமாகிய வேதாகமம்‌, 
சபைக்கு வெளிச்சத்தையும்‌ செல்லும்‌ 
திசையையும்‌ கொடுக்றெது. 


பரிசுத்த ஸ்தலம்‌. ஆசரிப்புக்‌ கூடாரத்தினுள்‌, 
ஆசாரியர்கள்‌ மாத்திரம்‌ செல்லக்கூடிய பரிசுத்த 
ஸ்தலம்‌ ஒன்று இருந்தது. 


குத்துவிளக்கு. பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ உட்பகுதியில்‌ வெளிச்சம்‌ கொடுத்த 
குத்துவிளக்குத்‌ தண்டு ஒன்று இருந்தது. 


ர்க்‌ போஜனம்‌. சபையில்‌ 
தேவசமூகத்‌ ப்பம்‌. பரிசுத்த ஸ்தலத்தில்‌ கடக்கக்‌ இராப்‌ 2 A i 
“GB ன்‌ ன டி ன க ம க . நாம்‌, “கர்த்தருடைய போஜனபந்தியில்‌ 
அவசமூக்கது அ 69 ஒனறு இருநதது. பங்கேற்கிறோம்‌” (1 கொரிந்தியர்‌ 10:21). 


தூபமேடை.. பரிசுத்த ஸ்தலத்தில்‌ ஜெபம்‌. ஜெபம்‌ என்பது தூபத்துடன்‌ ஒப்பிடப்‌ 
தூபமேடை ஒன்று இருந்தது, இதிலிருந்து பட்டுள்ளது (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 5:8), 
புகையானது மகாப்பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ ஏனெனில்‌ இது தேவனுடைய சமூகத்திற்கே 
சென்றது. செல்லுகிறது. 

த க! த 2 மாம்சம்‌. (காண்க எபிரெயர்‌ 10:19, 20.) 
திரை. பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ த்க்‌ த சபையில்‌ உள்ளவர்களின்‌ மாம்சமே 
ஸ்தலத்திற்கும்‌ டையில்‌ ஒடு திரை அல்லது அவர்களைப்‌ பரலோகத்தில்‌ இருந்து பிரிக்கும்‌ 

முக்காடு இருந்தது. 
ர “திரையாக” அல்லது முக்காடாக உள்ளது. 
மகாப்பரிசுத்த ஸ்தலம்‌. மகாப்பரிசுத்த ஸ்தலம்‌ . த ந 
ப்‌ ட நட்த ட்‌ பரலோகம்‌. கிறிஸ்து பரலோகத்திற்குள்‌ 
ட்‌ டது அப்ல பதனம்‌ மிகவும்‌ பிரவேசித்தபோது, அங்குசெல்ல நாம்‌ அவரைப்‌ 
ஒய்ப்‌ பகுதியாக இருந்தது; அங்குதான்‌ பின்பற்றுவகைச்‌ சாத்தியமாக்கினார்‌. அங்கு 
தேவன்‌ தமது மக்களைச்‌ சர்தித்தார்‌ பிரதான்‌ நாம்‌ தேவனுடைய பிரசன்னத்தில்‌ இருப்போம்‌. 
ஆசாரியர்‌ மாத்திரமே அதற்குள்‌ பிரவேசித்தார்‌. னு 
கிறிஸ்து. கிறிஸ்து நமது பிரதான ஆசாரியராக 
2 இருக்கிறார்‌, மற்றும்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ 
ம்‌ ரதான ஆசாரியர்‌: ட்டது கீழ்‌ ஊழியம்‌ செய்த பிரதான ஆசாரியார்களைக்‌ 
த்தல்‌ னு ௮ ஆண்டுக்கு ஒருமுறை காட்டிலும்‌ அவர்‌ மேன்மையானவராக 
மாத்திரம்‌ மகாப்பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ சென்ற இருக்றொர்‌ அவர்‌ சமது சொக்க இரக்கத்தை 
பிரதான ஆசாரியர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. எைக்துக்கொண்டு. இரேகர்லாகப்‌ 
பரலோகத்திற்குள்‌ பிரவேசித்தார்‌. 


கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌. கிறிஸ்து, சிலுவையில்‌ 


மிருக இரத்தம்‌. நியாயப்பிரமாணகத்தின்கழ்‌ 
மிருகங்களின்‌ இரத்தமே பாவங்களுக்கான ஒரே | தமது மரணத்தினால்‌, பாவங்களை ஓரேதரமாக 
நீக்கப்போட்டார்‌. 


பலியாக இருந்தது. 





183 


எபிரெயர்‌ 9:1-14ல்‌ நாம்‌, பழைய உடன்படிக்கையின்‌ பலி செலுத்தும்‌ 
முறைமையானது, “வரவிருந்த நல்ல விஷயங்களின்‌ நிழலாக” - இயேசு 
கிறிஸ்துவின்‌ பலியினுடைய நிழலாக - இருந்தது என்று கற்றறிகிறோம்‌. 

பின்வரும்‌ கலந்துரையாடலுக்கு மேடையமைத்த,  9:1-5ல்‌ 
உள்ள வார்த்தைகள்‌, அதன்‌ தோற்றகால வாசகர்களுக்கு, 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ உலகப்பிரகாரமான ஏற்பாடுகளை நினைவூட்டின. 
அந்த ஏற்பாடுகள்‌ பின்வருவனவற்றைச்‌ சித்தரிக்கின்றன: (1) பரிசுத்த ஸ்தலம்‌; 
(2) பரிசுத்த ஸ்தலத்தில்‌ இருந்த பொருள்கள்‌, இவற்றில்‌ குத்துவிளக்குத்தண்டு, 
மேஜை மற்றும்‌ பரிசுத்த அப்பம்‌ ஆகியவை உள்ளடங்கின; (3) மகாப்பரிசுத்த 
ஸ்தலம்‌; மற்றும்‌ (4) மகாப்பரிசுத்த ஸ்தலத்தில்‌ இருந்த பொருள்கள்‌, 
இவற்றில்‌ தரப் மேடை” மற்றும்‌ உடன்படிக்கையின்‌ பெட்டி (அதில்‌ இருந்த 
பொருள்களுடன்‌), அதன்மீது இருந்த சேருபீமுடனான கஇருபாசனம்‌ ஆகியவை 
உள்ளடங்கி. 

9:5ன்‌ படி, இந்தப்‌ பொருள்களின்‌ தனிச்சிறப்பைப்‌ பற்றி இன்னும்‌ 
அதிகமானவை கூறப்பட முடியும்‌. இருப்பினும்‌, இந்தப்‌ பாடத்தில்‌, புதிய 
உடன்படிக்கையைப்‌ பழைய உடன்படிக்கை எவ்வாறு நிழலிட்டது என்பதைப்‌ 
பற்றி வேதவசனம்‌ குறிப்பாகக்‌ கூறுவது என்ன என்பதைப்‌ பற்றி நாம்‌ மிகுந்த 
அக்கறை கொண்டுள்ளோம்‌. ஏற்படுத்தப்படக்‌ கூடிய ஒப்பீடுகள்‌ சிலவற்றிற்கு, 
அடுத்த பக்கத்தில்‌ உள்ள சிறிய வரைவட்டவணையைக்‌ காணவும்‌. 

எபிரெயர்‌ 9ம்‌ அதிகாரம்‌, ஆசாரிப்புக்‌ கூடாரத்தில்‌ இருந்த பொருள்களின்‌ 
குனிச்சிறப்பு பற்றி விரிவாக எடுத்துரைப்பதில்லை. இவற்றைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்ட 
பின்பு, நியாயப்பிரமாணம்‌ என்ற நிழலின்‌ பலி செலுத்தும்‌ முறைமைகள்‌ பற்றி 
9:6-10ல்‌ கவனக்குவிப்பு திரும்புகிறது. 


பலிசெலுத்தும்‌ முறைமையின்கழ்‌ நடைபெற்றது என்ன? 

நியாயப்பிரமாணம்‌ செயல்விளைவில்‌ இருந்த வேளையில்‌, ஆசாரியர்கள்‌ 
முறையாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ சென்றனர்‌ (9:6). இந்தக்‌ கிறிஸ்தவ யுகத்தில்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ எல்லாரும்‌ ஆசாரியர்களாக உள்ளனர்‌ மற்றும்‌ தேவனுக்குப்‌ 
பலிகள்‌ செலுத்தும்‌ பொறுப்பைக்‌ கொண்டுள்ளனர்‌ என்பதை நமக்கு 
நினைவூட்டிக்‌ கொள்வதற்கு இங்கு சற்றே தாமதிக்கலாம்‌. இந்த சூழ்நிலை 
தொடரும்‌ வரையில்‌ “பரிசுத்த ஸ்தலத்திற்குப்போகிற மார்க்கம்‌ இன்னும்‌ 
வெளிப்படவில்லையென்று” 8 மற்றும்‌ 9 ஆகிய வசனங்கள்‌ காண்பிக்கின்றன. 
நியாயப்பிரமாணக்தின்கீம்‌ பரலோகத்திற்குச்‌ செல்லும்‌ மார்க்கம்‌ இறக்கப்பட்டு 
இருக்கவில்லை. பிரதான ஆசாரியர்‌ மாத்திரம்‌ மகாப்பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
சென்றார்‌, மற்றும்‌ அவர்‌ பாவங்களுக்காகப்‌ பலிசெலுத்த மிருகங்களின்‌ 
இரத்தத்துடன்‌ ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நாளில்‌ மாத்திரம்‌ அங்கு சென்றார்‌ 
(9:7). 

இந்தப்‌ பலிகளுடன்‌ தொடர்புடைய வகையில்‌ இருந்த பிரச்சனை என்ன? 
9அ மற்றும்‌ 10 வசனங்களில்‌, இந்த பலிகள்‌ பூரணமற்றவையாக இருந்தன 
என்பதை எழுத்தாளர்‌ காண்பித்தார்‌; அவைகள்‌ பாவங்களை நீக்கிப்போட 
இயலாதவைகளாக இருந்தன (“ஆராதனை செய்கிறவனுடைய மனச்சாட்சியைப்‌ 
பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம்‌”). 

9:11-14ல்‌ நமது கவனம்‌, நிழலில்‌ இருந்து பொருளுக்கு, லேவியத்துவ 





184 


பலிசெலுத்தும்‌ முறைமையின்‌ நிறைவேற்றம்‌ என்ற உண்மைநிலைக்குத்‌ 
திருப்பப்படுறெது.* 


இப்போது நடைபெறுவது என்ன? 

இப்போது நியாயப்பிரமாணம்‌ கடந்து சென்றுள்ள நிலையில்‌, மக்கள்‌ 
தேவனை ஆராதிக்க வேண்டிய வழியில்‌ உள்ள முக்கியமான மாற்றங்களைக்‌ 
காணுகிறோம்‌. (1) மோசேயின்‌ நியாயப்பிரமாணகத்தின்கீழ்‌, ஒரு பிரதான 
ஆசாரியர்‌ இருந்தார்‌; இன்று கிறிஸ்து நமது பிரதான ஆசாரியராக இருக்கிறார்‌ 
(9:11). (2) மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்கம்‌ ஒரு ஆசாரிப்புக்கூடாரம்‌ 
இருந்தது; இன்றைய நாட்களில்‌ “பெரிதும்‌ உத்தமுமான கூடாரம்‌” ஒன்று 
உள்ளது (9:11). (3) மோசேயின்‌ யுகத்தில்‌, ஒரு பரிசுத்த ஸ்தலம்‌ இருந்தது (9:12ல்‌ 
“பரிசுத்த ஸ்தலம்‌” [இது தமிழ்‌ வேதாகமத்தில்‌ “மகா பரிசுத்த ஸ்தலம்‌” என்றே 
உள்ளது] என்பது மகாப்பரிசுத்த ஸ்தலத்தையே உண்மையில்‌ குறிக்கிறது). இயேசு 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசித்தார்‌; அவர்‌ பரலோகத்திற்கே சென்றார்‌. 
(4) நியாயப்பிரமாணத்தின்கழ்‌, பாவங்களுக்கான பலிகள்‌ செலுத்தப்பட்டன; 
ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தமே புதிய உடன்படிக்கையின்‌ பலியாக உள்ளது 
(9:12). (5) முந்திய யுகத்தில்‌, பலிகள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ செலுத்தப்‌ பட்டன; 
இந்த யுகத்தில்‌ கிறிஸ்து, எல்லாக்‌ காலத்திற்கும்‌ “ஒரேதரமாக” ஒரே பலியை 
மாத்திரம்‌ செலுத்தினார்‌ (9:12). 

தனால்‌ ஏற்பட்ட வினைல்‌ எண்ன? கிறிஸ்துவினுடைய பலியின்‌ 
காரணமாக, நித்திய மீட்பு உண்டுபண்ணப்‌ பட்டது (9:12). பழைய 
உடன்படிக்கை சிலவற்றை (சடங்காச்சாரச்‌ சுத்திகரிப்பை; 9:13) நிறைவேற்றியது, 
அனால்‌ புதிய உடன்படிக்கை எல்லாவற்றையும்‌ (உண்மையான சுத்திகரிப்பை; 
9:14) நிறைவேற்றியது. நாம்‌ “ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியஞ்செய்கிறோம்‌” 
என்பது (9:14) கிறிஸ்துவின்‌ பூரணமான பலியின்‌ இன்னொரு விளைவாக இருக்க 
வேண்டும்‌. 


உடன்படிக்கையின்‌ உறுதிப்பாடு 

புதிய உடன்படிக்கையின்‌ நிழலாக பழைய உடன்படிக்கை உள்ளது 
என்பதற்கு இன்னொரு வழி எபிரெயர்‌ 9:15-21ல்‌ காணப்படுகிறது. 
புதிய உடன்படிக்கையின்‌ உறுதிப்பாட்டினுடைய நிழலாகப்‌ பழைய 
உடன்படிக்கையின்‌ உறுதிப்பாடு உள்ளது என்று இவ்வசனங்களில்‌ நாம்‌ 
கற்றறிகிறோம்‌. 

மிருகங்களின்‌ இரத்தம்‌ நிறைவேற்றக்‌ கூடாதிருந்தவற்றைக்‌ கிறிஸ்துவின்‌ 
இரத்தம்‌ நிறைவேற்றச்‌ செயல்விளைவுடையதாக இருக்கிறது; இது மாம்சத்தை 
மாத்திரமல்ல, ஆனால்‌ மனச்சாட்சியையும்‌ சுத்திகரிக்க முடியும்‌. வேறு 
எவ்வாறு இது செயல்விளைவுள்ளதாக இருக்றெது? 9:15ன்‌ படி இது, முதலாம்‌ 
உடன்படிக்கையின்‌ &ம்‌ செய்யப்பட்ட மீறுதல்களில்‌ இருந்து மக்களை மீட்கிறது 
மற்றும்‌ இயேசுவைப்‌ புதிய உடன்படிக்கையின்‌ மத்தியஸ்தராக்குகிறது. 

இயேசு புதிய உடன்படிக்கையின்‌ மத்தியஸ்தராக இருத்தலுடன்‌ அவரது 
மரணம்‌ எவ்வாறு தொடர்பு படுத்தப்‌ படுகிறது? உயில்‌ ஒன்றை எழுதியவரின்‌ 
மரணம்‌, அந்த உயிலைச்‌ செயல்விளைவுடையதாக ஆக்குவதைப்‌ போன்றே, 

இது [இயேசுவின்‌ மரணம்‌] உடன்படிக்கையை சாத்தியமானதாக 


185 


ஆக்குகிறது.” 

இந்தக்‌ கருத்தை விவரிப்பதற்குப்‌ பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள்‌ 
மறுகண்ணோட்டம்‌ இடப்படுகின்றன. முதலாம்‌ உடன்படிக்கை இரத்தத்தைக்‌ 
கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டது (9:18-21). யாத்திராகமத்தில்‌ பதிவுசெய்யப்‌ 
பட்டுள்ளபடி, தேவனுடன்‌ மக்கள்‌ ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்‌ 








கொண்டனர்‌ (யாத்திராகமம்‌ 19). பின்பு தேவன்‌ கட்டளைகளைக்‌ கொடுத்தார்‌ 
(யாத்திராகமம்‌ 20-23). மக்களிடத்தில்‌ நியாயப்பிரமாணம்‌ வாசிக்கப்பட்டது, 
மற்றும்‌ அதைக்‌ கடைப்பிடிக்க அவர்கள்‌ மீண்டும்‌ ஒப்புக்‌ கொண்டனர்‌. 
அடுத்ததாக, உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளப்‌ பட்டிருந்தது என்பதற்கு 
அடையாளமாக, மக்கள்‌ மீது இரத்தம்‌ தெளிக்கப்‌ பட்டது (யாத்திராகமம்‌ 24:8). 
அந்தச்‌ செயலானது உடன்படிக்கையின்‌ மீது நிறைவான முடிவுப்பணிகளைச்‌ 
செய்தது. அந்த நாளில்‌ இருந்து தேவனும்‌ மக்களும்‌ உடன்படிக்கையினால்‌ 
இணைக்கப்‌ பட்டிருந்தனர்‌. அவ்வாறே நாமும்‌, இரத்தத்தினால்‌ ரெயம்கொள்ளப்‌ 
பட்ட ஒரு உடன்படிக்கையின்‌ கழ்‌ வாழ்கிறோம்‌ (காண்க மத்தேயு 26:28). 
நம்முடன்‌ கிறிஸ்து செய்துள்ள உடன்படிக்கையானது, சிலுவையின்‌ மீது அவரது 
மரணத்தினால்‌ இரத்தத்தைக்‌ கொண்டு உறுதிப்‌ படுத்தப்‌ பட்டுள்ளது. 

எபிரெயர்‌ 9:21-28 என்ற அடுத்த பகுதியில்‌, புதிய உடன்படிக்கையின்கழ்‌ 
சுத்திகரிப்பிற்கு, பழைய உடன்படிக்கையினால்‌ அளிக்கப்பட்ட சுத்திகரிப்பு ஒரு 
நிழலாக இருந்தது என்று நாம்‌ கற்றறிகிறோம்‌. 

முதலாவது, 21 மற்றும்‌ 22 ஆதிய வசனங்கள்‌, பழைய உடன்படிக்கையின்கழ்‌, 
அசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ இருந்த பொருள்களின்‌ சுத்திகரிப்பில்‌ இரத்தம்‌ 
உள்ளடங்கி இருந்தது என்ற உண்மையைப்‌ பற்றிப்‌ பேசுகன்றன. இரத்தம்‌ 
இல்லாமல்‌ சுத்திகரிப்பு இருந்ததில்லை. 

இரண்டாவது, ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ இருந்த பொருள்கள்‌ பரலோகத்துப்‌ 
பொருள்களின்‌ பிரதிகள்‌ என்ற வகையில்‌ பேசப்படுகின்றன (9:23). உண்மை 
நிலைகளாக இருப்பவை என்ன? புதிய உடன்படிக்கையின்‌ விஷயங்களே - 
உதாரணமாக சபையும்‌ அதன்‌ ஆராதனையும்‌ - ஆகும்‌. 

மூன்றாவது, உண்மையான சுத்திகரிப்பைச்‌ செயல்விளக்கப்படுத்தும்‌ 
மேன்மையான பலிகளைப்‌ பற்றி நமக்குக்‌ கூறப்படுகிறது. பழைய 
உடன்படிக்கையின்‌ பலிகள்‌ புதிய உடன்படிக்கையின்‌ பூரணமான பலியுடன்‌ 
எவ்வாறு ஓப்பிடப்பட்டு நேரெதிராக ஒப்பிடப்படுகின்றன என்பதை இந்தப்‌ 
பக்கத்தில்‌ உள்ள வரைவட்டவணையில்‌ காணவும்‌. 

நமது வசனப்‌ பகுதியின்‌, எல்லாவற்றையும்‌ உள்ளிட்ட [முழுமையான] 
பாடம்‌ என்னவாக உள்ளது? நாம்‌ மேன்மையான உடன்படிக்கையைக்‌ 
கொண்டுள்ளோம்‌, இதன்கழ்‌ நாம்‌ மேன்மையான பலியைக்‌ கொண்டு சுத்திகரிக்கப்‌ 
படுகிறோம்‌. ஆகையால்‌ நாம்‌, அதை (விசேஷமாக, முதல்‌ வாசகர்களின்‌ 
விஷயத்தில்‌, யூதத்துவத்திற்குத்‌ திரும்பச்‌ செல்லுதலினால்‌) கைவிடக்கூடாது. 
மற்றும்‌ நாம்‌ நன்றிநிறைந்தவர்களாக இருக்க வேண்டும்‌. நாம்‌ அறிந்துள்ளவற்றை 
அறிந்துள்ள நிலையில்‌, நாம்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்£ழ்‌ 
வாழ்வதில்லை என்பதால்‌ நாம்‌ மகிழ்வடைய வேண்டும்‌. அக்கறையின்றி 
தனியாக நிற்கும்‌ ஒருவரை அல்ல, ஆனால்‌ நமக்காக மரித்து தமது சொந்த 
இரத்தத்தின்‌ பலியை பரலோகத்தினுள்ளேயே எடுத்துக்கொண்டு சென்ற ஒரு 
மகாப்பிரதான ஆசாரியர்‌ நமக்கு இருக்கிறார்‌ என்பதால்‌ நாம்‌ தேவனுக்கு நன்றி 








186 


நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும்‌. இப்போது இரட்சிப்பு நம்முடையது 
என்று நாம்‌ அகம்‌ மகிழ முடியும்‌! 


முடிவுரை 
9ம்‌ அதிகாரம்‌, 27 மற்றும்‌ 28 ஆகிய வசனங்களில்‌ ஏற்புடைய முடிவுரை 
ஒன்றைக்‌ கொண்டுள்ளது. இயேசுவின்‌ அனுபவத்தை விவரிப்பதற்கு, மனித 
அனுபவம்‌ பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. மனிதர்‌ மரித்தாக வேண்டும்‌ மற்றும்‌ 
அதன்‌ பின்பு நியாயத்தீர்ப்பிற்கு வந்தாக வேண்டும்‌. அவ்வாறே இயேசுவும்‌ 
மரித்தார்‌ மற்றும்‌ (அவரது இரண்டாம்‌ வருகையில்‌) அவர்‌ நியாயத்தர்ப்பிற்கு 
வருவார்‌. அவர்‌ மறுபடியும்‌ வருகிறார்‌ என்பதை அறிந்த நிலையில்‌, அவருக்கு 
உண்மையானவர்கள்‌ “அவருக்காக ஆவலோடு காத்திருக்கின்றனர்‌.”” அவரது 
மறுவருகைக்கு நீங்கள்‌ ஆவலோடு காத்திருக்கிறீர்களா? 





குறிப்புகள்‌ 

“வரப்போகிற நன்மைகளின்‌” என்ற சொற்றொடர்‌ புதிய உடன்படிக்கையைக்‌ 
குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டின்‌ நிலைப்பாட்டில்‌ இருந்து கண்ணோக்குகையில்‌, 
அந்த “நன்மைகள்‌” இனி வரப்போகிறவைகளாக இருந்தன; நமது கண்ணோக்கில்‌ 
இருந்து பார்க்கையில்‌, அவைகள்‌ ஏற்கனவே வந்திருக்கின்றன. எனவே நமக்கு, 
அவைகள்‌ “வந்திருக்கிற நன்மைகளாக” உள்ளன. “நியாயப்பிரமாணம்‌ ஒரு நிழலாக 
இருந்தது என்று சுட்டிக்காண்பிக்கும்‌ மற்ற வசனங்களில்‌, 9:9, 11, 23, 24 ஆகியவை 
உள்ளடங்குகின்றன. “தூபமேடை உண்மையில்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ இருந்தது; இந்த 
மேடையில்‌ இருந்து தூபப்புகை மகாப்பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ சென்றது என்பதால்‌, 
இங்கு இது மகாப்பரிசுத்த ஸ்தலத்திற்கு உரியது என்ற வகையில்‌ பேசப்படுகிறது. “இரு 
உடன்படிக்கைகளிலும்‌ பலிகள்‌ எங்கு செலுத்தப்பட்டன (வசனம்‌ 11), பலிசெலுத்தியது 
யார்‌ (வசனம்‌ 11), செலுத்தப்பட்ட பலிகளின்‌ வகைகள்‌ (வசனம்‌ 12) மற்றும்‌ பலிகளின்‌ 
செயல்விளைவுகள்‌ (வசனங்கள்‌ 9ஆ, 13-15) ஆகியவற்றில்‌ உள்ள வேறுபாடுகளைக்‌ 
கவனிக்கவும்‌. “9:16, 17ல்‌ “உடன்படிக்கை” என்ற மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ள 
வார்த்தை, தேவன்‌ இஸ்ரவேல்‌ மக்களுடன்‌ ஏற்படுத்திய உடன்படிக்கை போன்றது என்ற 
வகையில்‌, ஒரு உடன்படிக்கையை அல்லது ஒப்பந்தத்தைக்‌ குறிக்க முடியும்‌. இருப்பினும்‌ 
இதே வார்த்தை, “கடைசி உயில்‌ மற்றும்‌ சாசனம்‌” என்ற சொல்விளக்கத்தின்படி, ஒரு 
“உயிலை” அல்லது “சாசனத்தை” குறிப்பிட முடியும்‌. எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தில்‌ 
இவ்வார்த்தை வழக்கமாக “உடன்படிக்கை” என்று அர்த்தப்படுகிறது, ஆனால்‌ இங்கு 
இது “உயில்‌” அல்லது “சாசனம்‌” என்று அர்த்தப்‌ படுகிறது. [தமிழ்‌ வேதாகமத்தில்‌ 
இவ்வசனங்களில்‌ இவ்வார்த்தை “மரணசாதனம்‌” என்று மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ளது]; 
இருப்பினும்‌ இது “மரணசாசனம்‌” என்று இருந்திருக்க வேண்டும்‌. 


187 


புதியது (பொருள்‌) பழையது (நிழல்‌) 


இறிஸ்து பிரவேசித்தார்‌ (9:24). பிரதான உ த்‌ i பவ தர்‌ 


கைகளால்‌ செய்யப்பட்டதாயிருந்த 


மெய்யான பரிசுத்த ஸ்கலம்‌ (9:24). பரிசுத்த ஸ்தலம்‌, மெய்யான 
ஒன்றின்‌ பிரதி (9:24). 


ஒரே தரம்‌ (9:12.28). மீண்டும்‌ மீண்டும்‌ (9:25; 10:1). 


கிறிஸ்து தம்முடைய சொந்த தமது சொந்தமாயிராத 
இரத்தத்துடன்‌ (9:26). இரத்தத்துடன்‌ (9:25). 


DW Lu ws LI, பைய LLL wali 





188 


7 
பூரணர்பறுத்தும்‌ பலி மற்றும்‌ 
தன்‌ மறைகருத்துக்கள்‌ 


[(அதீகாரம்‌ 10) 


பாவத்திற்கான பலிகள்‌ காலத்தின்‌ உதயத்திலே இருந்தே செலுத்தப்பட்டு 
வருகின்றன. ஆதியாகமத்தின்படி மனித வரலாற்றின்‌ மிகத்தொடக்க 
காலத்திலேயே, தேவனுக்குப்‌ பலிகள்‌ செலுத்தப்‌ படுதல்‌ தொடங்கிற்று. 
பின்பு மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌ பலிகள்‌ செலுத்துதலைக்‌ கேட்டுக்‌ 





கொண்டது. புறதெய்வ வணக்கத்தவர்கள்கூட பலிசெலுத்தும்‌ முறைமைகளைக்‌ 
கொண்டிருந்தனர்‌. இது எதற்காக? பலிசெலுத்தப்பட்ட அந்த மிருகங்கள்‌ - 
பல ஆயிரக்கணக்கான ஆட்டுக்‌ குட்டிகளும்‌ வெள்ளாடுகளும்‌ எருதுகளும்‌ 
ஆகிய அவை யாவையும்‌ - எவ்வளவு பாவங்களை நீக்கிப்போட்டன? அந்தக்‌ 
கேள்விக்கு, எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தில்‌ தரப்பட்டுள்ளபடியான பதிலைக்‌ 
கவனியுங்கள்‌: 


இப்படியிருக்க, நியாயப்பிரமாணமானது வரப்போகிற 
நன்மைகளின்‌ பொருளாயிராமல்‌, அவைகளின்‌ நிழலாய்‌ 
மாத்திரம்‌ இருக்கிறபடியால்‌, வருஷந்தோறும்‌ இடைவிடாமல்‌ 
செலுத்தப்பட்டுவருறெ ஒரேவிதமான பலிகளினாலே அவைகளைச்‌ 
செலுத்த வருகிறவர்களை ஒருக்காலும்‌ பூரணப்படுத்தமாட்டாது. 
பூரணப்படுத்துமானால்‌, ஆராதனை செய்கிறவர்கள்‌ ஒருதரம்‌ சுத்த 
மாக்கப்பட்டபின்பு, இன்னும்‌ பாவங்களுண்டென்று உணர்த்தும்‌ 
மனச்சாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால்‌, அந்தப்‌ பலிகளைச்‌ 
செலுத்துகிறது நிறுத்தப்படுமல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடி யால்‌, 
பாவங்கள்‌ உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும்‌ நினைவுகூருதல்‌ 
உண்டாயிருக்கிறது. அல்லாமலும்‌, காளை வெள்ளாட்டுக்கடா 
இவைகளுடைய இரத்தம்‌ பாவங்களை நிவர்த்திசெய்யமாட்டாதே 
(எபிரெயர்‌ 10:1-4). 





எந்த மிருகத்தின்‌ இரத்தத்தினாலும்‌ எந்த ஒரு பாவமும்‌ நீக்கப்படவில்லை! 
பின்பு மக்கள்‌ இரட்சிப்பைப்‌ பெற்றுக்கொள்ளக்‌ கூடுவது எவ்வாறு? பாவங்கள்‌ 
நீக்ப்போடப்‌ படுவதற்கு, பலியொன்று செலுத்தப்பட வேண்டும்‌ என்பது 
தெளிவாக உள்ளது; ஆனால்‌ அந்த நோக்கத்தை மிருகங்களின்‌ இரத்தம்‌ 
நிறைவேற்றாது என்றால்‌ வேறு எது அதை நிறைவேற்றும்‌? 

அந்தக்‌ கேள்விக்கு எபிரெயர்‌ 10ம்‌ அதிகாரம்‌ பதில்‌ அளிக்கிறது. மிருக 
பலிகள்‌ பிழையானவைகளாக இருந்தன. மிருக பலிகளால்‌ நிறைவேற்றப்பட 
முடியாதிருந்ததை நிறைவேற்றிய பூரணமான பலியைப்‌ பற்றி வசனப்பகுதி 


189 


விவரிக்கிறது, பின்பு அது அந்த பூரணமான பலியின்‌ விளைவுகளைப்‌ பற்றிக்‌ 
கூறுகிறது. 


நமது பூரணமான பலியாகிய கிறிஸ்து 

எபிரெயர்‌ 10:1-18ல்‌ நாம்‌, பழைய மற்றும்‌ புதிய உடன்படிக்கைகளுக்கு 
இடையிலான மிகமுக்கியமான வேறுபாட்டைக்‌ காணுகிறோம்‌. 
(வசனப்பகுதியை வாசிக்கவும்‌.) புதிய உடன்படிக்கையின்‌ 
மேன்மையான பிரமாணங்களிலோ அல்லது பழைய உடன்படிக்கையைவிட 
புதிய உடன்படிக்கையில்‌ உள்ள மேன்மையான ஓழுக்கங்களிலோ பிரதான 
வேறுபாடு இருப்பதில்லை. பழைய ஏற்பாட்டுடன்‌ ஒப்பிடுகையில்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ தேவனைப்‌ பற்றிக்‌ காணப்படும்‌ அதிகம்‌ கிருபையுள்ள 
சித்தரிப்பிலும்‌ இந்த வேறுபாடு இருப்பதில்லை. மாறாக இது, பின்வரும்‌ ஒரே 
எளிய உண்மையில்‌ காணப்படுகிறது: கா உட்க, LITO GOT 
7272... இயை DODGED புழிய LD - Dogar 
YLT படப்‌ ௫010ம்‌ - LTOUGIGCDOT BIBULIGLITL GA EUG, YT GD 
அது செய்கிறது. பின்வரும்‌ கருத்துக்களைப்‌ பற்றி ஆழமாகச்‌ சிந்தித்துப்‌ 
பாருங்கள்‌: 





MGIB ரவா மற 2521701172. இயலாமை QELS, 
yd Dy பரி அதப்‌ Oi டதத (10:1-4). மிருகபலிகள்‌ 
பாவங்களை நீக்கப்‌ போதுமானவைகளாக இருந்திருந்தால்‌, அவைகள்‌ 
செலுத்தப்படுவது நிறுத்தப்‌ பட்டிருக்கும்‌. அவைகள்‌ நிறைவேற்றிய நன்மை 
என்ன? 10:1-4ன்படி, அவைகள்‌ பாவங்களை நினைவூட்டுபவையாகவே 
இருந்தன. (நியாயப்பிரமாணக்திற்குக்‌ கீழ்ப்பட்ட காலத்தில்‌ ஒவ்வொரு 
ஆண்டும்‌ பாவங்கள்‌ “முன்னதாக உருளவிடப்‌ பட்டிருந்தன” என்று இவ்வசனப்‌ 





பகுதி போதிப்பதில்லை. மிருகபலி “பாவங்களை முன்னதாக உருளச்‌” செய்யக்‌ 
கூடியதாக இருந்தது என்று கூறுதலானது, அந்த பலிகளுக்கு வேதவசனங்கள்‌ 
உரித்தாக்குவதை விட அதிகமான வல்லமையை உரித்தாக்குவதாக உள்ளது. ') 

Dri irr Gr 21020220,722022,4/2 Dg BEB GCL NLT 
சங்கீதம்‌ 40ல்‌ இருந்து வருகிற ஒரு மேற்கோள்‌ இந்தக்‌ கருத்தை நிரூபிக்க 
உதவுகிறது. பலிகளை (மற்றும்‌ நியாயப்பிரமாணத்தை) கிறிஸ்து நீக்ப்போட்டு 
“உயிலை” - அதாவது, புதிய ஏற்பாட்டை அல்லது புதிய உடன்படிக்கையை 
நிலைநாட்டினார்‌ (10:9). இந்த உடன்படிக்கையை நிலைநாட்டுவதில்‌ அவரது 
வெற்றி என்பது நாம்‌ பரிசுத்தமாக்கப்பட முடியும்‌ என்று அர்த்தப்படுகிறது 
(10:10). 

PUT BG LADUE DTD DGS 24221௧1227: Dlg Dhow Garin 
(10:11-14). 14ம்‌ வசனம்‌ இரண்டு கருத்துக்களை வலியுறுத்துறெது. முதலாவது, 
கிறிஸ்து ஒரே ஒரு பலியைச்‌ செலுத்தினார்‌ (இது நியாயப்பிரமாணத்தின்‌ கழ்‌ 
செலுத்தப்பட்ட பல பலிகளுக்கு நேர்மாறானதாக உள்ளது). இரண்டாவது, 
அந்த பலிசெலுத்துகலில்‌ இருந்து பயன்‌ அடைந்தவர்கள்‌ அவர்கள்‌ பாவிகளாக 
இருந்தனர்‌ என்று ஆண்டுக்குப்‌ பின்‌ ஆண்டாக வெறுமனே நினைவூட்ட ப்பட்டுக்‌ 
கொண்டிராமல்‌, “எல்லாக்‌ காலத்திற்கும்‌ பூரணப்படுத்தப்‌” பட்டிருந்தனர்‌. 
நியாயப்பிரமாணம்‌ செய்ய முடியாதிருந்தகை, கிறிஸ்துவின்‌ பலி - செய்தது: 
மிருகபலிகள்‌ “ஒருக்காலும்‌ பூரணமாக்குவதில்லை” (10:1), ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ 





190 


இரத்தம்‌ அதைச்‌ செய்ய முடிகிறது. 

DS பரவுமாறு Wor TLCS YAS ரன 
பணால்‌ GWE TN வைகானாக உள்ளத. நேரெதிரான பலிகள்‌ 
பற்றிய கலந்துரையாடல்‌ 17 மற்றும்‌ 18 ஆதிய வசனங்களில்‌ உச்சநிலையை 
அடைகிறது: “அவர்களுடைய பாவங்களையும்‌ அவர்களுடைய 
அக்கிரமங்களையும்‌ நான்‌ இனி நினைப்பதில்லை என்பதைச்‌ சொல்லுகிறார்‌. 
இவைகள்‌ மன்னிக்கப்பட்டதுண்டானால்‌, இனிப்‌ பாவத்தினிமித்தம்‌ பலி 
செலுத்தப்படுவதில்லையே. ” மன்னிப்பு என்பதே பழைய ஏற்பாடு மற்றும்‌ புதிய 
ஏற்பாடு ஆகியவற்றிற்கு இடையிலான மிகவும்‌ உயிர்த்துடிப்புள்ள வேறுபாடாக 
இருக்கிறது. பூரணமான பலியின்‌ விளைவான இந்த மன்னிப்பு, பலிகள்‌ திரும்பத்‌ 
இரும்பச்‌, செலுத்தப்படுவதைத்‌ தேவையற்றதாக ஆக்குகிறது. அந்த உண்மை 
நமக்கு ஒரு கேள்வியைக்‌ கொண்டுவருகிறது: நமது வாழ்வில்‌ இந்தப்‌ பூரணமான 
பலி அர்த்தப்படுத்த வேண்டியது என்ன? 


பூரணமான அந்தப்‌ பலியினால்‌ நமக்கு 
உண்டான மறைமுகக்‌ கருத்துக்கள்‌ 
பூரணமான பலியினால்‌ சுத்திகரிக்கப்படுதலானது நமக்கு 
ஆசீர்வாதங்களையும்‌ பொறுப்புகளையும்‌ கொண்டு வருகிறது. 


நமது ஆசீர்வாதங்கள்‌ 

ஆசீர்வாதங்கள்‌ யாவை? (எபிரெயர்‌ 10:19-21ஐ வாசிக்கவும்‌.) அவைகள்‌ 
“பரிசுத்தஸ்தலத்தில்‌ பிரவேசிப்பதற்கு இயேசுவினுடைய இரத்தத்தினாலே 
நமக்குத்‌ தைரியம்‌ உண்டாயிருக்கிற“து (10:19, 20) என்பதும்‌, “தேவனுடைய 
வீட்டின்மேல்‌ அதிகாரியான மகா ஆசாரியர்‌ நமக்கு ஒருவர்‌ இருக்கறொர்‌” (10:21) 
என்பதும்‌ ஆகும்‌. இந்த ஆசீர்வாதங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ “படியால்‌ ...” அல்லது 
“படியினாலும்‌” என்ற வார்த்தையைக்‌ கொண்டு முடிவதைக்‌ கவனியுங்கள்‌. 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்க நமக்கு மார்க்கம்‌ உண்டாகியுள்ளது என்றும்‌ 
கிறிஸ்துவை நமது பிரதான ஆசாரியராகக்‌ கொண்டுள்ளோம்‌ என்றும்‌ அறிதல்‌ 
எவ்வளவு ஆச்சரியமானதாக உள்ளது! 


நமது பொறுப்புகள்‌ 

நமது பொறுப்புகள்‌ யாவை? அவற்றை நாம்‌ எபிரெயர்‌ 10:22-25ல்‌ 
காணுகிறோம்‌. இந்த வசனப்பகுதியில்‌ மூன்று பொறுப்புகள்‌ பட்டியல்‌ 
இடப்பட்டுள்ளன, அவை ஒவ்வொன்றின்‌ நிறைவுப்‌ பகுதியிலும்‌ “கடவோம்‌ ...” 
என்ற வார்த்தை வருகிறது. 

“மேரச. கனம்‌” (10:22). இப்போது நாம்‌ “உண்மையுள்ள 
இருதயத்தோடும்‌ விசுவாசத்தின்‌ பூரண நிச்சயத்தோடும்‌” தேவனிடத்தில்‌ 
கிட்டிச்‌ சேர வேண்டும்‌ (மற்றும்‌ இன்னும்‌ கிட்டுச்‌ சேருதலைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌). மற்றும்‌ கடந்தகாலத்தில்‌ நாம்‌, “துர்மனச்சாட்சி நீங்கத்‌ 
தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும்‌, சுத்த ஜலத்தால்‌ கழுவப்பட்ட 
சாீரமுள்ளவர்களாயும்‌”' ஆக்கப்பட்டிருந்தோம்‌ (வேறு வார்த்தைகளில்‌ 
கூறுவதென்றால்‌, நாம்‌ மனந்திரும்பினோம்‌ மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றோம்‌) என்ற காரணத்தினால்‌, இன்றைய நாட்களில்‌ நாம்‌ அவரைக்‌ 


191 


கிட்டிச்சேரும்‌ உரிமை கொண்டிருக்கிறோம்‌. பிந்திய இந்த இரு நிபந்தனைகளும்‌ 
முற்றுவினைச்சொல்லில்‌ உள்ளன; இவைகள்‌ கடந்தகால செயல்பாட்டைக்‌ 
கருத்தாகக்‌ தெரிவிக்கின்றன, இவற்றின்‌ விளைவுகள்‌ நிகழ்காலத்தில்‌ இன்னும்‌ 
உணரப்படுபவைகளாக உள்ளன. கடந்தகாலத்தில்‌ நாம்‌ மனந்திரும்பினோம்‌ 
மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றோம்‌, மற்றும்‌ அது நாம்‌ இப்போது தொடர்ந்து 
கட்டிச்‌ சேரமுடியும்‌ என்று அர்த்தப்படுத்துகிறது. நாம்‌ தொடர்ந்து தேவனைக்‌ 
கிட்டிச்சேருபவர்களாக இருப்பது அவசியமாக உள்ளது! 

yori 2A sss கம்‌” (10:23). எழுத்தாளர்‌ தமது 
வாசகர்களை, “நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில்‌ அசைவில்லாமல்‌ 
உறுதியாயிருக்கக்கடவோம்‌” என்று வேண்டிக்கேட்டுக்‌ கொண்டார்‌. இந்த 
நிருபம்‌ யாருக்கு எழுதப்பட்டதோ, அந்த சகோதரர்கள்‌ அலைபாய்ந்து 
கொண்டிருந்தனர்‌ என்பதே அவர்களிடத்தில்‌ இருந்த பிரச்சனையாகும்‌; 
அவர்கள்‌ உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ளாது போகும்‌ அபாயத்தில்‌ இருந்தனர்‌! 
அது இன்றைய நாட்களிலும்‌ சிலரது பிரச்சனையாக உள்ளது. நமக்கும்கூட 
இந்தச்‌ செய்தி தேவைப்படுகிறது: கிறிஸ்துவில்‌ உள்ள விசுவாசத்தை விடாது 
பற்றிக்கொள்ளுங்கள்‌! 

“ஓரும்‌? LDN sLட கோரம்‌” (10:24, 25).° நாம்‌ என்ன 
செய்யும்படி நம்மை இவ்வசனப்பகுதி அழைக்கிறது? (1) நாம்‌, “ஒருவர்‌ 
மற்றவரைத்‌ தூண்டுவது ஏ சாஸ்தி ஆர்ஜித அதி Cag ...” 
மற்றவர்கள்‌ எப்படி இருக்க வேண்டுமோ, அப்படி இருப்பதற்கு மிகச்சிறந்த 
வழியைக்‌ கண்டறிய நாம்‌ முயற்சி மேற்கொள்ள வேண்டும்‌. (2) நாம்‌ 
“அன்புக்கும்‌ நற்கிரியைகளுக்கும்‌ நாம்‌ ஏவப்படும்படி ஓவ 
கச” வெண்டும்‌. “ஏவப்படும்படி” (“தூண்டப்படும்படி KJV) என்று 
மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ள வார்த்தை, வழக்கமாக எதிர்மறைக்‌ கருத்தில்‌ 
பயன்படுத்தப்‌ படுகிறது, ஆனால்‌ இவ்விடத்தில்‌ அது ஒரு நல்ல கருத்தில்‌ 
பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. நாம்‌ செய்ய வேண்டியவற்றைச்‌ செய்வதற்கு, நாம்‌ 
ஒருவர்‌ மற்றவரைத்‌ தூண்டுபவர்களாகவும்‌ முன்தள்ளுபவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. (3) நாம்‌ அன்புக்கும்‌ யைக்‌” ஒருவர்‌ மற்றவரை ஏவ 
[தாண்ட] வேண்டும்‌. தேவனுடைய மக்கள்‌ அன்பு காட்டும்படி “ஒருவரை 
ஒருவர்‌ தூண்டுதலைக்‌ கவனிக்க” வேண்டும்‌ என்று நமக்குக்‌ கூறப்படுதல்‌ 
ஆர்வத்திற்கு உரியதாக உள்ளது! அன்புக்கு மற்றவர்களை “ஏவுதல்‌” என்பது 
அனேகமாக, அவர்கள்‌ தேவன்மீதும்‌ ஒருவர்‌ மற்றவர்மீதும்‌ கொண்டுள்ள 





அன்பைக்‌ காண்பிக்கும்படி அவர்களை வேண்டிக்‌ கேட்டுக்கொள்வதாக 
இருக்கலாம்‌. 

இந்தப்‌ பணிப்பொறுப்புகளை நாம்‌ எவ்வாறு நிறைவேற்ற முடியும்‌? நாம்‌ 
கூடிவருதலால்‌, ஒருவர்‌ மற்றவரை அன்புக்கும்‌ நற்கிரியைகளுக்கும்‌ “ஏவுகிறோம்‌.” 
கூடிவருதலை நாம்‌ புறக்கணிக்கக்‌ கூடாது, ஆனால்‌ அதற்குப்‌ பதிலாக நாம்‌ 
ஒருவர்‌ மற்றவரை ஊக்குவிக்க வேண்டும்‌. நாம்‌ ஒன்றுகூடி வருதல்‌ என்பது 
ஊக்குவித்தலுக்கான முதன்மை வழியாக உள்ளது. சபைகூடி வரும்போது, 
ஒவ்வொரு நபரும்‌ வந்திருத்தல்‌ அல்லது வராதிருத்தல்‌ என்பதில்‌ இருந்து 
ஊக்குவித்தல்‌ அல்லது ஊக்கம்‌ இழக்கச்‌ செய்தல்‌ விளைகிறது. 

நாம்‌ ஒருவர்‌ மற்றவரை ஊக்குவிக்க வேண்டியது ஏன்‌? ஏனென்றால்‌ 
நாளானது “நெருங்குகிறது!” “நாள்‌” என்பது அனேகமாக நியாயத்தீர்ப்பு நாளைக்‌ 


192 


குறிக்கலாம்‌. அந்த வேளை எப்போதுமே நெருங்குகிறதாக உள்ளது; அது 
முதலாம்‌ நூற்றாண்டில்‌ உடனடியாக வருவதாயிருந்தது, மற்றும்‌ அது இன்றைய 
நாட்களில்‌ இன்னும்‌ அதிகமாக உடனடியாக வருவதாயிருக்கறது. 

Dis பொறா கர்‌ ற GoD Dh DBT தர) gig 
அது என்ன? மேற்கூறப்பட்ட ஆசீர்வாதங்களே, நமது கிறிஸ்தவக்‌ 
கடமைகளை நாம்‌ நிறைவேற்றுவதற்குத்‌ தேவையான ஊக்குவித்தலை 
நமக்குத்தரவேண்டும்‌. இருப்பினும்‌, மற்ற ஊக்குவித்தலும்‌ தரப்பட்டுள்ளது. 
இந்த நிருபத்தின்‌ முந்திய பகுதியொன்றில்‌ நாம்‌ கண்டுள்ளபடி (காண்க எபிரெயர்‌ 
6), பலன்‌ - மற்றும்‌ தண்டனை அணுகுமுறை பயன்படுத்தப்‌ படுகிறது. 

(1) ELL ATM ஊீறைசரசைையர்‌ (10:26-81). இந்த நிருபத்தின்‌ 
வாசகர்கள்‌, கீழ்ப்படியாமையின்‌ விளைவுகளைப்‌ பற்றிப்‌ பேசுவதன்‌ மூலம்‌ 
ஒருவர்‌ மற்றவரை உஊக்குவிக்கும்படி அவர்களை ஏவவேண்டும்‌ என்று 
எழுத்தாளர்‌ நாடினார்‌. 26 முதல்‌ 31 வரையுள்ள வசனங்கள்‌, பழைய ஏற்பாட்டுப்‌ 
பலிமுறைமையை நமக்கு நினைவூட்டுகின்றன, அதில்‌ “பலத்த கையுடன்‌” 
செய்யப்பட்ட பாவங்களுக்கு அதாவது, தேவனுக்கெஇராக கலகம்‌ செய்து 





அல்லது அவரை எதிர்த்து வெளிப்படையாகச்‌ செய்யப்படும்‌ பாவங்களுக்கு 
பலிகள்‌ செலுத்தப்படுவதற்கு ஏற்பாடுகள்‌ எதுவும்‌ இருந்ததில்லை (காண்க 
யாத்திராகமம்‌ 14:8; எண்ணாகமம்‌ 33:3); இதே விஷயம்‌ புதிய முறைமையிலும்‌ 
உண்மையானதாக உள்ளது என்பதே மறைமுகக்‌ கருத்தாக உள்ளது. இங்கு நாம்‌, 
இன்றைய நாட்களில்‌ மகிழ்வுடன்‌ அனுபவித்துக்‌ கொண்டிருக்கும்‌ மேன்மையான 
முறைபற்றிய பின்விளைவு உண்மையைக்‌ கண்டறிகிறோம்‌: நமது முறைமையின்‌ 
கேட்டுக்கொள்ளுதல்களை நாம்‌ புறக்கணித்தால்‌ அல்லது கைவிட்டால்‌ 
அல்லது கீழ்ப்படியாமல்‌ போனால்‌, பழைய முறைமையின்‌ கழ்‌ மக்கள்‌ பெற்ற 
மிகமோசமான தண்டனையைப்‌ பெற நாம்‌ தகுதியானவர்கள்‌ ஆகிறோம்‌. 

(2) 450/2) LL DDL BG ஏண்ட MTBGEGZEம (10:32-39). 
வாசகர்கள்‌ கிறிஸ்தவத்தில்‌ ஏற்கனவே முதலீடு செய்திருந்த காலத்தையும்‌ 
முயற்சியையும்‌ வீணாக்க வேண்டாம்‌ (10:32-34), அனால்‌ வாக்குத்தத்தங்களையும்‌ 
கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுவதால்‌ கிடைக்கும்‌ பலன்களையும்‌ நினைவில்‌ வைத்துக்‌ 
கொண்டு (10:35) விசுவாசமுள்ளவர்களாகத்‌ தங்களைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌ (10:36-39) என்று ஊக்குவிக்கப்‌ பட்டனர்‌. 





முடிவுரை 

கிறிஸ்துவின்‌ பூரணமான பலி நம்‌ ஒவ்வொருவருக்குமானதாக இருந்தது. 
ஆசீர்வாதங்களை நாம்‌ எடுத்துக்கொண்டால்‌, அவை நமக்குரியவையாகின்றன: 
நாம்‌ மன்னிப்பு, பரிசுத்தஸ்தலத்திற்குள்ச்‌ செல்லும்‌ மார்க்கம்‌ மற்றும்‌ நமது 
பிரதான ஆசாரியராக கிறிஸ்துவைக்‌ கொண்டிருத்தல்‌ ஆகியவற்றைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. 

இருப்பினும்‌, நிறைவான பலனை மகிழ்வுடன்‌ அனுபவிப்பதற்கு நாம்‌, 
தேவனிடத்தில்‌ தொடர்ந்து கிட்டிச்‌ சேர வேண்டும்‌, கிறிஸ்துவுக்குள்‌ நமது, 
கீழ்ப்படிதலான விசுவாசத்தை உறுதியாகப்‌ பற்றிக்கொண்டிருக்க வேண்டும்‌ 
மற்றும்‌ அன்புக்கும்‌ நற்கிரியைகளுக்கும்‌ ஒருவர்‌ மற்றவரை ஊக்குவிக்க 
வேண்டும்‌. விசேஷமாக நாம்‌, விசுவாசத்துடன்‌ ஒன்றுகூடி. வருதல்‌ மூலமாக 
இசைச்‌ செய்ய முடியும்‌. 





193 


தேவனுடைய திட்டத்திற்குக்‌ கீழ்ப்படியக்‌ தவறி இருக்கிறீர்களா? 
அப்படியென்றால்‌, முன்னெதிர்‌ நோக்குவதற்குப்‌ பயம்‌ நிறைந்த சல 
விஷயங்கள்‌ உள்ளன. நாம்‌ யாவருமே தேவனுடைய அன்பின்‌ கரங்களில்‌ 
பாதுகாப்பாக மூடப்பட்டிருத்தலையே விரும்புகிறோம்‌. இருப்பினும்‌ நீங்கள்‌ 
அவிசுவாசமானவராக இருந்தால்‌, நீங்கள்‌ தேவனுடைய கோபம்‌ நிறைந்த 
கரங்களுக்குக்‌ கஇழாகும்‌ அபாயத்தில்‌ இருக்கிறீர்கள்‌. “ஜீவனுள்ள தேவனுடைய 
கைகளில்‌ விழுகிறது பயங்கரமாயிருக்குமே” (10:31). 





குறிப்புகள்‌ 

'நியாயப்பிரமாணத்தின்‌ கழ்‌ பாவங்கள்‌ “நிவர்த்தி செய்யப்படவில்லை” மற்றும்‌ 
மிருகபலிகள்‌ பாவங்களை நீக்கிப்போட இயலாது என்றால்‌ (10:4), நியாயப்பிரமாணத்தின்‌ 
கீழ்‌ வாழ்ந்திருந்த மக்கள்‌ இரட்சிக்கப்படக்‌ கூடுவது எவ்வாறு? அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினால்‌ இரட்சிக்கப்படுகின்றனர்‌ என்பதே இதற்குப்‌ பதிலாக உள்ளது! அதாவது 
அவர்‌ மரிப்பதற்கு முன்பு செய்யப்பட்ட பாவங்களையும்‌ அவர்‌ மரித்ததற்குப்‌ பின்பு 
செய்யப்பட்ட பாவங்களையும்‌ நீக்கிபோடுவதற்கு அந்த இரத்தம்‌ பின்னோக்கியும்‌ 
முன்னோக்கியும்‌ பாய்ந்தது. கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ சுத்திகரிக்கப்‌ படுவதற்கு, 
அவருக்கு முன்பு வாழ்ந்தவர்கள்‌ நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிதல்‌ உள்ளவர்களாக 
வாழ்ந்திருக்க வேண்டும்‌, மற்றும்‌ இன்றைய நாட்களில்‌ மக்கள்‌ சுவிசேஷத்திற்குக்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌. “இந்தப்‌ புத்தகத்தின்‌ முந்திய பகுதியில்‌ காணப்படும்‌, “எபிரெயர்‌ 
10:25ன்‌ மீது ஒரு நெருங்கிய பார்வை” என்ற பாடத்தைக்‌ காணவும்‌. 


194 


8 
விசுவாசத்தீன்‌ இராலார 


[அதிகாரம்‌ 11) 


எபிரெயருக்கு எழுதிய நிருபம்‌ யாருக்கு எழுதப்பட்ட தோ, அந்த 
மக்கள்‌ தங்கள்‌ ஆவிக்குரிய வாழ்வில்‌ மரணத்திற்கு ஏதுவான அறைகூவல்‌ 
ஒன்றை எதிர்கொண்டிருந்தனர்‌: அவர்கள்‌ தேவனை விட்டுப்‌ புறம்பே 
விழுந்து போகும்‌ மரண அபாயத்தில்‌ இருந்தனர்‌. 10ம்‌ அதிகாரத்தின்‌ 
பிற்பகுதியில்‌ எழுத்தாளர்‌, இந்த அபாயத்தை நேரடியாகக்‌ கையாண்டு, 
தமது வாசகர்கள்‌ புறம்பே விழுந்து போனால்‌ என்ன நடைபெறும்‌ 
என்பதைப்‌ பற்றி எச்சரித்திருந்தார்‌ (10:26-31) மற்றும்‌ அவர்கள்‌ 
விடாமுயற்சியுடன்‌ இருப்பார்கள்‌ என்று உண்மையிலேயே தாம்‌ நம்பியதாகக்‌ 
கூறியதன்‌ மூலம்‌ அவர்களை ஊக்கப்படுத்தினார்‌. பின்பு அவர்‌ தமது 
நிருபத்தின்‌ அப்பகுதியைப்‌ பின்வரும்‌ வார்த்தைகளைக்‌ கொண்டு முடித்தார்‌: 
“நாமே கெட்டுப்போகப்‌ பின்வாங்குநறெவர்களாயிராமல்‌, ஆத்துமா ஈடேற 
விசுவாசிக்கெவர்களாயிருக்கிறோம்‌” (10:39). 

இந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ நித்தியத்திற்கு இரட்சிக்கப்பட்ட வர்களாய்‌ இருக்கும்‌ 
பொருட்டு, அவர்கள்‌ விழுந்து போகாமல்‌ இருப்பதைத்‌ தவிர்க்கும்படி அவர்கள்‌ 
என்ன செய்ய வேண்டியதாய்‌ இருந்தது? விசுவாசம்‌! நாம்‌ விசுவாச விலக்கம்‌ 
செய்யாதிருக்கும்படி விசுவாசமும்‌ நமக்கு அவசியமாயிருக்கிறது. 

கிறிஸ்தவருடைய முற்றான இரட்சிப்புக்கு விசுவாசம்‌ திறவுகோலாக 
இருக்கிறது என்று இதன்‌ எழுத்தாளர்‌ அறிவித்த நிலையில்‌ “விசுவாசம்‌” 
என்றால்‌ என்ன என்றும்‌ அது அர்த்தப்படுத்துவது என்ன என்றும்‌ அவர்‌ 
செயல்விளக்கப்படுத்துகிறார்‌. அவர்‌ அந்த முடிவிற்கு இயல்பைப்‌ பற்றிய 
பிரசங்கம்‌ ஒன்றைப்‌ பிரசங்கித்தார்‌. அவரது பிரசங்கத்தை நாம்‌ வாசித்து, 





விசுவாசத்தின்‌ இயல்பைப்‌ பற்றிப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ என்ன கூறினார்‌ 
என்பதைக்‌ கற்றுக்‌ கொள்வோமாக! 


விசுவாசம்‌ என்பது உடல்ரீதியாகக்‌ காண 
இயலாதவற்றை ஏற்றுக்கொள்கிறது 

உடல்ரீதியான புலன்களைக்‌ கொண்டு அனுபவிக்கப்பட இயலாதவற்றை 
உண்மையென்று ஏற்றுக்கொள்வதை விசுவாசம்‌ உள்ளடக்குகிறது 
என்பதே, விசுவாசத்தின்‌ இயல்பைப்‌ பற்றி நாம்‌ கற்றுக்கொள்ளும்‌ முதல்‌ 
சத்தியமாக உள்ளது. எபிரெயர்‌ 11:1, 2 வசனங்கள்‌ இந்த அதிகாரத்தின்‌ ஆய்வுக்‌ 
கொள்கையை அமைக்கிறது: “விசுவாசமானது நம்பப்படுறெவைகளின்‌ உறுதியும்‌ 
காணப்படாதவைகளின்‌ நிச்சயமுமாயிருக்கிறது. அதினாலே முன்னோர்கள்‌ 
நற்சாட்சிபெற்றார்கள்‌. ” 

சிலவேளைகளில்‌ நாம்‌, எபிரெயர்‌ 11:1ம்‌ வசனம்‌ “விசுவாசம்‌” பற்றிய 


195 


விளக்கம்‌ ஒன்றைத்‌ தருகிறது என்ற வகையில்‌ பேசுகிறோம்‌. இது நுட்பமாக 
உண்மையில்‌ ஒரு விளக்கமாக இருப்பதில்லை, ஏனென்றால்‌ ஒரு விளக்கம்‌ என்பது 
அது விளக்கப்படுத்தும்‌ வார்த்தையை மட்டுப்‌ படுத்துகிறது. இருப்பினும்‌ ஒருவர்‌, 
“விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின்‌ உறுதியும்‌ காணப்படாதவைகளின்‌ 
நிச்சயமுமாயிருக்கிறது” என்று கூறியிருக்கையில்‌ அவர்‌ “விசுவாசம்‌” என்பதன்‌ 
அர்த்தம்‌ பற்றிக்‌ கூற வேண்டிய யாவற்றையும்‌ கூறியிருப்பதில்லை. ஆகையால்‌ 
இவ்வசனம்‌, “தேவன்‌” என்ற வார்த்தைக்கு விளக்கம்‌ என்ற வகையில்‌ “தேவன்‌ 
அன்பாகவே இருக்கிறார்‌” என்ற கூற்றைக்‌ காட்டிலும்‌, “விசுவாசம்‌” என்ற 
வார்த்தைக்கு அதிகமான விளக்கமாக இருப்பதில்லை. தேவன்‌ அன்பாகவே 
இருக்கிறார்‌ என்பதில்‌, அன்பு என்பது அவரது இயல்புகளின்‌ ஒரு பண்பாக 
உள்ளது; ஆனால்‌ அதுவே அவரது இருப்பின்‌ எல்லாமுமாக இருப்பதில்லை. 
அவ்வாறே, “விசுவாசம்‌” என்பது காணப்படாதவற்றை ஏற்றுக்கொள்வதாக 
இருக்கையில்‌, அதுவே விசுவாசம்‌ பற்றிய எல்லாமுமாக இருப்பதில்லை. 

இருந்தபோதிலும்‌, எபிரெயர்‌ 11:1ல்‌ ஏற்படுத்தப்பட்ட உறுதிப்பாடு, இந்த 
அதிகாரத்தின்‌ முதன்மைக்‌ கருத்தாக உள்ளது. விசுவாசத்தைக்‌ கொண்டிருத்தல்‌ 
என்பது, ஆவிக்குரிய உண்மை நிலைகளை ஒருவர்‌ தமது உடல்ரீதியான 
உணர்வுகளைக்‌ கொண்டு உண்மையாகக்‌ காண இயலாதிருந்தாலும்‌, 
அவைகள்‌ உள்ளன என்ற அவரது விசுவாசத்தின்‌ மீது செயல்படுதல்‌ என்று 
அர்த்தப்படுகிறது. 

உண்மையான வாழ்வில்‌ அது அர்த்தப்படுத்துவது என்ன? செயல்‌ 











விளைவில்‌ எழுத்தாளர்‌, “நான்‌ உங்களுக்குக்‌ காண்பிப்பேன்‌. தங்களுடைய 
விசுவாசத்தினால்‌ தெய்வீக அங்கீகாரத்தை பெற்றுக்‌ கொண்ட முன்னோர்களை 
பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ விசுவாசத்தின்‌ இயல்பைச்‌ செயல்விளக்கப்படுத்த 
என்னை அனுமதியுங்கள்‌” என்றே கூறினார்‌. பின்பு அவர்‌ வேதாகமத்தனூடே 
(பழைய ஏற்பாட்டினூடே) இழையோடி, ஒருவருக்குப்பின்‌ இன்னொருவராக, 
விசுவாசத்தின்‌ மாபெரும்‌ வீரர்களை நமது கவனத்திற்குக்‌ கொண்டுவந்தார்‌. 

3 ம்‌ வசனத்தில்‌ விசுவாசத்தின்‌ இயல்பு பற்றிய முகல்‌ விவரிப்பு வருகிறது: 
“விசுவாசத்தினாலே நாம்‌ உலகங்கள்‌ தேவனுடைய வார்த்தையினாலே 
உண்டாக்கப்பட்டதென்றும்‌, இவ்விதமாய்‌, காணப்படுகிறவைகள்‌ 
கோன்றப்படுகிறவைகளால்‌ உண்டாகவில்லையென்றும்‌ அறிந்திருக்கிறோம்‌. ” 
இந்த உலகம்‌ எவ்வாறு கோன்றியது? நாம்‌ அங்கு இருக்கவில்லை, மற்றும்‌ 
அது உண்டாக்கப்பட்டதை நாம்‌ கண்டிருக்கவில்லை; ஆனால்‌ அதைத்‌ 
தேவனே உண்டாக்கினார்‌ என்று நாம்‌ விசுவாசம்‌ கொண்டிருக்கிறோம்‌. உடல்‌ 
உணர்வுகளின்‌ வழியாக நாம்‌ அறிய இயலாதவற்றை ஒரு உண்மை என்ற 
வகையில்‌ நாம்‌ ஏற்றுக்கொள்கிறோம்‌, எனவே தேவன்‌ அதை உண்டாக்கினார்‌ 
என்று “விசுவாசத்தினால்‌” நாம்‌ புரிந்துகொள்கிறோம்‌. பின்பு நாம்‌, விசுவாசத்தின்‌ 
இயல்புக்குச்‌ சாட்சியங்கள்‌ என்ற வகையில்‌, வேதாகமத்தில்‌ இருந்து மாபெரும்‌ 
உதாரணங்களின்‌ பட்டியல்‌ ஒன்றை காணுகிறோம்‌. 





விசுவாசம்‌ என்பது நாம்‌ தேவனைப்‌ 
பிரியப்படுத்தும்படி செய்கிறது 


விசுவாசம்‌ என்பது நாம்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்துபவர்களாக இருக்கக்‌ 


196 


காரணமாகிறது என்பது, விசுவாசத்தின்‌ இயல்பைப்‌ பற்றி கற்றறிகிற 
இரண்டாவது சத்தியமாக உள்ளது. (எபிரெயர்‌ 11:4-7ஐ வாசிக்கவும்‌.) 
வேதவசனங்களினூடே எழுத்தாளர்‌ தொடருகையில்‌, ஆதியாகமம்‌ 4ல்‌ இருந்து 
ஆபேலைப்‌ பற்றி அவர்‌ கூறினார்‌. பின்பு அவர்‌ ஏனோக்கு (ஆதியாகமம்‌ 5) 
மற்றும்‌ நோவா (ஆதியாகமம்‌ 6) ஆகியோரைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டார்‌. இவர்கள்‌ 
யாவரும்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்தினர்‌ என்று கூறப்பட்டுள்ளது, மற்றும்‌ 
அவர்கள்‌ விசுவாசம்‌ கொண்டிருந்தனர்‌ என்பதே ஏவுதல்‌ பெற்ற முடிவாக 
உள்ளது: “விசுவாசமில்லாமல்‌ தேவனுக்குப்‌ பிரியமாயிருப்பது கூடாதகாரியம்‌ 
ஏனென்றால்‌, தேவனிடத்தில்‌ சேருகிறவன்‌ அவர்‌ உண்டென்றும்‌, அவர்‌ தம்மைத்‌ 
தேடுகிறவர்களுக்குப்‌ பலன்‌ அளிக்கிறவரென்றும்‌ விசுவாசிக்கவேண்டும்‌” (11:6. 
இவ்வசனம்‌ நமக்கு மிகவும்‌ முக்கியமானதாக உள்ளது! விசுவாசத்தின்‌ இவ்விரு 
கூறுகள்‌ இன்றி நாம்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்த இயலாது: தேவன்‌ இருக்கிறார்‌ 
என்று விசுவாசித்தல்‌ மற்றும்‌ தேவன்‌ பலன்‌ அளிக்கிறார்‌ என்று விசுவாசித்தல்‌! 
விசுவாசம்‌ என்பது கிறிஸ்தவர்‌ ஆவதற்கு அவசியமானதாக உள்ளது, மற்றும்‌ 





விசுவாசம்‌ என்பது கிறிஸ்தவர்‌ என்ற வகையில்‌ வாழ்வதற்கும்‌ அவசியமானதாக 
உள்ளது. 


விசுவாசம்‌ கீழ்ப்படி கிறது 

விசுவாசம்‌ தீழ்ப்படிறெது என்பது விசுவாசத்தின்‌ இயல்பைப்பற்றிக்‌ 
கற்றறிறெ முன்றாவது சத்தியமாக இருக்றெது. (எபிரெயர்‌ 11:8-12ஐ வாசிக்கவும்‌.) 
ஆபிரகாம்‌ ஏன்‌ “விசுவாசிகளின்‌ தகப்பன்‌” என்று கருதப்படுகிறார்‌? அவர்‌ 
கீழ்ப்படிந்தார்‌ என்பதால்தான்‌ (11:8)! ஒருவேளை ஆபிரகாமின்‌ கீழ்ப்படிதலான, 
தேவனுடைய கட்டளையின்பேரில்‌ ஈசாக்கைப்‌ பலியிட விருப்பமுடன்‌ இருந்த 
ஆபிராமின்‌ மேன்மையான உதாரணம்‌ 11:17-19ல்‌ கூறப்பட்டிருக்கிறது. என்ன 
ஒரு மாபெரும்‌ விசுவாசம்‌! நமது விசுவாசம்‌ எவ்வாறு ஒப்பிடப்படுகிறது? இந்த 
அதிகாரம்‌ முழுவதிலும்‌ வலியுறுத்தப்பட்டபடி, விசுவாசம்‌ என்பது செயல்‌ 
விளைவற்றதாக இருப்பதில்லை! அது செயல்துடிப்புள்ளதாக இருக்கிறது. 
அது கீழ்ப்படிதலாக உள்ளது! விசுவாசம்‌ எவற்றைச்‌ செய்தது என்பதைக்‌ 
கவனியுங்கள்‌: 


விசுவாசத்தினாலே ஆபேல்‌ பலியை செலுத்தினான்‌ ... (வசனம்‌ 4). 

விசுவாசத்தினாலே நோவா பேழையை உண்டுபண்ணினான்‌ 
(வசனம்‌ 7). 

விசுவாசத்தினாலே ஆபிரகாம்‌ கீழ்ப்படிந்து ... (வசனம்‌ 8). 

விசுவாசத்தினாலே ஆபிரகாம்‌ பலியாக ஒப்புக்கொடுத்தான்‌ 
(வசனம்‌ 17). 

விசுவாசத்தினாலே ஈசாக்கு ஆசீர்வதித்தான்‌ ... (வசனம்‌ 20). 

விசுவாசத்தினாலே யாக்கோபு ஆசீர்வதித்து ... (வசனம்‌ 21). 

விசுவாசத்தினாலே மோசேயினுடைய தாய்தகப்பன்மார்‌ அவனை 
ஒளித்துவைத்தார்கள்‌ ... (வசனம்‌ 23). 

விசுவாசத்தினாலே மோசே வெறுத்து ... (வசனம்‌ 24). 

விசுவாசத்தினாலே மோசே பஸ்காவை சரித்தான்‌ ... (வசனம்‌ 28). 

விசுவாசத்தினாலே அவர்கள்‌ சிவந்த சமுத்திரத்தை ... கடந்துபோனார்கள்‌ 


197 


(வசனம்‌ 29). 

விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின்‌ மதில்கள்‌ ... விழுந்தது 
(வசனம்‌ 30). 

விசுவாசத்தினாலே ராகாப்‌ வேவுகாரரை ஏற்றுக்கொண்டு ... (வசனம்‌ 31). 


நீங்கள்‌ விசுவாசம்‌ கொண்டிருக்கிறீர்களா? இதற்கான பதிலானது, நீங்கள்‌ 
என்ன நினைக்கிறீர்கள்‌ என்பதிலோ, உங்கள்‌ எண்ணப்போக்கிலோ அல்லது 
நீங்கள்‌ எவ்வாறு உணருகிறீர்கள்‌ என்பதிலோ இருப்பதில்லை. மாறாக இது, 
நீங்கள்‌ என்ன செய்கிறீர்கள்‌ என்பதிலேயே உள்ளது! நீங்கள்‌ தேவனுக்குக்‌ 
கீழ்ப்படிந்தால்‌, நீங்கள்‌ தேவன்‌ மீது விசுவாசம்‌ உள்ளவர்களாகச்‌ செயல்பட்டால்‌, 
அப்போது நீங்கள்‌ விசுவாசம்‌ உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்‌. இல்லையென்றால்‌ 
நீங்கள்‌ விசுவாசம்‌ உள்ளவர்களாக இருப்பதில்லை. 


விசுவாசம்‌ நிறைவான பலனை 
முன்‌ எதிர்நோக்குறெது 

விசுவாசம்‌ நிகழ்காலச்‌ சூழ்நிலைகளுக்கு அப்பால்‌ நிறைவான பலனை 
எதுர்நோக்குகிறது என்பது நாம்‌ கற்றறியும்‌ நான்காவது சத்தியமாக உள்ளது. 
விசுவாச வீரர்கள்‌ தங்கள்‌ எதிர்பார்ப்புகளின்‌ நிறைவேற்றத்தை இந்த வாழ்வில்‌ 
காணவில்லை என்ற உண்மையே, 11:13-22ன்‌ வலியுறுத்தமாக உள்ளது. 
ஆபிரகாமுக்கு ஒரு நாடு வாக்குத்தத்தம்‌ செய்யப்பட்டது, ஆனால்‌ அவர்‌ 
வாழ்ந்த காலத்தில்‌ ஒருபோதும்‌ அவர்‌ அதைப்‌ பெற்றிருக்கவில்லை. யாக்கோபு 
மற்றும்‌ ஏசா ஆகியோர்‌ மீது, ஈசாக்கு ஆசீர்வாதங்களை நாடி வேண்டினார்‌, 
ஆனால்‌ அந்த ஆசீர்வாதங்கள்‌ வந்து சேர்ந்ததைக்‌ காண அவர்‌ உயிரோடு 
இருக்கவில்லை. யாக்கோபு தமது பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்‌, அந்த 
ஆசீர்வாதங்கள்‌ உணர்ந்தறியப்படுதலை அவர்‌ எதிர்பார்த்தார்‌; ஆனால்‌ அவற்றின்‌ 
நிறைவேற்றத்தை அவர்‌ இந்த வாழ்வில்‌ ஒருக்காலும்‌ காணவில்லை. யோசேப்பு, 
தாம்‌ கானான்‌ தேசத்தில்‌ புதைக்கப்பட வேண்டும்‌ என்பதை எதிர்பார்த்து 
அறிவுறுத்துதல்களைக்‌ கொடுத்தார்‌ என்ற உண்மையினால்‌, ஒருநாளில்‌ 
இஸ்ரவேல்‌ மக்கள்‌ எகிப்தை விட்டு வெளியேறுவார்கள்‌ என்று எதிர்பார்த்தார்‌ 
என்பது தெளிவு; ஆனால்‌ அந்த எதிர்பார்ப்பு உண்மை நிலையாவதற்கு முன்னர்‌ 
அவர்‌ மரித்தார்‌. 

அப்படியானால்‌ “விசுவாசம்‌” என்பது என்ன? அது நிகழ்காலத்திற்கு அப்பால்‌, 
நம்பிக்கையின்‌ எதிர்கால நிறைவேற்றத்தைக்‌ காணுகிறது. நாம்‌ முற்பிதாக்களைப்‌ 
போன்றிருந்தால்‌ (வசனங்கள்‌ 13-16), அவர்களை ஆசீர்வதித்தது போலவே 
நம்மையும்‌ தேவன்‌ ஆசீர்வதிப்பார்‌ என்று விசுவாசிக்கிறோம்‌. (அவர்கள்‌ 





“வாக்குத்தத்தங்களைப்‌ பெற்றனர்‌”; வசனம்‌ 17; காண்க வசனம்‌ 33.) 


மேற்கொள்ள நமக்கு உதவுகிறது 
விசுவாசம்‌ நாம்‌ கடினமான முடிவுகளை மேற்கொள்ளும்போது, 
மிகச்சிறந்தவற்றைத்‌ தேர்ந்தெடுக்கக்‌ கூடியவர்கள்‌ ஆக்குகிறது என்பது 
நாம்‌ கற்றறிகிற ஐந்தாவது சத்தியமாக உள்ளது. (எபிரெயர்‌ 11:23-28ஐ 





198 


வாசிக்கவும்‌.) மோசேயின்‌ பெற்றோர்கள்‌, தங்கள்‌ பிள்ளையைக்‌ கொல்வதா 
அல்லது அவரை ஒளித்து வைப்பதா என்பவற்றில்‌ ஒன்றை முடிவு செய்ய 
வேண்டியிருந்தது. மோசே தாம்‌ பார்வோன்‌ வீட்டாருடன்‌ இருப்பதா அல்லது 
அடிமைத்தளையில்‌ இருந்த மக்களுடன்‌ இணைத்து கொள்வதா என்பவற்றில்‌ 
ஒன்றை முடிவு செய்ய வேண்டியதாயிருந்தது. இஸ்ரவேல்‌ மக்கள்‌, தேவன்‌ 
பத்தாவது வாதையை அனுப்பியபோது, தாங்கள்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்து 
தங்கள்‌ வீடுகளின்‌ கதவு நிலைகளிலும்‌ மேல்‌ விட்டங்களிலும்‌ இரத்தத்தைத்‌ 
கெளிப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டி இருந்தது. பின்பு 
அவர்கள்‌ தேவனுடைய கட்டளையின்படி செங்கடலை நோக்கி அணிவகுத்து 
செல்வதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டி இருந்தது. இவைகள்‌ 
கடினமான முடிவுகளாக இருந்தன! இருப்பினும்‌ மக்கள்‌ சரியானவற்றைத்‌ 
தேர்வு செய்தனர்‌! அவர்கள்‌ தங்கள்‌ முடிவுகளை மேற்கொள்ளச்‌ செய்தது 
எது? அது விசுவாசமாகவே - பலனில்‌ கொண்டிருந்த விசுவாசமாகவே - 
இருந்தது! உதாரணமாக, மோசே “அநித்தியமான பாவசந்தோஷங்களை 








அநுபவிப்பதைப்பார்க்கும்‌” “தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை 
அநுபவிப்பதையே தெரிந்துகொண்டார்‌” ஏனெனில்‌ அவர்‌ “இனிவரும்‌ 
பலன்மேல்‌ நோக்கமாயிருந்தார்‌” (11:25, 269. 

நாம்‌ கடினமான தீர்மானங்களை எதிர்கொள்ளும்போது, இன்றைய 
நாட்களில்‌ இதே வகையான விசுவாசத்தைக்‌ கொண்டிருக்கவேண்டும்‌! “நான்‌ 
உண்மையாகவே ஒரு ஊழியக்காரனாக ஊழியம்‌ செய்ய முடியுமா?” “நான்‌ 
உண்மையாகவே, ஒழுக்கமின்மையைத்‌ தவிர்த்து பரிசுத்தவானாக நிலைத்திருக்க 
முடியுமா?” “பணத்தை நேசிப்பதையும்‌ இன்பத்தை ஆராதிப்பதையும்‌ போன்ற 
உலகத்தின்‌ சோதனைகளை மறுக்க முடியுமா?” சரியான தீர்மானத்தை 
செய்வதற்கு, விசுவாசம்‌ - வெகுமதியை எதிர்நோக்கும்‌ விசுவாசம்‌ - நமக்கு 
அவசியம்‌! 








விசவாசம்‌ நம்மை வெற்றிகொள்ளக்‌ 
கூடியவர்கள்‌ ஆக்குகிறது 

நாம்‌ தேவன்மீது சார்ந்திருக்கும்போது, எல்லாத்‌ தடைகள்‌ மீதும்‌ 
நாம்‌ வெற்றிகொள்கிறோம்‌ என்பது, விசுவாசத்தின்‌ இயல்பு பற்றி நாம்‌ 
கற்றுக்கொள்ளும்‌ ஆறாவது சத்தியமாக உள்ளது. 11:29-31ல்‌ தரப்பட்டுள்ள 
முதல்‌ மூன்று உதாரணங்கள்‌ விசேஷேமாகக்‌ குறிப்பிடத்‌ தக்கவைகளாக உள்ளன. 
இஸ்ரவேல்‌ மக்கள்‌, எல்லா எதிர்பார்ப்பிற்கும்‌ எதிராக எகிப்தில்‌ இருந்து 
தப்பித்தனர்‌. எரிகோ (மனித தர்க்கரீதியாக) இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு முன்பாக 
விழவேண்டியதில்லை என்றாலும்கூட, எரிகோவின்‌ மதில்கள்‌ கழே வீழ்ந்தன. 
ராகாப்‌ என்ற ஒரு தனிநபர்‌, தேவனுடைய உதவியுடன்‌ இஸ்ரவேல்‌ மக்கள்‌ 
அவளது சொந்த ஜனங்களை வெற்றிகொள்ளக்‌ கூடியவர்களாக இருந்தனர்‌ 
என்று விசுவாசித்ததால்‌ மாத்திரமே, அவளது குடும்பத்திற்கு ஒரு வெற்றியை 
வென்றாள்‌. வெல்வதற்கு அரிதாகக்‌ காணப்படும்‌ தடைகளுக்கு எதிராக, 
விசுவாசத்தின்‌ மூலமாக வெற்றி வருகிறது. 

இருப்பினும்‌, நமது சொந்த பலத்தின்‌ மூலமாக வெற்றி வருவதில்லை: 
தேவனுடைய பலத்தின்‌ மூலமாகவே அது வருகிறது! நாம்‌ விசுவாசத்தில்‌ 





199 


விசுவாசம்‌ கொண்டிருக்கக்‌ தேவையில்லை; நாம்‌ தேவன்‌ மீது விசுவாசம்‌ 
கொண்டிருப்பதே தேவையாக உள்ளது! இஸ்ரவேல்‌ மக்களால்‌ பெற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட வெற்றிகள்‌, தேவனுடைய மக்களின்‌ பலத்தினால்‌ அல்ல, 
ஆனால்‌ தேவனுடைய பலத்தினாலேயே பெறப்பட்டன! 

அடுத்த சில வசனங்கள்‌, விசுவாசத்தின்‌ மூலமாக வெற்றி வருகிறது என்ற 
கருத்தைத்‌ தொடருகின்றன. (வாசிக்கவும்‌ எபிரெயர்‌ 11:32-35௮.) இஸ்ரவேல்‌ 
வரலாற்றில்‌ மகிமையுள்ள கணங்கள்‌ யாவும்‌, இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தங்கள்‌ 
மீட்பிற்குத்‌ தேவனைச்‌ சார்ந்திருந்ததின்‌ விளைவாக இருந்தன! 

பின்பு மனநிலை மாறுகிறது. 11:35 ஆ-38 வசனப்பகுதியில்‌ நாம்‌, பூமிக்குரிய 
வெற்றிகள்‌ எதையும்‌ கண்டறிவது இல்லை. இந்த மக்கள்‌ வெற்றியாளர்களாக 
இருந்தனர்‌ என்று நாம்‌ எப்படி நினைக்க முடியும்‌? அவர்கள்‌ வெற்றியாளர்களாக 
இருக்கவில்லை, குறைந்தபட்சம்‌ இந்த வாழ்வில்‌ அவர்கள்‌ வெற்றியாளர்களாக 
இருக்கவில்லை! இருப்பினும்‌ அவர்கள்‌ இன்னொரு வாழ்வில்‌ வெற்றியாளர்களாக 
இருந்தனர்‌ (அல்லது இருப்பார்கள்‌)! நாம்‌ பின்வருமாறு வாசிக்கிறோம்‌, 


இவர்களெல்லாரும்‌ விசுவாசத்தினாலே, நற்சாட்சிபெற்றும்‌ 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்டதை அடையாமற்போனார்கள்‌. அவர்கள்‌ 
நம்மையல்லாமல்‌ பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை 
தேவன்‌ நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார்‌ (11:39, 40). 


இதிலிருந்து நாம்‌, தேவனுடைய வல்லமையில்‌ கொண்டுள்ள விசுவாசத்தினால்‌ 
வெற்றி என்பது எப்போதுமே இந்த வாழ்வில்‌ வெற்றி என்று அர்த்தப்படுவது 
இல்லை - ஆனால்‌ அது எப்போதுமே வெற்றியாகவே உள்ளது என்று கற்றறிய 
முடியும்‌! நமது நிறைவான, முக்யெமான வெற்றி பரலோகத்தில்‌ உள்ளது! 


முடிவுரை 
எபிரெயர்‌ 11:39, 40 வசனப்பகுதி, நமது யுகத்தின்‌ முக்கியத்துவக்கைச்‌ 
சுட்டிக்காண்பிக்றெது. நியாயப்பிரமாணத்தின்‌ நிறைவேற்றமும்‌ கிறிஸ்துவின்‌ 
வருகையும்‌ இன்றி, விசுவாசத்தின்‌ மாபெரும்‌ வீரர்கள்‌ பூரணப்‌ படுத்தப்பட 
இயலாதிருந்தனர்‌. மேலும்‌ இவ்வசனங்கள்‌, பழைய ஏற்பாட்டின்‌ இந்த 
மாபெரும்‌ வீரர்களுடன்‌ புகழ்பெற்ற தேவனுடைய விசுவாச அறை வீட்டில்‌ 
நாமும்‌ ஒரு இடத்தைக்‌ கொண்டிருப்போம்‌ என்று கருத்துத்‌ தெரிவிக்கிறது! 
மோசே தமது தெரிவுசெய்தல்களின்‌ நிமித்தம்‌ அங்கிருப்பார்‌, மற்றும்‌ 
நீங்களும்கூட உங்களின்‌ தெரிவுசெய்தல்களின்‌ நிமித்தம்‌ அங்கு இருப்பீர்கள்‌. 
ஆபிரகாம்‌ தமது கீழ்ப்படிதலின்‌ நிமித்தமாக அங்கு இருப்பார்‌, மற்றும்‌ 
ஒருவேளை நீங்களும்‌ உங்கள்‌ கீழ்ப்படிதலின்‌ நிமித்தமாக அங்கு இருப்பீர்கள்‌. 
முற்பிதாக்கள்‌, தங்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது என்ன என்று அறியாத 
நிலையிலும்‌, தேவனுடைய வழிகாட்டுதலில்‌ சென்றதன்‌ நிமித்தமாக அங்கு 
இருப்பார்கள்‌. அதே காரணத்திற்காகத்‌ தேவனுடைய ஊழியக்காரர்களும்‌, 
விசுவாச வீரர்களுக்கான தேவனுடைய அறைவீட்டில்‌ இருப்பார்கள்‌ என்று நான்‌ 
நிச்சயித்திருக்கிறேன்‌. விஷயங்கள்‌ காணப்படாதவைகளாக இருந்தபோதிலும்‌, 
நோவா செய்யும்படி தேவன்‌ கூறியதை அவர்‌ செய்ததன்‌ நிமித்தமாக அவர்‌ அங்கு 
இருப்பார்‌. அதே காரணத்திற்காக ஒருவேளை நீங்களும்‌ அங்கு இருப்பீர்கள்‌! 





200 


இருப்பினும்‌ நீங்கள்‌ இரட்சிக்கப்படும்படி தேவனிடத்தில்‌ மனந்திரும்பி 
ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ளப்‌ போதிய அளவுக்கு விசுவாசத்தை முதலாவது 
நீங்கள்‌ கொண்டிராத வரையில்‌, விசுவாச வீரர்களின்‌ மத்தியில்‌ நீங்கள்‌ இருக்கலாம்‌ 
என்று எதிர்பார்க்க முடியாது! நீங்கள்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படியாதிருந்தால்‌, உடனே 
அதைச்‌ செய்யுங்கள்‌. 


201 


9 
பறுறுக்கொண்டுருப்பது எப்ப? 
[(அத்காரம்‌ 12) 


கடந்து போன மாதங்களையும்‌ ஆண்டுகளையும்‌ நாம்‌ பின்னோக்கிப்‌ 
பார்க்கையில்‌, நாம்‌ இழந்து போன நமது அன்பிற்குரியவர்களைப்‌ பற்றி நாம்‌ 
நினைக்கலாம்‌. குடும்ப உறுப்பினர்‌ ஒருவரை இழத்தல்‌ என்பது கவலையான ஒரு 
அனுபவமாக உள்ளது. இருப்பினும்‌ நாம்‌, கிறிஸ்துவுக்குள்ளான நமது சகோதர 
சகோதரிகளில்‌ சிலர்‌ இனியும்‌ நம்முடன்‌ இல்லை என்பதைக்‌ கவனிப்பதிலும்‌ 
துக்கமாக இருக்க வேண்டும்‌. ஒருகாலத்தில்‌ அவர்கள்‌ சபையில்‌ உண்மையுள்ள 
உறுப்பினர்களாக இருந்தனர்‌. பரலோகத்இற்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ இருந்தனர்‌; 
ஆனால்‌ இனியும்‌ அவர்கள்‌ உண்மையுள்ளவர்களாக இருப்பதில்லை. அவர்கள்‌ 
விழுந்து போயுள்ளனர்‌ மற்றும்‌ அவர்கள்‌ தங்களின்‌ நித்திய அழிவிற்கான 
பாதையில்‌ உள்ளனர்‌. தேவனுடைய குடும்பத்தில்‌ ஆவிக்குரிய வகையில்‌ 
விசுவாச விலக்கம்‌ அடைதல்‌ என்பது நமது உடல்ரீதியான குடும்பங்களில்‌ 
ஏற்படும்‌ மரணத்தைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக இருதயத்தை உடையச்‌ செய்வதாக 
உள்ளது. 

இருப்பினும்‌ நாம்‌, முன்னோக்கிப்‌ பார்ப்பதும்‌ அவசியமாக உள்ளது. 
வரவிருக்கும்‌ மாதங்கள்‌ எவற்றைக்‌ கொண்டுவரும்‌? ஆவிக்குரிய 
நமது குடும்பத்தின்‌ சில உறுப்பினர்கள்‌ செய்துள்ளது போன்று நம்மில்‌ யாராவது 
புறம்பே விழுந்து போவோமா? 

அதுவே எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதப்பட்ட கிறிஸ்தவர்களால்‌ 
எதிர்கொள்ளப்பட்ட கேள்வியாக இருந்தது. அவர்கள்‌ புறம்பே விழுந்து 
போகுதலின்‌ அபாயத்தில்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ விரோதிகளுடைய அக்கினியின்‌ 
முன்‌ அலைபாயும்‌ படையைப்‌ போல்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ உறுதியாக நிற்க 
உதவும்படி, அவர்கள்‌ விழுந்து போவதில்‌ இருந்து அவர்களைக்‌ காப்பாற்றும்படி 
எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதப்பட்டது. 

விசுவாச விலக்கத்தைத்‌ தவிர்ப்பதற்கு அவர்கள்‌ என்ன செய்ய முடிந்தது? 
அவர்கள்‌ ஒருவர்‌ மற்றவரை ஊக்குவிப்பதைக்‌ கொண்டு இதைத்‌ தொடங்க 
முடியும்‌ (காண்க எபிரெயர்‌ 3:12, 13; 10:24, 25). இருப்பினும்‌ முடிவில்‌, 
ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌, தாம்‌ உண்மையாக நிலைத்திருப்பதைக்‌ காண்பதற்கு 
அவரே பொறுப்புள்ளவராக இருந்தார்‌. இது எவ்வாறு செய்யப்பட முடியும்‌? 
அந்தக்‌ கேள்வியை எபிரெயர்‌ 12ம்‌ அதிகாரம்‌ குறிப்பிட்டது; கிறிஸ்தவர்கள்‌ 
என்ற வகையில்‌ நாம்‌, 8 கொண்டிருப்பது சன்ன என்று அது நமக்குக்‌ 
கூறுகிறது. 


202 


பொறுமை அல்லது சகிப்புத்தன்மையைக்‌ 
கொண்டிருத்தல்‌ 

பற்றிக்‌ கொண்டிருப்பதற்கு நாம்‌, முதலாவதாக பொறுமையை அல்லது 
சகிப்புத்‌ தன்மையயைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. (வாசிக்கவும்‌ எபிரெயர்‌ 12:1, 
2௮.) எபிரெயர்‌ 11ல்‌ நாம்‌, விசுவாசத்தின்‌ மாபெரும்‌ வீரர்கள்‌ சிலரைப்‌ பற்றி 
வாசித்தோம்‌. இவர்கள்‌ 12:1ல்‌ குறிப்பிடப்பட்ட “மேகம்போன்ற இத்தனை 
திரளான சாட்சிகளாக” உள்ளனர்‌. இவர்கள்‌ சாட்சிகளாக இருப்பது எவ்வாறு? 
எதிர்ப்பான சூழ்நிலைகளிலும்‌ இவர்கள்‌, ஏற்கனவே ஓட்டத்தை வெற்றிகரமாக 
ஓடியுள்ளனர்‌ மற்றும்‌ அது செய்யப்‌ படமுடியும்‌ என்ற உண்மைக்கு இவர்கள்‌ 
சாட்சிகளாக உள்ளனர்‌. இது செய்யப்‌ படமுடியும்‌ என்று இவர்களின்‌ 
உதாரணத்தில்‌ இருந்து நாம்‌ அறிவதால்‌, இதைச்‌ செய்ய வேண்டியது என்பது 
மாத்திரம்‌ நமக்கு எஞ்சியுள்ளது! 

இவர்களின்‌ உதாரணங்களை நாம்‌ எவ்வாறு பின்பற்ற முடியும்‌? நமது 
வாழ்வில்‌ பாவத்தை விட்டு விலக ஓட்டத்தில்‌ ஈடுபடுவதினால்‌ இசைச்‌ செய்ய 
முடியும்‌. நாம்‌ எவ்வாறு வெற்றிகரமாக ஓட முடியும்‌? “பொறுமையோடு” (KJV) 
அல்லது “சகிப்புத்தன்மையோடு” (NASB) அல்லது “விடாமுயற்சியோடு” (RSV) 
ஓடுவதினால்‌. கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஓட்டப்பந்தயம்‌ போன்றுள்ளது, ஆனால்‌ 
இது ஒரு 100 மீட்டர்‌ விரைவோட்டப்‌ பந்தயம்‌ போன்று இருப்பதில்லை. 
மாறாக இது அதிகமாக, மாரத்தான்‌ பந்தயம்‌ போன்றதாக உள்ளது. வெற்றி 
பெறுவதற்கு தேவைப்படுவது என்ன? நீங்கள்‌ தொடர்ந்து ஓடவேண்டும்‌, 
தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும்‌! 

கிறிஸ்தவ வாழ்வின்‌ இரகசியம்‌ என்ன? மாபெரும்‌ திறமையா? 
ஆழமான “ஆவிக்குரிய தன்மையா”? இல்லை! இது முன்னோக்கிச்‌ செல்வதை 
காத்துக்கொள்ளும்‌ திறன்‌, கர்த்தர்‌ விரும்புகன்றவற்றை நீங்கள்‌ உங்களால்‌ 
முடிந்த அளவுக்குத்‌ தினசரி செய்ய முயற்சித்தல்‌ என்பதாக மாத்திரமே உள்ளது. 
ஒரு கிறிஸ்தவராக இருப்பதற்கு பின்வருவது மாத்திரம்‌ தேவைப்படுகிறது: 
சூழ்நிலைகள்‌ எவ்வளவு கடினமானவையாக இருந்தாலும்‌, விடாமுயற்சியுடன்‌ 
தொடரும்‌ திறன்‌. 





இயேசுவின்‌ மீது நமது கண்களை நிலைநிறுத்துதல்‌ 

பற்றிக்கொண்டிருப்பதற்கு, இரண்டாவதாக நாம்‌ இயேசுவின்‌ மீது நமது 
கண்களை நிலைநிறுத்த வேண்டும்‌. எபிரெயர்‌ 12:2ஆ-4ன்‌ செய்தியானது, 
விசேஷமாகத்‌ தங்களின்‌ விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்‌ பட்டிருந்த அல்லது 





துன்புறுத்தப்படப்‌ போகும்‌ மக்களுக்கானதாக உள்ளது. நமது மனங்கள்‌ 
தாமாகவே இயேசுவை நோக்கித்‌ திரும்புகன்றன. துன்புறுத்தப்பட்டும்‌ 
தமது பிதாவுக்கு உண்மையுள்ளவராக இருந்த அவரே நமது நிறைவான 
உதாரணமாக இருக்கிறார்‌. அவர்‌ “அவமானத்தை எண்ணாமல்‌, சலுவையைச்‌ 
சகித்து” இருந்தார்‌, ஆயினும்‌ அவர்‌ ஒருக்காலும்‌ பாவம்‌ செய்யவில்லை. அவரது 
பாடுகள்‌ மூலமாக அவர்‌, மற்றவர்களுக்கு இரட்சிப்பையும்‌ தேவனிடத்தில்‌ 
இருந்து கனத்தையும்‌ வெற்றியாகப்‌ பெற்றார்‌. 

இயேசுவின்‌ உதாரணத்தை சிந்தித்துப்‌ பார்ப்பதில்‌ மதிப்பு உள்ளது. 
வாசகர்கள்‌ முன்னதாக உபத்திரவப்படுத்தப்பட்டு இருந்தனர்‌ (எபிரெயர்‌ 10:32- 





203 


34). ஒருவேளை மற்ற புதிய ஏற்பாட்டுக்‌ கிறிஸ்தவர்களைப்‌ போன்று அவர்கள்‌ 
“விரோதமாகப்‌ பேசப்படுபவர்களாக” (நடபடிகள்‌ 28:22) இருந்தனர்‌. அவர்கள்‌ 
விசுவாசத்திற்காக இன்னமும்‌ இரத்தம்‌ சிந்தியிருக்கவில்லை என்றாலும்‌, 
தொடர்ந்து வந்த உபத்திரவமானது அவர்களில்‌ சிலரை மரணத்திற்கு வழிநடத்த 
முடிந்திருக்கும்‌. அவர்கள்‌ இயேசுவைப்‌ பற்றி ஆழ்ந்து சிந்தித்தார்கள்‌ என்றால்‌, 
அவர்கள்‌ நித்தியத்தில்‌ கிறிஸ்துவின்‌ மகிமையில்‌ பங்கடையும்‌ நம்பிக்கையின்‌ 
மூலமாக, அவர்கள்‌ “அக்கினியின்‌ கழ்‌” கூட உண்மையுள்ளவர்களாக 
நிலைத்திருக்கக்‌ தீர்மானம்‌ செய்வதில்‌ பெலப்படுத்தப்‌ படமுடியும்‌. 

நாமும்‌ கூட, உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருத்தலின்‌ அறைகூவலை 
எதிர்கொள்ளுகையில்‌ “[இயேசுவை] நோக்கிப்‌” பார்ப்போமாக. உங்கள்‌ 
பிரச்சனை, உபத்திரவம்‌ அல்லது சோதிக்கப்படுகல்‌ என்பது எதுவாக இருந்தாலும்‌ 
அது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவும்‌ மனிதகுலத்தை மீட்கவும்‌ 
இயேசு எதிர்கொள்ள வேண்டியிருந்தவற்றைக்‌ காட்டிலும்‌ மிகமோசமானதாக 
இருப்பதில்லை. உங்கள்‌ மனதை இயேசுவின்‌ மீது காத்துக்கொள்ளுங்கள்‌ 
அப்போது உங்களால்‌ பற்றிக்கொண்டிருக்க முடியும்‌. 





தேவன்‌ தமது பிள்ளைகளைச்‌ சிட்சிக்கிறார்‌ 
என்பதை நினைவில்‌ வைத்தல்‌ 

பற்றிக்கொண்டிருப்பதற்கு நாம்‌, மூன்றாவதாக தேவன்‌ தமது பிள்ளைகளைச்‌ 
சிட்சிக்கும்‌ வழி என்ற வகையில்‌, எதிரான சூழ்நிலைகளைக்‌ கண்ணோக்க 
முயற்சி செய்ய வேண்டும்‌. (வாசிக்கவும்‌ எபிரெயர்‌ 12:5-11.) எபிரெயருக்கு 
எழுதிய நிருபத்தின்‌ முதல்‌ வாசகர்கள்‌, உபத்திரவப்படுத்தப்படுதல்‌ உட்படக்‌ 
கடினமான வேளைகளை அனுபவித்துக்‌ கொண்டிருந்தனர்‌. இந்த அனுபவத்தை 
அவர்கள்‌, தங்களைத்‌ தேவன்‌ சிட்சிக்கும்‌ வழிமுறையாகக்‌ கண்ணோக்க முடியும்‌ 
என்பது இவ்வசனப்பகுதியின்‌ புத்திமதியினுடைய கருத்தாக உள்ளது. இந்த 
சிட்சையை வரவேற்பதற்கு நான்கு காரணங்கள்‌ அவர்களுக்குத்‌ தரப்பட்டன: 

(1) சிட்சை என்பது தேவனுடைய அன்பின்‌ அடையாளமாக உள்ளது, 
ஏனெனில்‌ “கர்த்தர்‌ எவனிடத்தில்‌ அன்புகூருறொரோ அவனை அவர்‌ 
சிட்சிக்றொர்‌” (12:6). 


(2) சிட்சை என்பது மகன்‌ என்ற உரிமையின்‌ அடையாளமாக உள்ளது; 





சிட்சை எதையும்‌ பெற்றுக்கொள்ளாதவர்கள்‌ தேவனுடைய பிள்ளைகளின்‌ 
மத்தியில்‌ இருப்பதில்லை (12:7, 8). 

(3) அவர்கள்‌ தங்கள்‌ பூமிக்குரிய தந்தையர்களிடம்‌ இருந்து சட்சையை 
ஏற்றுக்கொண்டதாலும்‌, அவர்களுக்குத்‌ தேவன்‌ மிகச்சிறந்தவற்றையே செய்வார்‌ 
என்பது இன்னும்‌ அதிக நிச்சயமானதாக இருந்ததாலும்‌, தேவனுடைய 
சிட்சையை அவர்கள்‌ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பது நியாயமானதாகவே 
இருந்தது (12:9, 10). 

(4) சிட்சை என்பது மக்களுக்கு நல்லதாக உள்ளது. தேவனுடைய 
பிள்ளைகள்‌ “தம்முடைய தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நாம்‌ 
பங்குள்ளவர்களாகும்பொருட்டு” (12:10), அவர்கள்மீது அதைத்‌ தேவன்‌ 
அனுப்புகிறார்‌. காலப்போக்கில்‌ அது, “நீதியாகிய சமாதான பலனைத்‌ தரும்‌” 
(12:11). 








204 


நமது சொந்தத்‌ தவறு இல்லாதபோதுங்கூட மோசமான விஷயங்கள்‌ நமக்கு 
நடைபெறும்போதும்கூட, அவைகள்‌ நம்மைச்‌ சிலவழிகளில்‌ மேன்மையான 
மக்கள்‌ ஆக்குவதற்காக அவை நடைபெறத்‌ தேவன்‌ அனுமதிக்கிறார்‌ என்று நாம்‌ 
நம்ப முடியும்‌. வருத்தமும்‌ துக்கமும்‌ உபத்திரவமும்‌, நமக்காகத்‌ தேவன்‌ 
கொண்டுள்ள சித்தத்தை நாம்‌ அதிகமாக ஏற்றுக்கொள்பவர்கள்‌ ஆவதற்கும்‌ 
மற்றவர்களின்‌ பிரச்சனைகள்‌ பற்றி அதிகம்‌ 
கருத்துநோக்குடையவர்களாகும்படிக்கும்‌ நமக்கு உதவலாம்‌. நமது 
போராட்டங்களை நாம்‌, நம்மைச்‌ சிட்சிக்கும்‌ தேவனுடைய வழியாக, பக்குவம்‌ 
அடைவதற்கு உதவுபவையாகக்‌ கண்டால்‌, பிரச்சனைகள்‌ எழும்போது நமது 
விசுவாசத்தை நாம்‌ பற்றிக்கொண்டிருக்க அதிக வாய்ப்பு உள்ளது. 


நமது தீர்மானத்தைப்‌ 
பெலப்படுத்துதல்‌ 

பற்றிக்கொண்டிருப்பதற்கு நாம்‌, நான்காவதாக நமது தீர்மானத்தைப்‌ 
பெலப்படுத்த வேண்டும்‌. (வாசிக்கவும்‌ எபிரெயர்‌ 12:12-17.) நான்‌ 
விசேஷமாக 12:12ஐ விரும்புகிறேன்‌, ஏனெனில்‌ அது சில வேளைகளில்‌ நான்‌ 
ஆவிக்குரிய முறையில்‌ எவ்வாறு உணருகிறேன்‌ என்பதை நன்கு பிரதிநிதித்துவப்‌ 
படுத்துகிறது. உண்மையில்‌ நான்‌ சந்தேகம்‌ நிறைந்தவனாக இருப்பதில்லை 
மற்றும்‌ குறிப்பாக இடர்ப்பாடு அல்லது கவலை அடைந்தவனாக இருப்பதில்லை; 
நான்‌ கலக உணர்வு, கோபம்‌ அல்லது மரணம்‌ என்பதை உணருவதில்லை; நான்‌ 
உணர்வைக்‌ கடந்து இருப்பதாக மாத்திரம்‌ காணப்படுகிறேன்‌. இது ஏறக்குறைய, 
நான்‌ “நெகிழ்ந்த கைகளையும்‌ தளர்ந்த முழங்கால்களையும்‌” கொண்டிருந்ததாக 
- ஆவிக்குரிய வகையில்‌ பேசுவதென்றால்‌, நான்‌ மந்தமாக அல்லது நலிவுற்று 
இருப்பதாக - உள்ளது. நீங்கள்‌ எப்போதாவது அதைப்போன்று உணர்ந்தது 
உண்டா? 

அதைப்‌ பற்றி நாம்‌ என்ன செய்ய முடியும்‌? எபிரெயர்‌ 12:12, 
“அகையினால்‌, நெகிழ்ந்த கைகளையும்‌ தளர்ந்த முழங்கால்களையும்‌ நீங்கள்‌ 
திரும்ப நிமிர்த்தி” என்று கூறுகிறது. வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, 
கிறிஸ்தவராக இருப்பதற்கான “உங்கள்‌ தீர்மானத்தைப்‌ பெலப்படுத்துங்கள்‌. ” 
பலமுள்ளவர்களாக இருங்கள்‌! ஒருவேளை நாம்‌ எல்லாரும்‌ இப்படிப்பட்ட 
தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டி இருக்கலாம்‌: “இப்போதிருந்து நான்‌ 
அதிக பலமுள்ளவனாக இருப்பேன்‌! இப்போதிருந்து நான்‌ கர்த்தருக்கு முற்றிலும்‌ 
அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை நடத்தத்‌ தீர்மானிக்கிமேன்‌!” 








கர்த்தரைப்‌ பின்பற்றுவதற்குப்‌ புதிய தீர்மானத்தை நாம்‌ மேற்கொள்ள 
வேண்டியிருத்தல்‌ போன்ற குறிப்பிட்ட விஷயங்களைப்‌ பற்றி இந்தப்‌ 
பகுதி தொடர்ந்து பேசுகிறது. (1) எல்லா மனிதர்களுடனும்‌ சமாதானமாக 
இருக்க நாம்‌ பிரயாசப்பட வேண்டும்‌. (2) “பரிசுத்தமாகுதலுக்கு,” இன்னும்‌ 
அதிக பரிசுத்தமாகுதலுக்கு நாம்‌ பிரயாசப்பட வேண்டும்‌. (3) எவரொருவரும்‌, 
எந்த விஷயமும்‌ - “கசப்பான வேர்‌” எதுவும்‌ - நமது சுதந்தரத்தை நாம்‌ 
இழந்துபோகப்‌ பண்ணாதபடி இருப்பதை நாம்‌ உறுதிப்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌. (4) ஒழுக்கவீனத்தை நாம்‌ தவிர்க்க வேண்டும்‌. (5) ஏசா செய்தது 
போல்‌, கணப்பொழுது அனுகூலங்களுக்காக நித்திய ஆசீர்வாதங்களை 








205 


வர்த்தகம்‌ செய்வதில்‌ இருந்து நம்மை நாம்‌ காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
இயேசு கிறிஸ்துவுக்குள்‌ உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருப்பதற்கு, வேறு 
எதைக்‌ காட்டிலும்‌, இவ்வாறு செய்வதாகத்‌ தீர்மானித்தல்‌ என்பது அதிகம்‌ 
தேவையுள்ளதாக இருக்றெது! 

வாழ்வில்‌ வெற்றி பெற்றவர்கள்‌, மாபெரும்‌ மதிநுட்பம்‌ அல்லது திறன்‌ 
கொண்டவர்களாக இருக்க அவசியமற்று இருந்தது என்பதை நீங்கள்‌ கவனித்து 
இருக்கிறீர்களா? ஒரு கல்லூரி ஆசிரியர்‌ என்ற வகையில்‌ நான்‌ அதைத்‌ தொடர்ந்து 
பார்த்திருக்கிறேன்‌: சாதனைத்தேர்வுகளில்‌ மிக உயர்ந்த மதிப்பெண்களைப்‌ 





பெற்ற மாணவர்கள்‌, எப்போதுமே மிகச்சிறந்த மதிப்பெண்களை எடுத்ததில்லை. 
உண்மையில்‌ சில வேளைகளில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பாடங்களில்‌ தவறியிருந்தனர்‌. 
மாறாக, மிகச்சிறந்த மதிப்பெண்களைப்‌ பெற்றவர்கள்‌, பெரும்பாலும்‌ சராசரி 
மதிநுட்பம்‌ உடையவர்களாக, கடினமாக உழைத்தவர்களாக இருந்தனர்‌. 
அவர்கள்‌ பள்ளியில்‌ வெற்றி பெறத்தீர்மானித்தனர்‌, மற்றும்‌ அவ்வாறே 
வெற்றியும்‌ பெற்றனர்‌! ஆவிக்குரிய விஷயங்களில்‌ வெற்றி பெறுவதற்கு நமக்கு, 
அவ்வகையான தீர்மானம்‌ - தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும்‌ 
என்ற பலத்த தீர்மானம்‌ - தேவைப்படுறெது. 


நமது மாபெரும்‌ அனுகூலங்களை 


நினைத்துக்‌ கொள்ளுதல்‌ 

நமது விசுவாசத்தை பற்றிக்கொண்டிருப்பதற்கு நாம்‌, ஐந்தாவதாக நமது 
மாபெரும்‌ அனுகூலங்களை நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. எபிரெயர்‌ 12:18- 
29 வசனப்பகுதியானது பழைய மற்றும்‌ புதிய உடன்படிக்கைகளுக்கு இடையில்‌ 
ஒரு மாபெரும்‌ நேரெதிர்க்‌ கருத்தைத்‌ தரவழைக்றெது. “தொடக்கூடியதும்‌ 
அக்கினி பற்றியெரிகிறதுமான மலையினிடத்திற்கும்‌, மந்தாரம்‌ இருள்‌ 
பெருங்காற்று ஆயெ இவைகளினிடத்திற்கும்‌” இன்னும்‌ பிறவற்றைப்‌ பற்றி 
எழுத்தாளர்‌ பேசியபோது, அவர்‌ சீனாய்‌ மலையில்‌ மோசேக்கு நியாயப்‌ 





பிரமாணம்‌ கொடுக்கப்பட்டது பற்றிப்‌ பேசினார்‌. (காண்க யாத்திராகமம்‌ 
19; 20; உபாகமம்‌ 4; 5.) “நீங்கள்‌ [அவ்வகையான மலையினிடத்திற்கு] வந்து 
சேரவில்லை,” என்று அவர்‌ கூறினார்‌. வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, 
நாம்‌ அவ்வகையான உடன்படிக்கையில்‌ ஈடுபடவில்லை மற்றும்‌ அந்தப்‌ 
பிரமாணகத்தின்கீழ்‌ இருப்பதில்லை. 

இதற்குப்‌ பதிலாக நாம்‌ எவ்விடத்திற்கு வந்து சேர்ந்துள்ளோம்‌? பின்வருவதைப்‌ 
பற்றி நினைத்துப்‌ பாருங்கள்‌: நாம்‌, “சீயோன்‌ மலையினிடத்திற்கும்‌, 
ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும்‌, ஆயிரம்‌ 
பதினாயிரமான தேவதூதர்களினிடத்திற்கும்‌, பரலோகத்தில்‌ பேரெழுதியிருக்றெ 
முதற்பேறானவர்களின்‌ சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும்‌, யாவருக்கும்‌ 
நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும்‌, பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய 
ஆவிகளினிடத்திற்கும்‌, ... இயேசுவினிடத்திற்கும்‌, ... தெளிக்கப்படும்‌ 
இரத்தத்தினிடத்திற்கும்‌” வந்து சேர்ந்திருக்கிறோம்‌! 

“அசைக்கப்படக்‌” கூடியதாக உள்ள, எனவே நீக்கப்படுவதாக இருந்த 
பழைய உடன்படிக்கை மற்றும்‌ “அசைவில்லாத இராஜ்யத்தை” (12:28) 
உள்ளடக்கிய புதிய உடன்படிக்கை ஆகிய இரண்டிற்கும்‌ இடையில்‌ ஒரு கூரான 


206 


நேர்மாறு ஒப்பீடு தரவமைக்கப்‌ பட்டுள்ளது. இந்த நேர்மாறு ஒப்பீட்டின்‌ மூன்று 
அம்சங்கள்‌ வாசகர்களின்‌ மனங்களை விசேஷமாக ஈர்த்தன: 

(1) தசா மலர்‌ 20 இதலாம்‌ BLD அவாதமர்‌: 
[720s Ml gar so crate Cor TASTE Qasr. 
அந்த முறைமையானது, தேவன்‌ இருக்கும்‌ இடத்திற்கு மக்கள்‌ ஒருபோதும்‌ 
அண்மித்து வரக்கூடாதிருந்த நிகழ்வை அடையாளப்படுத்தியது. இதற்கு நேர்‌ 
மாறாக, வாசகர்கள்‌ வாழ்ந்திருந்த புதிய முறைமையானது தேவனிடத்திலும்‌ 
வான சேனைகள்‌ எல்லாரிடத்திலும்‌ சென்று சேரும்‌ வழியை அளித்தது! 

(2) Yas DTG Dura எத்தணை: அவர்கள்‌ இந்த 
உலகத்தில்‌ இருந்தனர்‌. ஆனால்‌ அதே வேளையில்‌ அவர்கள்‌ இன்னொரு 
உலகத்தின்‌ பகுதியில்‌ - தேவனுடைய வாசஸ்தலத்தின்‌ பகுதியில்‌ - 
இருந்தனர்‌. அவர்கள்‌ இன்றைய நாட்களில்‌ வாழும்‌ கிறிஸ்தவர்களுடன்‌, 
இவ்வாழ்வைக்‌ கடந்து சென்றிருந்த பரிசுத்தவான்‌௧ளுடன்‌, அவர்களை மீட்ட 
இரத்தத்துடன்‌, அவர்களைக்‌ கிரயம்‌ கொண்ட கர்த்தருடன்‌, அவர்களை 
நியாயந்தீர்க்கும்‌ தேவனுடன்‌ மற்றும்‌ எல்லாத்‌ தூதர்களுடன்‌ இருந்தனர்‌! நாம்‌ 
பரலோகத்தின்‌ பகுதியாக இருப்பதற்கு அங்கு செல்லும்‌ வரையில்‌ காத்திருக்கத்‌ 
தேவையில்லை! 

(3) LW QLD Taare WIG UBS QOGED WD 
LB LT rama BUGS WE உத! 10:9ல்‌ நாம்‌, “... இரண்டாவதை 
நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கிப்போடுகிறார்‌” என்று வாசிக்கிறோம்‌. 
இயேசு என்றென்றைக்கும்‌ தொடர்ந்து இருப்பார்‌ மற்றும்‌ அவர்‌ தமது 
ஆசாரியத்துவத்தை நிரந்தரமாகப்‌ பற்றிக்கொண்டிருப்பார்‌ (7:24). எபிரெயருக்கு 
எழுதிய நிருபம்‌ முழுவதிலும்‌ நாம்‌, “பழைய”, “முந்திய,” “புதிய” மற்றும்‌ 
“மேன்மையான” என்பவை போன்ற சொற்றொடர்கள்‌, நியாயப்பிரமாணத்திற்குப்‌ 








பதிலாக புதிய பிரமாணம்‌ தரப்படும்‌ என்பதைக்‌ கருத்தாகக்‌ தெரிவிப்பதைக்‌ 
காணுகிறோம்‌. 


இதைக்‌ கண்ட வாசகர்கள்‌, இப்படிப்பட்ட மாபெரும்‌ ஆசீர்வாதங்களைப்‌ 





பெற்றவர்கள்‌ என்ற வகையில்‌ தாங்கள்‌ இயேசுவுக்காக அன்றாடம்‌ 
வாழ்வதற்கு இருமடங்கு கடினமான முயற்சி செய்ய வேண்டும்‌ என்று 
தீர்மானிக்திருப்பார்கள்‌ என்பது நிச்சயம்‌. செய்தியானது கடந்து 
வராதிருக்கும்‌ பட்சத்தில்‌, எழுத்தாளர்‌ இன்னொரு கருத்தை ஏற்படுத்தினார்‌: 
மாபெரும்‌ ஆசீர்வாதங்களுடன்‌ மாபெரும்‌ பொறுப்புகளும்‌ வருகின்றன. 
கிறிஸ்தவர்கள்‌ என்ற வகையில்‌ நாம்‌ அதிகமாக மாபெரும்‌ அனுகூலங்களைக்‌ 
கொண்டுள்ளதால்‌, நாம்‌ தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதிருந்தால்‌, 
நிச்சயமாக தண்டனையை எதிர்பார்க்க முடியும்‌: “பேசுறெவருக்கு நீங்கள்‌ 
செவிகொடுக்கமாட்டோமென்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள்‌”; 
“நம்முடைய தேவன்‌ பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே”” (12:25, 29). 
மேன்மையான ஆசீர்வாதங்களையும்‌ அனுகூலங்களையும்‌ பெறுதல்‌ 
சாத்தியமாயுள்ளது என்பது, நாம்‌ ஆசீர்வாதங்களைப்‌ புறக்கணித்தால்‌ அதிகமான 
தண்டனையைப்‌ பெற்றுக்‌ கொள்வோம்‌ என்றாகிறது! (காண்க 2:1-3; 10:28, 
29.) 

நமக்குக்‌ கிடைத்துள்ள பல ஆசீர்வாதங்கள்‌ பற்றிய சிந்தனையானது, 
கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வதில்‌ மாபெரும்‌ முயற்சி செய்யும்படி 


207 


நம்மைத்‌ தூண்டி யெழுப்ப வேண்டும்‌! மேலும்‌ நாம்‌, அவரது ஆசீர்வாதங்களை 
மதித்துணரவும்‌ அதை நமக்கு ஏற்புடையகாக்கிக்‌ கொள்ளவும்‌ தவறுதலானது 
நம்மைப்‌ பயங்கரமான தண்டனைக்கு வழிநடத்தும்‌ என்பதையும்‌ நினைவில்‌ 
வைக்க வேண்டும்‌! 


முடிவுரை 

வரவிருக்கும்‌ மாதங்களிலும்‌ ஆண்டுகளிலும்‌ நம்மைப்‌ புறம்பாக 
விழுந்து போய்விடுவதில்‌ இருந்து காப்பாற்றக்கூடுவது என்ன? நாம்‌ எவ்வாறு 
பற்றிக்கொண்டிருக்க முடியும்‌? பின்வரும்‌ விஷயங்கள்‌ அதற்கு உதவும்‌: 
நாம்‌ சகிப்புத்தன்மை என்ற பண்பை மேம்படுத்திக்கொள்ள முடியும்‌. நமது 
கண்களை இயேசுவை நோக்கிக்‌ காத்துக்கொள்ள முடியும்‌, தேவன்‌ தமது 
பிள்ளைகளைச்‌ சிட்சிக்கிறார்‌ என்பதை மனதில்‌ காத்துக்கொள்ள முடியும்‌ 
உண்மையுள்ளவர்களாகக்‌ தேவனுக்கு ஊழியம்‌ செய்யப்‌ புதியதாகக்‌ தீர்மானிக்க 
முடியும்‌ மற்றும்‌ கிறிஸ்வர்கள்‌ என்ற வகையில்‌ நமது அனுகூலங்களை நினைவில்‌ 
வைக்க முடியும்‌. நிறைவாக நாம்‌, உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருப்போமா 
இல்லையா என்பதை, உறுதியாக தாமே முடிவு செய்வோம்‌ என்பதையும்‌ 
நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. நமது உண்மைத்தன்மை என்பது சபை, 
மூப்பர்கள்‌, உதவிக்காரர்கள்‌, பிரசங்கியார்கள்‌, வேதாகமப்பள்ளியின்‌ போதகர்‌ 
அல்லது நமது பெற்றோர்‌ ஆகியோரைச்‌ சார்ந்து இருப்பதில்லை. அது நம்‌ 
ஒவ்வொருவரையும்‌ சார்ந்திருக்றெது! 

கிறிஸ்தவர்கள்‌ என்ற வகையில்‌ வெற்றியடைய நாம்‌, ஒரு சந்தர்ப்பத்தில்‌ 
டான்‌ மோரீஸ்‌ அவர்கள்‌ செயல்விளக்கப்படுத்திய வகையிலான 
தீர்மானத்தைக்‌ கொண்டிருப்பது அவசியமாக உள்ளது. அந்த வரலாற்றை நான்‌ 
கேள்விப்படுகையில்‌, அபிலேன்‌ கிறிஸ்தவக்‌ கல்லூரி வளாகத்தில்‌ சில விஷயங்கள்‌ 
செய்யப்படக்‌ கூடுமா இல்லையா என்பது பற்றிய நெரெதிர்க்கருத்துக்கள்‌ 
சில எழுந்தன. அந்த வேளையில்‌, சகோதரர்‌ மோரீஸ்‌ அவர்கள்‌ அந்தக்‌ 
கல்லூரியின்‌ தலைவராக இருந்தார்‌, மற்றும்‌ சபைகூடும்‌ இடத்தில்‌ அவர்‌ 
நின்று அந்த விஷயத்தில்‌ தமது முடிவை அறிவித்தார்‌. தமது முடிவை அவர்‌ 
கொடுத்து, பின்பு பின்வருவது போன்று சிலவற்றைக்‌ கூறினார்‌: “அபிலேன்‌ 
கிறிஸ்தவக்‌ கல்லூரியின்‌ அறக்கட்டளைக்‌ குழுவும்‌, ஆசிரியர்‌ துறையினரும்‌, 
மாணவர்களும்‌ சரியானவற்றிற்காக நிலைநிற்கும்‌ வரையிலும்‌ நான்‌ அவர்களுடன்‌ 
நிற்பேன்‌. சரியானகைச்‌ செய்வதில்‌ மாணவர்கள்‌ ஆர்வம்‌ கொள்ளாத வேளை 
வருமென்றால்‌, அபிலேன்‌ கிறிஸ்தவக்‌ கல்லூரியின்‌ அறக்கட்டளைக்‌ குழுவும்‌ 
அசிரியர்‌ துறையினரும்‌ சரியானவற்றிற்காக நிலைநிற்கும்‌ வரையில்‌ நான்‌ 
அவர்களுடன்‌ நிற்பேன்‌. கல்லூரியின்‌ மாணவர்களும்‌ ஆசிரியர்‌ துறையினரும்‌, 
சரியானவற்றைச்‌ செய்வதில்‌ ஆர்வம்‌ கொள்ளாது இருக்கும்‌ வேளை வரும்‌ 
என்றால்‌, அபிலேன்‌ கிறிஸ்தவக்‌ கல்லூரியின்‌ அறக்கட்டளைக்‌ குழுவினர்‌ 
சரியானவற்றிற்காக நிலைநிற்கும்‌ வரையில்‌ நான்‌ அவர்களுடன்‌ நிற்பேன்‌. 
ஆனால்‌ அபிலேன்‌ கிறிஸ்தவக்‌ கல்லூரியின்‌ அறக்கட்டளைக்‌ குழுவினர்‌ ஆசிரியர்‌ 
துறையினர்‌ மற்றும்‌ மாணவர்கள்‌ ஆகிய அனைவரும்‌ சரியானவற்றைச்‌ செய்ய 
நிற்பதை விட்டு விலகினால்‌, நான்‌ தனியாக நிற்பேன்‌!” 

அந்த உறுதிபாட்டில்‌ நீங்கள்‌ பங்கேற்கிறீர்களா? நீங்கள்‌ தனியாக நிற்க 
வேண்டியிருந்தாலும்‌, சரியானவற்றிற்காக அவ்வாறு நிற்க மனவிருப்பமாக 





208 


இருக்கிறீர்களா? சபை என்பது, மரணத்திற்கு ஏதுவான எதிரியின்‌ சுடுதலுக்கு 
முன்நிற்கும்‌ படை போன்றதாக உள்ளது. உங்களைச்‌ சுற்றிலும்‌ உள்ள ஆண்கள்‌ 
மற்றும்‌ பெண்கள்‌, அலைபாய்கின்றனர்‌, பின்னால்‌ விழுந்து போகின்றனர்‌ 
மற்றும்‌ விரோதியைக்‌ கண்டு ஓடுகின்றனர்‌. நீங்களும்‌ அதேயே செய்வீர்களா 
அல்லது நீங்கள்‌ உங்கள்‌ விசுவாசத்தைப்‌ பற்றிக்‌ கொண்டிருப்பீர்களா? 


209 


10 
நன்கு சமான ப்பறுத்துப்பட 1 
வாழ்வு 
(அதிகாரம்‌ 13) 


எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தை எழுதியவர்‌ தமது நிருபத்தை ஏறக்குறைய 
முடித்திருக்கும்‌ நிலையைக்‌ கற்பனை செய்துகொள்ளுங்கள்‌. அவர்‌ தாம்‌ கூற 





விரும்பிய உபதேசக்‌ கருத்துக்கள்‌ பெரும்பான்மையானவற்றைக்‌ கூறியிருந்தார்‌ 
மற்றும்‌ தமது வாசகர்களை விசுவாச விலக்கத்திற்கு எதிராக எச்சரித்திருந்தார்‌. 
கடைசியில்‌ அவர்‌ தம்மைத்‌ தூமே, “நான்‌ எவ்வாறு இந்த நிருபத்தை முடிப்பது?” 
என்று கேட்டிருக்க வேண்டும்‌. அவர்‌, “இந்த சகோதரர்கள்‌ அன்றாடம்‌ 
கிறிஸ்துவுக்காக வாழ்வதில்‌ உதவி செய்யும்‌ நடைமுறை அறிவுரைகள்‌ 
சிலவற்றைக்‌ கொடுப்பேன்‌” என்று முடிவு செய்தார்‌. புதிய ஏற்பாட்டின்‌ மற்ற 
பல நிருபங்களைப்‌ போன்றே இந்த நிருபமும்‌, நடைமுறை புத்திகூறுதல்களுடன்‌ 
முடிவடைகிறது. இந்தப்‌ புத்திமதிகள்‌, நன்கு சமானப்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய 
வாழ்வை வாழ்வது எவ்வாறு என்பதற்கு ஆலோசனைகளை அவர்களுக்கு 
முன்வைப்பதாக நாம்‌ நோக்க முடிகிற, கிறிஸ்தவ வாழ்வின்‌ பல்வேறு பகுதிகளை 
எடுத்துரைக்கும்‌ புத்திமதிகளாக உள்ளன. 

நன்கு சமானப்படுத்தப்பட்ட வாழ்வை நடத்துவதற்கான தேவையை நாம்‌ 





புரிந்துகொள்ள முடியும்‌. உதாரணமாக நாம்‌, அந்த வேலை நல்லதாக உள்ளது 
என்று அறிகிறோம்‌. இருப்பினும்‌ நாம்‌, தங்கள்‌ வேலைகளுக்கு அடிமையாக 
இருக்கிற “வேலைப்‌ போகைக்காரர்கள்‌” சிலரைக்‌ கண்டிருக்கலாம்‌, அவர்கள்‌ 
ஒரு வாரத்திற்கு எழுபது அல்லது எண்பது மணி நேரம்‌ வேலை செய்து, மற்ற 
எல்லாவற்றையும்‌ புறக்கணிப்பவர்களாக இருக்கின்றனர்‌. மற்றவர்கள்‌ தங்கள்‌ 
பொழுதுபோக்குப்‌ பணிகள்‌ அல்லது விளையாட்டுகள்‌ அல்லது உடல்‌ பயிற்சிகள்‌ 
ஆகியவற்றை அதிகமாகச்‌ செய்கின்றனர்‌. இந்த மக்கள்‌ யாவரும்‌, அதிகம்‌ 





சமானப்படுத்தப்பட்ட வாழ்வை - எடுத்துக்காட்டாக, தங்கள்‌ குடும்பத்தினருடன்‌ 
அதிகமான நேரம்‌ செலவிடுதலை - நடத்தும்படி ஊக்குவிக்கப்பட வேண்டியது 
அவசியமாக உள்ளது. 

ஆவிக்குரிய வகையில்‌ நன்கு சமானப்படுத்தப்பட்ட வாழ்வை நடத்தவும்‌ 
நமக்கு ஊக்குவித்தல்‌ தேவைப்படலாம்‌. ஒரு கிறிஸ்தவர்‌, மற்ற கொள்கைகளைப்‌ 
புறக்கணிப்பதற்கு கிறிஸ்தவத்தின்‌ ஒன்றிரண்டு கொள்கைகள்‌ மீது கவனம்‌ 
குவிப்பவராகக்‌ கூடும்‌. சபையின்‌ சில உறுப்பினர்கள்‌, தவறுக்கு எதிராகப்‌ 
பேசவும்‌ சத்தியத்தை மேம்படுத்தவும்‌ ஆவல்‌ உள்ளவர்களாக இருக்கலாம்‌, 
ஆனால்‌ அவர்கள்‌ அன்பையும்‌ கிருபையையும்‌ புறக்கணித்து இருக்கலாம்‌. 
குறிப்பிட்ட சகோதரர்கள்‌ தூய்மை மற்றும்‌ ஒழுக்கவீனமான நடைமுறைகளுக்கு 
எதிராகத்‌ தொடர்ந்து எச்சரித்தல்‌ பற்றி அக்கறையாக இருக்கலாம்‌; மற்றவர்கள்‌ 





210 


கிறிஸ்தவ அன்பில்‌ முதன்மை ஆர்வம்‌ கொண்டவர்களாக இருக்கலாம்‌. சில 
சகோதரர்கள்‌, ஆராதனை என்ற பாடக்கருத்தில்‌ உற்சாகம்‌ உள்ளவர்களாக 
இருக்கும்‌ வேளையில்‌, மற்றவர்கள்‌, உபகாரம்‌ மற்றும்‌ பிறருக்கு நன்மை செய்தல்‌ 
ஆகியவற்றின்‌ மீது கவனத்தைத்‌ திருப்பி இருக்கலாம்‌. ஒரு சிலர்‌, சுவிசேஷ 
ஊழியம்‌ அல்லது வெளியில்‌ சுவிசேஷப்‌ பணி செய்தல்‌ ஆகியவற்றில்‌ ஈடுபட 
விரும்பலாம்‌. 





சபையின்‌ எல்லா அக்கறைகளும்‌ நல்லவைகளாக உள்ளன மற்றும்‌ அவைகள்‌ 
எல்லாமுமே வலியுறுத்தப்பட வேண்டும்‌. ஒரு நபரின்‌ திறன்கள்‌ அவரை 
மற்ற ஆர்வங்களைக்‌ காட்டிலும்‌ ஒரு ஆர்வத்தை நோக்கி அதிகமாகத்‌ திருப்பும்‌ 
வேளையில்‌, நன்கு சமானப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவரின்‌ வாழ்வு, பலவகையான 
நெறிமுறைகள்‌ மற்றும்‌ நற்செயல்களை உள்ளடக்கும்‌. நாம்‌ ஆவிக்குரிய 
வகையில்‌ நன்கு சமானப்படுத்தப்பட்ட வாழ்வை நடத்துவது அவசியமாக 
உள்ளது, மற்றும்‌ நாம்‌ எவ்வாறு அகைச்‌ செய்ய முடியும்‌ என்பதை எபிரெயர்‌ 
13ம்‌ அதிகாரம்‌ நமக்குக்‌ கூறுகிறது. அப்படிப்பட்ட வாழ்வின்‌ பண்புகளைப்பற்றி 
நாம்‌ ஆழ்ந்து சிந்திப்போமாக. 


அன்பின்‌ வாழ்வு 

முதரைலதாகு, DONG அரனர20(222:2 2... ஜாம்‌ TLD YoirL Noir 
ழக, விசேஷமாக சகோதரர்கள்‌ மீது அன்புடைய வாழ்வாக ௨௪௫. 
(எபிரெயர்‌ 138:1-8ஐ வா௫க்கவும்‌.) 13ம்‌ அதிகாரம்‌ பொதுவான ஒரு 
கூற்றுடன்‌ தொடங்குகிறது: “சகோதர சிநேகம்‌ நிலைத்திருக்கக்கடவது. ”” 
இந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ நிச்சயமற்ற எதிர்காலத்தை எதிர்கொண்டிருக்கையில்‌, 
துன்புறுத்தப்படுதல்‌ மற்றும்‌ விசுவாச விலக்கம்‌ என்ற இரு விஷயங்களின்‌ 
அபாயத்தில்‌ இருக்கையில்‌, அவர்கள்‌ ஒருவர்‌ மற்றவர்மீது ஊக்கமான அன்பு 
கூறுதலைத்‌ தொடருதல்‌ அவசியமாக இருந்தது! அவர்கள்‌ ஏற்கனவே சகோதர 
சிநேகத்தைக்‌ கொண்டிருந்தனர்‌; அவர்கள்‌ அதைக்‌ காத்துக்கொள்வது 
அவசியமாக இருந்தது, ஒருவேளை அதை தங்கள்‌ வாழ்வில்‌ இன்னும்‌ அதிகம்‌ 
ஏற்புடையதாக்க வேண்டியிருந்தது. நாம்‌ ஒருவர்‌ மீது ஒருவர்‌ கொண்டுள்ள 
அன்பைக்‌ காத்துக்கொள்ள வேண்டும்‌. அது தொடருவதையும்‌ ஒருவர்‌ 
மற்றவருடனான நடவடிக்கைகளில்‌ அது செயல்விளக்கப்‌ படுத்தப்படுதலையும்‌ 
நாம்‌ நிச்சயப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 

அடுத்ததாக, சகோதர அன்பின்‌ குறிப்பான இரண்டு வெளிப்படுத்துதல்கள்‌ 
குரப்பட்டுள்ளன: 

(1) “அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள்‌.?” முதல்‌ நூற்றாண்டுக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ பயணம்‌ செய்த போது, அவர்கள்‌ மற்ற கிறிஸ்தவர்களின்‌ 
இல்லங்களைத்‌ தவிர, தங்குவதற்கு முழுமையான இடங்கள்‌ எதையும்‌ 
கொண்டிருக்கவில்லை. அனேகமாக “உபசரிப்பு” என்று இங்கு பேசப்படுவது, 








பயணம்‌ செய்யும்‌ பரிசுத்தவான்களுக்கு உபசரிப்புக்‌ காண்பித்தலையே 
குறிப்பதாக இருந்திருக்கலாம்‌. 

2) “கட்டப்பட்டவர்களை ... நினைத்துக்கொள்ளுங்கள்‌. ” மீண்டுமாக இந்த 
புத்திமதியானது, அனேகமாக பொதுவாகச்‌ சிறைச்சாலையில்‌ உள்ளவர்களைக்‌ 
கவனித்துக்கொள்ளுதல்‌ என்றிருந்திராது,' ஆனால்‌ தங்கள்‌ விசுவாசத்தின்‌ 
நிமித்தம்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களைக்‌ கவனித்துக்கொள்ளுதல்‌ 


211 


பற்றியதாக இருந்திருக்கும்‌. 

நாமும்கூட. சகோதரர்களை உபசரித்தல்‌ மற்றும்‌ இடர்பாடுள்ள 
வேளைகளை அனுபவித்துக்‌ கொண்டிருப்பவர்களைக்‌ கவனித்துக்கொள்ளுதல்‌ 
என்பவற்றினால்‌ நமது அன்பை அவர்களுக்குக்‌ காண்பிக்க வேண்டியவர்களாக 
இருக்கிறோம்‌. கிறிஸ்தவ வாழ்வு என்பது அன்பின்‌ வாழ்வாக இருக்கிறது. 


ஒழுக்கமான வாழ்வு 

DIL TAD GAGE FTL ESL ஜாரம்ு என்ப 
ஒழுக்கமான வார்ம்‌ உன்னது. இங்கே காணப்படும்‌ உதாரணம்‌ 
விவாக பிரமாணங்கள்‌ சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எபிரெயர்‌ 13:4ம்‌ 
வசனம்‌, “விவாகம்‌ யாவருக்குள்ளும்‌ கனமுள்ளதாயும்‌, விவாகமஞ்சம்‌ 
அசுசிப்படாகதாயுமிருப்பதாக; வேசிக்கள்ளரையும்‌ விபசாரக்காரரையும்‌ 
தேவன்‌ நியாயந்தீர்ப்பார்‌” என்று கூறுகிறது. கிறிஸ்தவத்‌ திருமணம்‌ என்பது 
விசேஷித்ததாக உள்ளது என்டது, கிறிஸ்தவ வாழ்வின்‌ பண்புகளில்‌ ஒன்று என்று 
இவ்வசனம்‌ கருத்துத்‌ தெரிவிக்கிறது! 

கிறிஸ்தவத்‌ திருமணம்‌ என்பது கீழாகப்‌ பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக 
இருப்பதில்லை; மாறாக இது “கனமுள்ளதாக” இருக்கிறது. இருமணம்‌ முடித்தல்‌ 
என்பதைக்‌ காட்டிலும்‌ கன்னித்தன்மையில்‌ நிலைத்திருத்தல்‌ என்பது 
அதிக பரிசுத்தமானதாக உள்ளாகவே இருப்பதில்லை. இன்றைய நாட்களில்‌ 
திருமணம்‌ என்ற நிறுவனம்‌ அடிக்கடி அவமதிப்புச்‌ செய்யப்‌ படுறெது. ஒரு 
மாநில பல்கலைக்‌ கழகத்தில்‌ எனது மனைவி, திருமணம்‌ மற்றும்‌ குடும்பம்‌ பற்றிக்‌ 
கலந்துரையாடப்பட்ட சமூகவியல்‌ வகுப்பு ஒன்றில்‌ இருந்தார்‌. அங்கிருந்த 
முப்பதுக்கும்‌ சற்றேறக்குறையலானவர்களில்‌, அவர்‌ ஒருவரே, திருமணம்‌ மற்றும்‌ 





குடும்பம்‌ ஆகியவற்றைப்‌ பற்றி நல்ல விஷயம்‌ எதையாவது கூறக்கூடியவராக 
இருந்திருந்தார்‌! உலகம்‌ என்ன நினைத்தாலும்‌, கிறிஸ்தவர்கள்‌ எப்போதும்‌ 
திருமணத்தைக்‌ கனப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும்‌! 

குறிப்பாக, உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள்‌ “திருமண மஞ்சத்தை” அசுசிப்‌ 
படுத்துவதில்லை என்பதால்‌ கிறிஸ்தவத்‌ திருமணம்‌ வேறுபட்டதாக உள்ளது. 
அவர்கள்‌ ஒழுக்கவீனமான அல்லது விபசார நடத்தையால்‌ குற்றப்படுவதில்லை. 
ஏன்‌? ஏனென்றால்‌ பாலுறவுப்‌ பாவங்களினால்‌ குற்றப்‌ படுபவர்களைத்‌ தேவன்‌ 





ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்றொர்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்துள்ளனர்‌! விபசாரம்‌ 
என்பது பாவமாக - தேவனுக்கு எதிரான, மனைவி அல்லது கணவருக்கு 
எதிரான, மற்றும்‌ யாருடன்‌ விபசாரம்‌ செய்கின்றனரோ அந்த நபருக்கு எதிரான 
பாவமாக உள்ளது! அப்படிப்‌ பட்ட பாவத்தை நாம்‌ தவிர்க்க வேண்டியவர்களாக 
இருக்கிறோம்‌! ததக bY TILLY BIUIDLDUNTAT @NYharrs arg! 


நம்பிக்கை வைத்தலின்‌ வாழ்வு 
WDTAGTS, GAG ATLL வழ என்டு - குறிப்பாக, 
பணம்‌ தொடர்பான விஷயங்களில்‌ - 005 மவ GEA ம்மா 2D 
எபிரெயர்‌ 18:5, 6 வசனங்கள்‌ இருகூருள்ள ஒரு கட்டளையை முன்வைக்கிறது: 
கிறிஸ்தவர்கள்‌ என்ற வகையில்‌ நாம்‌, நமது வாழ்வைப்‌ பண ஆசையில்‌ 
இருந்து விடுவிக்கப்பட்ட வாழ்வாகக்‌ காத்துக்கொள்ள வேண்டியுள்ளது 
மற்றும்‌ நம்மிடத்தில்‌ உள்ளவைகள்‌ போதுமென்று திருப்தியுடன்‌ வாழ 


212 


வேண்டிய வாழ்வாக அது உள்ளது. இன்றைய நாட்களில்‌ மக்களால்‌ மிகவும்‌ 
புறக்கணிக்கப்படும்‌ புதிய ஏற்பாட்டுக்‌ கட்டளை ஒன்றை நான்‌ தேர்ந்து எடுக்க 
வேண்டும்‌ என்றால்‌, அது இதுவாகத்‌ தான்‌ இருக்கும்‌! பண ஆசையைப்‌ புறம்பே 
விலக்கி வைத்தல்‌ என்பகைக்‌ காட்டிலும்‌, நவீன வாழ்விற்கு எதிராகச்‌ செல்லும்‌ 
விருப்ப நோக்கு வேறு எதுவும்‌ இருப்பதில்லை. 

பண ஆசை என்பது எதை அர்த்தப்படுத்துகிறது? பணத்தைக்‌ கொண்டிருத்தல்‌ 





என்பது தவறானது அல்ல என்பது தெளிவு; இன்றைய நாட்களில்‌ ஏறக்குறைய 
ஒவ்வொரு சமூகத்திலும்‌ பணம்‌ என்பது வாழ்வதற்கு அத்தியாவசியமான 
ஒன்றாக உள்ளது. அப்படியென்றால்‌ பண ஆச என்பது என்ன? ஒருவேளை 
இவ்வசனத்தின்‌ இரண்டாவது பகுதியானது, முதல்‌ பகுதியை நன்கு விளக்கலாம்‌: 
பண ஆசை என்பது திருப்தியற்று இருத்தல்‌ என்பதாக உள்ளது; அது இன்னும்‌ 
இன்னும்‌ வேண்டும்‌ என்று விரும்புதலாக உள்ளது! அது நம்மை விவரிப்பதாக 
உள்ளதா? 





இவ்வசனங்கள்‌, இந்தக்‌ கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிய நமக்கு ஒரு 
காரணத்தையும்‌ தருகின்றன. நாம்‌ ஏன்‌ பண ஆசை இல்லாதவர்களாக 
இருக்க வேண்டும்‌? ஏனென்றால்‌ தேவன்‌ நம்மைக்‌ கவனித்துக்‌ கொள்வதாக 
வாக்களித்துள்ளார்‌ (18:5ஆ, 6)! நாம்‌ பணத்தின்‌ மீது ஆசை கொண்டால்‌, நாம்‌ 
திருப்தி இல்லாதவர்களாக இருந்தால்‌, அதிகமான உடைமைகளை அல்லது 
அதிகமான நிதிநிலைப்‌ பாதுகாப்பை விரும்புபவர்களாக இருந்தால்‌, அது தேவன்‌ 
மீது நம்பிக்கை வைத்தலில்‌ குறைபாடு ஒன்றைச்‌ சுட்டிக்‌ காண்பிப்பதில்லையா? 
og ONY) சச 220 ச DAG GON TY) 2D 


சத்தியத்தின்‌ வாழ்வு 

DBT AGT, நண்டு FDTD NL ba TLL FEU Gor 
ஏழ்வாக அ.ஈர்க விசேஷமாக உபதேச வட்டாரத்தில்‌ சத்தியத்தின்‌ வாழ்வாக 
உள்ளது. எபிரெயர்‌ 13:7-14ன்‌ போதனையைப்‌ புரிந்துகொள்வதற்கு நாம்‌, 
முதல்‌ வாசகர்கள்‌ விழுந்து போகுதலின்‌ அபாயத்தில்‌ இருந்தனர்‌ என்பதை 
உணர்ந்தறிய வேண்டும்‌. அந்த அபாயத்தின்‌ ஒரு பகுதி, கள்ளப்‌ போதகர்கள்‌ 
இருந்ததில்‌ இருந்து களைத்து எழும்பிற்று, ஏனெனில்‌ இவ்விடத்தில்‌ இந்த 
நிருபம்‌ “பலவிதமான அந்நிய போதனைகள்‌” பற்றிப்‌ பேசுகிறது (13:9). 

இந்தக்‌ கள்ளப்போதகர்கள்‌ எதைப்‌ போதித்துக்‌ கொண்டிருந்தனர்‌? 
அவர்களின்‌ உபதேசம்‌ உணவு பற்றிய விஷயங்கள்‌ உள்ளடக்கி இருந்தது 
என்பது தெளிவு, ஏனெனில்‌ நாம்‌ 9ம்‌ வசனத்தில்‌, இருதயமானது 
“போஜனபதார்த்தங்களினாலல்ல, கிருபையினாலே இருதயம்‌ ஸ்திரப்படுகிறது 
நல்லது” என்று வாசிக்கிறோம்‌. 10ம்‌ வசனம்‌, “நமக்கு ஒரு பலிபீடமுண்டு, 
அதற்குரியவைகளைப்‌ புசிக்றெதற்குக்‌ கூடாரத்தில்‌ ஆராதனைசெய்கிறவர்களுக்கு 
அதிகாரமில்லை” என்று கூறுகிறது. இந்தக்‌ கூற்றானது, யூதத்துவத்தைப்‌ போதித்து 
நடைமுறைப்‌ படுத்தியவர்களுக்கு ஒரு பதிலுரையாக இருந்திருக்க வேண்டும்‌. 
எனவே சிலர்‌ யூதத்துவத்தை, அதன்‌ உணவுரீதியான பிரமாணங்களுடன்‌ 








மேம்படுத்திக்‌ கொண்டி ருந்தனர்‌, அவர்கள்‌ தங்கள்‌ கள்ளப்‌ போதனைகளைக்‌ 
கொண்டு பரிசுத்தவான்களைப்‌ புறம்பே வழிநடத்திச்‌ செல்லும்‌ அபாயத்தில்‌ 
இருந்தனர்‌. 

எபிரெய நிருபத்தின்‌ வாசகர்கள்‌ கள்ளப்போதனையினால்‌ 


213 


மயக்கப்படும்படியான சோதனையைத்‌ தாங்கி நிற்க முடிந்தது எவ்வாறு? 
(1) அவர்கள்‌ தங்களுக்கு தொடக்கத்தில்‌ போதித்து இருந்தவர்களை நினைவில்‌ 
கொண்டிருக்க வேண்டியிருந்தது (13:7, 8). ஒருவேளை இந்தப்‌ புத்திமதி, அந்த 
தோற்றகாலப்‌ போதகர்கள்‌ போதித்திருந்தது என்ன என்பதை நினைவில்‌ 
கொள்ளுதல்‌ அவசியம்‌ என்றும்‌ கருத்துத்‌ தெரிவித்திருக்கலாம்‌. (2) அவர்கள்‌, 
உணவு அல்ல ஆனால்‌ கிருபையே கிறிஸ்தவர்களை பெலப்படுத்துகிறது 
என்பதை அறிய வேண்டியவர்களாக இருந்தனர்‌ (13:9). (3) கிறிஸ்துவின்‌ பலி 
“நகரவாசலுக்குப்‌ புறம்பே” அதாவது (13:12), “யூதத்துவத்திற்கு புறம்பே” 
செலுத்தப்பட்டது என்பது அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டது. அந்த 
உண்மையானது, இரட்சிப்பிற்கான கிறிஸ்துவின்‌ ஈவு, தனது பலன்தரும்‌ 
தன்மைக்கு யூதத்துவத்தைச்‌ சார்ந்திருக்கவில்லை - மற்றும்‌ யூதத்துவத்துடன்‌ 
தொடர்புடையவர்களாக நிலைத்திருந்தவர்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ பங்கு 
எதையும்‌ பெற்றிருக்கவில்லை என்று அர்த்தப்படுத்திற்று. (4) அவர்கள்‌ 
தங்களுக்கு “நிலையான நகரம்‌” இங்கு இல்லை (13:14) என்பதை நினைவில்‌ 
வைக்க வேண்டியிருந்தது. ஒருவேளை யூதர்கள்‌, “நாங்கள்‌ எங்கள்‌ 








மார்க்கத்தின்‌ மையமாக பரிசுத்த நகரமான எருசலேமைக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 
உங்கள்‌ நகரம்‌ எங்கே உள்ளது?” என்று கூறி கறிஸ்தவர்களைப்‌ பழித்துரைத்து 
இருக்கலாம்‌. கிறிஸ்தவர்கள்‌, “நாங்கள்‌ இனிவரவிருப்பதும்‌, பரலோகத்தில்‌ 
நித்தியமானதாக உள்ளதுமான ஒரு மேன்மையான நகரத்தைக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌” என்று பதில்‌ அளிக்க முடிந்தது. 
சமாதானப்படுத்தப்பட்ட வாழ்விற்கு இவ்வசனப்பகுதி எவ்வாறு 
நடைமுறைப்படுகிறது? இது கள்ளப்போதனைக்கு எதிராக எச்சரிக்கிறது 
என்பதால்‌, கள்ளப்போதனை பற்றிக்‌ கவலைப்படாமல்‌, ஒருவர்‌ நன்கு 
சமானப்படுத்தப்பட்ட வாழ்வை நடத்த முடியாது என்று நாம்‌ முடிவு செய்தாக 
வேண்டும்‌. நாம்‌ அன்புசெய்கிறவர்களாக, உபகாரம்‌ செய்கிறவர்களாக 
மற்றும்‌ சுவிசேஷ ஊழியத்துவம்‌ உள்ளவர்களாக இராதிருந்தால்‌, சத்தியத்தைப்‌ 
போதிப்பது எந்த மதிப்பையும்‌ கொண்டி ருப்பதில்லை என்று சிலர்‌ கூறியுள்ளனர்‌ 
- மற்றும்‌ அது உண்மையாகவே உள்ளது. இருப்பினும்‌, நாம்‌ சத்தியத்தைப்‌ 





போதிக்காதிருந்தால்‌, அன்பாக இருப்பதும்‌ உபகாரம்‌ செய்வதும்‌ சுவிசேஷ 
ஊழியத்துவம்‌ கொண்டிருப்பதும்‌ எந்த மதிப்பையும்‌ கொண்டிராது 
என்பதும்‌ உண்மையாகவே உள்ளது! உபதேசத்தைப்‌ பற்றி நாம்‌ அக்கறை 
கொண்டிருப்போமாக! 3 Ul TLD சிடி. gow 
92/2 பாரதம்‌ 2D 


துதியின்‌ வாழ்வு 

(ஆத்தா, DAG. FTA DESL TNS 
தேவனுக்கு AP Orb burs உண்த. எபிரெயார்‌ 13:14ஐ ஆழ்ந்து 
சிந்தியுங்கள்‌: “ஆகையால்‌, அவருடைய நாமத்தைத்‌ துதிக்கும்‌ உதடுகளின்‌ 
கனியாகிய ஸ்தோத்திரபலியை அவர்மூலமாய்‌ எப்போதும்‌ தேவனுக்குச்‌ 
செலுத்தக்கட்வோம்‌.” இவ்வசனம்‌, யூதத்துவ நடைமுறை ஒன்றிற்கு இணையாக, 
கிறிஸ்தவத்தில்‌ உள்ள வேறொரு நடைமுறையைப்‌ பற்றிப்‌ பேசுறெது: 
அது பலிகள்‌. இருப்பினும்‌ ஒரு முக்யெமான வேறுபாடு உள்ளது: யூதர்கள்‌ 
மிருகங்களின்‌ பலிகளைச்‌ செலுத்தினர்‌, கிறில்தவர்கள்‌ துதியின்‌ பலிகளைச்‌ 





214 


செலுத்துகின்றனர்‌. 

கிறிஸ்தவர்களின்‌ துதியின்‌ பலியானது, (௮) தேவனுக்கு (ஆ) நமது 
உதடுதளினால்‌ (நாம்‌ பாடும்போது) (இ) எப்போதும்‌ செலுத்தப்பட 
வேண்டியதாக உள்ளது. ௫/3 bg TLD போ? HD மெல) ம்‌ 
ATT ns. 


கொடுத்தலின்‌ வாழ்வு 

227227: DUG HTT DGILA ALLL NTL) 676227 VATE GS 
கொத ின்‌ வாழ்வாக உள்ளது. 16ம்‌ வசனத்தைக்‌ கண்ணோக்குங்கள்‌: 
“அன்றியும்‌ நன்மைசெய்யவும்‌, தானதர்மம்பண்ணவும்‌ மறவாதிருங்கள்‌; 
இப்படிப்பட்ட பலிகளின்மேல்‌ தேவன்‌ பிரியமாயிருக்றொர்‌.” நமது வாழ்வு 
உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்வாக இருந்தால்‌, நாம்‌ தொடர்ந்து நன்மை 
செய்துகொண்டும்‌ நாம்‌ கொண்டுள்ளவற்றைப்‌ பிறருக்குப்‌ பகிர்ந்து கொடுத்துக்‌ 
கொண்டும்‌ இருப்போம்‌. மேலும்‌, நன்மை செய்தலும்‌ பிறருக்குக்‌ கொடுத்தலும்‌ 
தேவனுக்குச்‌ செலுத்தும்‌ கூடுதல்‌ பலிகளாக உள்ளன என்பதையும்‌ கவனியுங்கள்‌. 
தேவையில்‌ இருப்பவர்களுக்கு உதவுதல்‌ என்பது தேவனுக்குச்‌ செலுத்தப்படும்‌ 
பலியாக உள்ளது. கஜ Lb TILLY DBNDGG WD ADTs 2g 


மதிப்பின்‌ வாழ்வு 

தூவா, சன்னா FTL DBL TD TOLD DS 
கட்க‘ மதிக்கும்‌ வர்க உள்ளது. 17ம்‌ வசனம்‌, “உங்களை 
நடத்துகிறவர்களுக்குக்‌ ... கீழ்ப்படிந்து அடங்குங்கள்‌” என்று கூறுகிறது. 
7ம்‌ வசனத்தில்‌ நடத்துனர்கள்‌ கடந்தகால வினைச்சொல்லில்‌ (“உங்களை 
நடத்தினவர்களை”) குறிப்பிடப்பட்டனர்‌ என்பதைக்‌ கவனியுங்கள்‌; அவர்கள்‌ 
தங்கள்‌ பரலோக பலனை அடையும்படி ஏற்கனவே கடந்து சென்றிருந்தனர்‌. 
இருப்பினும்‌ 17ம்‌ வசனத்தில்‌ பேசப்படும்‌ நடத்துனர்கள்‌, நிகழ்கால 
வினைச்சொல்லில்‌ பேசப்படுகின்றனர்‌; அவர்கள்‌ (எபிரெயருக்கு நிருபம்‌ 
எழுதப்பட்ட வேளையில்‌) இன்னமும்‌ ஆத்துமாக்களைக்‌ கண்காணிப்பவர்களாக 
இருந்தனர்‌. அவர்கள்‌ யாராக இருந்தனர்‌? இது சபைக்குழுமத்தின்‌ 
மூப்பர்களுக்கான குறிப்பாக இருக்க அதிகம்‌ வாய்ப்புள்ளது. ஆகையால்‌ 
இவ்வசனம்‌ இரு கருத்துக்களைப்‌ போதிக்கிறது: 

(1) காசின்‌ பொம்‌ சபைக்குழுமத்தில்‌ உள்ள ஆத்துமாக்களை 
“கண்காணிக்தல்‌” என்பது அவர்களின்‌ பணியாக உள்ளது. அவர்கள்‌ வெறுமனே 
முதலாளிகளாக அல்லது முடிவு எடுப்பவர்களாக இருக்கக்கூடாது; அவர்கள்‌ 
தங்கள்‌ கவனிப்பின்க&ழ்‌ உள்ள ஆத்துமாக்களுக்குப்‌ பொறுப்புக்‌ கொண்டுள்ளனர்‌. 
என்ன ஒரு பயங்கரமான பொறுப்பு! 

(2) MLSE YWED0GE 0:72: னான உறல்‌ உறுப்பினர்கள்‌, 
உள்ளூர்‌ சபை நடத்துனர்களுக்கு “கீழ்ப்படிந்து அடங்க” வேண்டும்‌. வேறு 
வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, மூப்பர்களின்‌ நடத்துவத்தை அவர்கள்‌ 
சந்தோஷமாகப்‌ பின்பற்ற வேண்டும்‌. மூப்பர்கள்‌ தங்கள்‌ பணியைச்‌ செய்து 
அவர்களை உறுப்பினர்கள்‌ சந்தோஷமாகப்‌ பின்பற்றும்‌ சபையானது மகிழ்வான 
சபையாக உள்ளது! 


215 


கீழ்ப்படிதலின்‌ கொள்கையானது, கிறிஸ்தவ வாழ்வில்‌ சபைக்குள்ளும்‌ 
சபைக்குப்‌ புறம்பேயும்‌ நடைமுறைப்‌ படுத்தப்படுகிறது. 2 வ 
சரசர: மஜித்ி? நற. ம்‌ பாரதம்‌? LOND 


கீழ்ப்படிதலின்‌ வாழ்வு 
717g, நன்று அறரசஜா0 (022-022... பார்க சரம bli go 
ழ்வாக உன்னது. (வாசிக்கவும்‌ எபிரெயர்‌ 13:20, 21.) இந்த நிருபம்‌ (ஒரு 
சுருக்கமான தனிப்பட்ட செய்திக்குப்‌ பக்கமாக) ஒரு ஜெபத்துடன்‌ முடிகிறது. 





எழுத்தாளர்‌ தமது வாசகர்களை, தேவன்‌ “தமது சித்தத்தைச்‌ செய்யும்படிக்கு” 
எல்லா நன்மைகளினாலும்‌ ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டார்‌. அந்த 
ஜெபமானது நமது வேண்டுகோளாகவும்‌ நமது வாழ்வில்‌ நோக்கமாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌: தேவனுடைய சித்தத்தின்படி செய்தல்‌ மற்றும்‌ “அவரது பார்வையில்‌ 
பிரியமானவற்றை” செயல்படுத்துதல்‌. ஏலம்‌ Cars Moga 
OT TOLD CFA DLW GG Ging (2222) 22220 yas பிறர்‌ 
LOL HEN yo BT CTL LED ன்‌ வார ப(8ி.ிற32 





முடிவுரை 

நீங்கள்‌ எவ்வாறு அளக்கப்படுகிறீர்கள்‌? உங்கள்‌ வாழ்வு, எபிரெயர்‌ 
13ல்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளபடி, நன்கு உருப்படுத்தப்பட்ட மற்றும்‌ நன்கு 
சமானமாக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்வாக உள்ளதா? நாம்‌ எந்தப்‌ பகுதிகளில்‌ 
பலவீனர்களாக இருக்கிறோம்‌ என்பதை மறுகண்ணோட்டம்‌ இடுதலும்‌ 
அவற்றை மேம்படுத்தப்‌ பணிசெய்யும்படி தீர்மானித்தலுமே, இதைப்போன்ற 
பாடத்திற்கு நாம்‌ ஏற்படுத்தக்‌ கூடிய மிகச்சிறந்த பதில்‌ செயலாக உள்ளது. 

எடுத்துக்காட்டாக, அன்பில்‌ அதிகமாக கவனம்‌ செலுத்தி சத்தியத்தில்‌ 
சிறிதளவே கவனம்‌ செலுத்துதல்‌ என்பதல்ல, ஆனால்‌ உலகத்தில்‌ மிகுந்த 
ஈடுபாடு கொண்டு கிறிஸ்தவ மதிப்பீடு ஒவ்வொன்றையும்‌ புறக்கணித்து விடுதல்‌ 
என்பதே கிறிஸ்தவர்கள்‌ எதிர்கொள்ளும்‌ மாபெரும்‌ அபாயமாக உள்ளது. 
ஆகையால்‌ நாம்‌, நன்கு சமானப்படுத்தப்‌ பட்டிருப்பது பற்றி இன்னும்‌ ஒரு 
சிந்தனையுடன்‌ இப்பாடத்தை முடிப்போமாக. மக்களில்‌ சிலர்‌ தேவனுக்குத்‌ 
தங்கள்‌ வாழ்வில்‌ இடம்‌ எதையும்‌ அளிக்காதிருப்பதால்‌, அவர்களின்‌ வாழ்வு, 
சமானநிலை தவறியுள்ளது. நீங்கள்‌ பரிபூரணமான உடல்நலத்துடன்‌, நிதிநிலை 
வகையில்‌ செல்வச்‌ செழிப்புடன்‌, சமூகத்தில்‌ நன்கு மேம்பட்ட நிலையுடன்‌ 
மற்றும்‌ மதிநுட்பமான மேதைத்தனத்தடன்‌ இருக்கலாம்‌ - ஆனால்‌ உங்கள்‌ 
வாழ்வு கிறிஸ்துவையும்‌ எபிரெயர்‌ 13ல்‌ விவரிக்கப்பட்டுள்ள கிறிஸ்துவைப்‌ 
போன்ற பண்புகளையும்‌ உள்ளடக்காது இருந்தால்‌, நீங்கள்‌ அத்தியாவசியமான 
சிலவற்றில்‌ குறைவுபடுகிறீர்கள்‌. 





குறிப்பு 

'சிறைப்பட்டவர்களைக்‌ கவனித்துக்கொள்ளுதல்‌ என்பது ஒரு நல்ல ஊழியமாக 
உள்ளது, ஆனால்‌ இது இவ்விடத்தின்‌ அர்த்தமாக இராதிருக்கலாம்‌. இன்றைய நாட்களில்‌ 
பல சபைகள்‌ “சிறைச்சாலை ஊழியத்தில்‌” செயல்முனைப்புடன்‌ ஈடுபட்டுள்ளன. 


216 


